வ. ஜெயதேவன்‌ 


இதாகுற்றாதிரிய்‌ 





அணிகலன்கள்‌ அகராதி 


,தமிழ்‌ --.தமிழ்‌ -- ஆங்கிலம்‌ 


பதிப்பாசிரியர்‌ 
வ. ஜெயதேவன்‌ 
தகைசால்‌ பேராசிரியர்‌ - தமிழ்‌ இலக்கியத்துறை 
முதன்மை ஆய்வாளர்‌ & தலைமைப்‌ பதிப்பாசிரியர்‌ 
தமிழ்ப்‌ பேரகராதித்‌' திருத்தப்பணித்‌ திட்டம்‌ 


சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ 


சென்னை 600 005 


தொகுப்பாசிரியர்‌ 
ந. ஆனந்தி 
ஆய்வாளர்‌ 


தமிழ்‌ மொழித்துறை 
சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ 
சென்னை 600 005 


சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ 
2007 





சென்னைப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழ்ப்‌ பேரகராதித்‌ திருத்தப்பணித்‌ திட்ட வெளியீடு: 3 


அணிகலன்‌ அகராதி 
வ. ஜெயதேவன்‌ (பதிப்பாசிரியர்‌) 


1 50ஆம்‌ ஆண்டு வெளியீடு 


6 சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ 
முதல்‌ பதிப்பு: அக்டோபர்‌ 2007 
விலை ரூ. 130/- 


கணினி வடிவமைப்பு: திருமதி ஐ. ஜோசபின்‌ 


வடிவமைத்து அச்சிட்டோர்‌; ஸ்ரீ ராகவேந்திரா பிரஸ்‌ 
ம்‌ 24614545, 24952913 


வெளியிடுவோர்‌: பதிப்புத்துறை 
6 சன்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ 
சென்னை 600 0025 





சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ 
சேப்பாக்கம்‌ - சென்னை - 600 005 ஏ. 





பேராசிரியர்‌ ௬. இராமச்சந்திரன்‌ 
நா.5௨., உற. ற. ராவார்‌ 
துணைவேந்தர்‌ 


அணிந்துரை 


புத்தகங்கள்‌ நாகரிகத்தைச்‌ சுமந்து வருவன; அவை இன்றேல்‌, வரலாறு ஓசையற்றுப்‌ 
போகும்‌; இலக்கியம்‌ ஊமையாகி விடும்‌; அறிவியல்‌ ஊனப்பட்டு விடும்‌; சிந்தனையும்‌ 
எதிர்காலக்‌ கணிப்பும்‌ இயக்கமற்று விடும்‌ எனப்‌ புத்தகம்‌ பற்றிச்‌ சரியாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 
நம்‌ பாசத்திற்கும்‌ நேசத்திற்கும்‌ உரிய அன்னை நிறுவனமான சென்னைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்தின்‌ 150 ஆம்‌ ஆண்டை அடையாளப்படுத்த... நினைவு நூல்கள்‌ வெளியிடுவதை 
விடவும்‌ சிறந்த நிலையான வேறுபணி என்ன இருக்கமுடியும்‌? 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ மற்றும்‌ அதன்‌ இணைப்பு நிறுவனங்களின்‌ ஆசிரியப்‌ 
பெருமக்கள்‌ படைத்த இந்த நூல்‌ தொகுதிகளுக்கு முகவுரை வரைவது அருமையும்‌ 
பெருமையும்‌ சான்ற சிறப்பு. இந்நூல்கள்‌ உயர்கல்வி மற்றும்‌ ஆராய்ச்சி மேம்பாட்டிற்கும்‌ 
பல்கலைக்‌ கழகத்தின்‌ 150ஆம்‌ ஆண்டு அர்ப்பணிப்புக்கும்‌ நிலையான நினைவுப்‌ 
பொருள்களாக அமையும்‌ என்பதைக்‌ கருத்திற்கொண்டு, இந்நால்கள்‌ அவற்றின்‌ புத்தாக்க 
அணுகுமுறை, ஆய்வுத்தரம்‌, நடைநலம்‌ ஆகியவற்றின்‌ அடிப்படையில்‌ தேர்வு செய்யப்பட்டு 
வெளியிடப்பெறுகின்றன. 


நமது பெருநிறுவனத்தின்‌ முன்னேற்றப்பாதையில்‌ ஒர்‌ இன்றியமையாத மைல்‌ கல்லாக 
மட்டுமன்றி நமது நாட்டின்‌ கல்விப்‌ பாங்கிற்கு ஒர்‌ உண்மையான, பொருண்மை மிக்க 
பங்களிப்பை இந்நூல்கள்‌ நல்கும்‌ என்று நம்புகிறேன்‌. 


கல்விச்‌ சமூகத்தினர்‌, கூட்டுறவாளர்கள்‌, பங்காளர்கள்‌ அனைவருக்கும்‌, அவர்கள்‌ நல்கிய 
ஒத்துழைப்பிற்கு நன்றி பாராட்டுகிறேன்‌. சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ 750 ஆம்‌ 
ஆண்டு நிறைவு விழா நிகழும்‌ அக்டோபர்‌ 9, 2007இல்‌ வெளியிடத்தக்க வகையில்‌ 
இந்நினைவு நூல்களை ல அத ஏனைய அனைவரையும்‌ வாழ்த்துகிறேன்‌, 
பாராட்டுகிறேன்‌. 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ செயல்படத்‌ தொடங்கிய செப்டம்பர்‌ 5, 1857 முதல்‌ 
இன்றுவரை எத்தனையோ மாற்றங்களும்‌ ஏற்றங்களும்‌ பெற்றுப்‌ பொலிவுடன்‌ ஒளிர்கிறது. 
மேலும்‌ பல சிறப்புகள்‌ வரவுள்ளன என்பதை நாம்‌ அனைவரும்‌ எண்ணிப்‌ பார்க்க இதயம்‌ 
இறும்பூது எய்துகிறது. அன்பார்ந்த வணக்கத்துடனும்‌ மனமார்ந்த வாழ்த்துக்களுடனும்‌ 


சு. இராமச்சந்திரன்‌ 
அக்டோபர்‌ 2007 


பதிப்புரை 


அழகுக்காகவும்‌ மதிப்புக்காகவும்‌ மற்றும்‌ பண்பாட்டுப்‌ பழக்க வழக்கம்‌ 
காரணமாகவும்‌ அணிகலன்கள்‌ அணியப்படுகின்றன. அவரவர்‌ 
செல்வநிலைக்கேற்ப அவரவர்‌ அணியும்‌ அணிகலன்கள்‌ செய்பொருளாலும்‌ 
செய்முறையாலும்‌ பண்பாட்டு நெறியாலும்‌ மதிப்புநிலையாலும்‌ 
அழகுநீர்மையாலும்‌ வேறுபடுகின்றன. இத்தகைய அணிகலன்களுள்‌ பல எழுத்து 
ஆவணங்களில்‌ பதிவுபெற்றுள்ளன. இவற்றில்‌ பதிவு பெறாது பேச்சு வழக்கில்‌ 
வழங்குவன பல. எழுத்து, பேச்சு என்னும்‌ இரு வழக்குகளினின்றும்‌ 
அணிகலன்கள்‌ குறித்த தகவல்களை அரிதின்‌ முயன்று திரட்டிச்‌ திருமதி ந. 
ஆனந்தி அவர்கள்‌ இந்த அகராதியை உருவாக்கியுள்ளார்‌. எனக்குத்‌ 
தெரிந்தவரை எந்த மொழியிலும்‌ அணிகலன்களுக்கெனத்‌ தனி அகராதி இதுவரை 
வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது மூதல்‌ முயற்சி; முன்னோடி 


முயற்சி எனலாம்‌. 


சென்னைப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழ்ப்‌ பேரகராதித்‌ திருத்தப்பணித்‌ திட்ட 
வெளியீட்டு வரிசையில்‌ தொல்காப்பிய அகராதி, சட்டச்‌ சொல்லகராதி (தமிழ்‌ 
- ஆங்கிலம்‌) ஆகியவற்றையடுத்து மூன்றாவது நூலாக அணிகலன்கள்‌ அகராதி: 
தமிழ்‌ - தமிழ்‌ - ஆங்கிலம்‌ வெளிவருகிறது. தமிழ்‌ மக்கள்‌ இந்நன்‌ 
முயற்சியை வரவேற்று ஊக்கமும்‌ ஆக்கமும்‌ தருவார்கள்‌ என நம்புகின்றேன்‌. 
இந்த அகராதியின்‌ நிறைகுறைகள்‌ குறித்த மதிப்பீடுகளைப்‌ பெரிதும்‌ 
வரவேற்கிறேன்‌. 


இந்நூலுக்கு அணிந்துரை வழங்கி அணிசெய்த சென்னைப்‌ பல்கலைக்கழக 

மாண்பமை துணைவேந்தர்‌ அவர்களுக்கு எனது இதயங்கனிந்த நன்றியினைத்‌ 
தெரிவித்துக்கொள்கிறேன்‌. 

அன்புள்ள 

வ. ஜெயதேவன்‌ 


எ ௬ 6 9 


பொருளடக்கம்‌ 


முன்னுரை 

பயன்பட்ட நூல்கள்‌ 
சுருக்கக்‌ குறியீட்டு விளக்கம்‌ 
அகராதிப்‌ பதிவின்‌ அமைப்பு 


அகராதி 


3611 
3001/॥ 


202007 


முன்னுரை 


ஒரு நாட்டின்‌ நாகரிகம்‌, பண்பாட்டு வளர்ச்சியில்‌ முக்கிய இடம்‌ வகிப்பவை ஆடை, 
அணிகலன்களாகும்‌. தமிழ்‌ நாட்டு மக்கள்‌ பண்டுதொட்டே அழகு உணர்ச்சிமிக்கவர்களாகவும்‌ 
ஒப்பனையில்‌ ஈடுபாடு உடையவர்களாகவும்‌ இருந்தனர்‌ என்பதை இலக்கியங்கள்‌ வழி அறியலாம்‌. 


ஆதியில்‌ மக்கள்‌ செடி, கொடிகளின்‌ இலை, தழை, பூ, காய்‌, வித்து முதலியவற்றையும்‌, 
பின்‌ விலங்குகளின்‌ பல்‌, நகம்‌ முதலியவற்றையும்‌ அணிகலன்களாக அணிந்தனர்‌. பெரும்பாலும்‌ 
அவர்கள்‌ வாழ்ந்த திணையில்‌ விளையும்‌ பொருட்களையே அணிகளாக அணிந்து வந்தனர்‌ 
என்பதற்கு இலக்கியங்கள்‌ சான்று பகர்கின்றன. மேலும்‌, தம்மை அழகுபடுத்திக்‌ கொள்வதோடு 
மட்டுமன்றித்‌ தாம்‌ வணங்கும்‌ தெய்வங்களுக்கும்‌ அணிகலன்களை அணிந்து அழகுபடுத்தி 
மகிழ்ந்தனர்‌. சான்றாகக்‌, கொற்றவைக்கு மண்டை ஓடுகளாலான மாலையையும்‌, சிவனுக்குப்‌ 


பாம்பாகிய அணிகலன்களையும்‌ சூட்டியதைக்‌ கூறலாம்‌. 


நாகரிக வளர்ச்சியின்‌ பயனாகச்‌ சங்கு, மணிகள்‌, பிற உலோகங்கள்‌ இவற்றைக்‌ கொண்டு 
அணிகலன்கள்‌ அமைக்கத்‌ தொடங்கினர்‌. இவ்வாறு நாகரிகம்‌ வளர, வளர அணிகலன்கள்‌ 
செய்வதற்கான பொருளும்‌ வேலைப்பாடுகளும்‌ மாறலாயின. இன்று பொன்னாலும்‌ பொன்னினும்‌ 
விலைமிக்க பிளாட்டினத்தாலும்‌ செய்யப்படும்‌ பலவகை அணிகலன்களும்‌ பிற மலிவான 
உலோகங்களில்‌ பொன்னைப்‌ போன்றே வடிவமைக்கப்படும்‌ அணிகலன்களும்‌ மிகுதியாகி 
வருவதனை இதற்குச்‌ சான்றாகக்‌ கூறலாம்‌. 


அணிகலன்கள்‌ குறித்த வரலாற்றை அறிவதற்குப்‌ பண்டைய இலக்கியங்கள்‌, கல்வெட்டுகள்‌, 
ஓவியங்கள்‌, சிற்பங்கள்‌ முதலியன ஆதாரமாகத்‌ திகழ்கின்றன. இவற்றின்‌ மூலம்‌ அக்கால 
அணிவகைகளின்‌ பெயர்‌, செய்பொருள்‌, பயன்பாடு இவற்றையும்‌ அக்கால மக்களின்‌ நாகரிக 
வளர்ச்சியினையும்‌ அறிய முடிகிறது. 


சிற்பங்களும்‌, ஓவியங்களும்‌ அணிவகைகளின்‌ உருவைத்‌ தெளிவாகக்‌ காட்டுகின்றன. ஆனாலும்‌ 
அவற்றின்‌ பெயரை அறிவிப்பன இலக்கியங்களும்‌ கல்வெட்டுகளுமே ஆகும்‌. இவற்றுள்‌ 
இலக்கியங்கள்‌, ஓம்‌ அணி எங்கு, எதற்காக அணியப்படுகிறது என்பதனையும்‌, அதன்‌ பயனையும்‌, 
சமூகத்தில்‌ அதன்‌ முக்கியத்துவத்தையும்‌ விளக்கும்‌ ஆவணங்களாக அமைந்துள்ளன. 


சங்க இலக்கியம்‌ முதல்‌ இக்கால இலக்கியம்‌ வரை உள்ள இலக்கியங்கள்‌ பெரும்பாலும்‌ 
மக்களுக்கான அணிவகைகள்‌ குறித்த தகவல்களைத்‌ தருகின்றன. சைவ, வைணவ இலக்கியங்கள்‌ 
இறைவனின்‌ திருமேனிகளுக்கு இடும்‌ அணிவகைகளைக்‌ குறிப்பிடுகின்றன. இவ்வாறு, 
அணிவகைகள்‌ இலக்கியங்களில்‌ தொடர்ந்து இடம்‌ பெற்று வருகின்றன. 


அணிகலன்கள்‌ செய்வதற்கு உதவும்‌ பொன்‌, வெள்ளி முதலான உலோகங்களின்‌ பெயர்களையும்‌ 
அணிகலன்களில்‌ பதிக்க உதவும்‌ மணிகளின்‌ பெயர்களையும்‌ மக்கள்‌ தம்‌ அன்றாட வாழ்வுடன்‌ 
இணைத்துக்‌ கொண்டுள்ளனர்‌. இதனை, இரத்தினம்‌, மாணிக்கம்‌” எனத்‌ தங்களுக்குப்‌ பெயர்‌ 
வைத்துக்‌ கொள்வதாலும்‌ தங்கம்‌, வைரம்‌” என அன்புமிகுதியால்‌ குழந்தைகள்‌ முதலியோரைக்‌ 
கொஞ்சுவதாலும்‌ அறியலாம்‌. 


தமிழ்ப்‌ புலவர்கள்‌ தாம்‌ படைத்த வெவ்வேறுகாலக்‌ காப்பியங்களுக்கு அணிகளின்‌ பெயரைச்‌ 
சூட்டியுள்ளதும்‌ இங்குக்‌ குறிப்பிடத்தக்கது. சிலம்பு, மேகலை, சிந்தாமணி, குண்டலம்‌, வனை 
எனும்‌ ஐவகை அணிகளையும்‌ தமிழன்னைக்குச்‌ சூட்டியதாக அறிஞர்கள்‌ கூறுவர்‌. இதனினின்றும்‌ 
தமிழ்மக்கள்‌ வாழ்வில்‌ அணிகலன்கள்‌ பெற்றிருந்த இடத்தை உணரலாம்‌. 


அணிகலன்கள்‌ ஓப்பனைக்கு மட்டுமன்றிப்‌ பல்வேறு பயன்பாடுகளுக்கும்‌ உரியன என்பதை 
இலக்கியங்கள்‌ காட்டுகின்றன. ஒப்பனை செய்வதற்கான இடத்தில்‌ அணிகலன்களின்‌ பெயரைக்‌ 
குறிப்பிடுவது போலவே, பலவகை உணர்ச்சிகளைக்‌ கூறும்‌ இடங்களிலும்‌ அணிகலன்களின்‌ 
பெயர்கள்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன. 


உதாரணமாக உடல்‌ உறுப்பு நலன்‌ அழிதலை அணிகலன்கள்‌ மூலம்‌ உணர்த்தும்‌ முறையினை 
அகத்திணை இலக்கியங்களில்‌ மிகுதியாகக்‌ காணமுடிகிறது. 


துறைவன்‌ பிரிந்தன நெகிழ்ந்தன 
வீங்கின மாதோ - தோழி - என்வளையே (ஐங்குறுநூறு : 192: 3-4) 


இப்பாடல்‌ தலைவனது பிரிவால்‌ வளைகள்‌ நெகிழ்ந்தமையைச்‌ சுட்டுகிறது. 


இதுபோன்றே ஆண்கள்‌ வீரத்தின்‌ சின்னமாக அணிந்த “கழல்‌” என்னும்‌ அணிகலனையும்‌; தீய 
சக்தியிலிருந்து தன்னைக்‌ காக்கும்‌ என்னும்‌ நம்பிக்கையில்‌ மக்கள்‌ அணிந்து வந்த தடையம்‌, 
காப்பு, தாயித்து, ஐம்படைத்தாலி முதலான அணிவகைகளையும்‌ இலக்கியங்கள்‌ கூறுகின்றன. 


சிலவகைச்‌ சடங்குகளிலும்‌ அணிகலன்கள்‌ முக்கிய இடம்‌ பெற்றுள்ளன. நற்றிணையின்‌ பாடல்‌ 
“சிலம்பு கழி நோன்பு” எனும்‌ சடங்கு பற்றிக்‌ கூறுவதைக்‌ காணலாம்‌. 


சிலம்பு கழீஇய செல்வம்‌ 
பிறருணக்‌ கழிந்தலன்‌ ஆயிழை அடியே (நற்றிணை 279 : 9-1 


இப்பாடலில்‌, தன்‌ மகன்‌ தலைவனோடு சென்றதைக்‌ கேள்வியுற்ற தாய்‌ ஒருத்தி மகளின்‌ 
பிரிவினால்‌ வருந்துகின்றான்‌. தன்‌ மகளின்‌ திருமணத்திற்கு முன்பு 'சிலம்பு கழி நோன்பு! எடுத்து 
அதனைப்‌ பார்க்க முடியவில்லையே என்று அத்தாய்‌ ஏங்குவதாக அமைந்துள்ளது. இதன்மூலம்‌ 
“சிலம்பு” எனும்‌ அணி சடங்குகளில்‌ முக்கியத்துவம்‌ பெற்று விளங்குவதை அறியமுடிகிறது. 
அம்செம்‌ சீறடி, அணிசிலம்பு ஒழிய 
மென்துகில்‌ அல்குல்‌ மேகலை நீங்க 
மங்கல அணியின்‌ பிறிதணி மகிழாள்‌ (சிலப்பதிகாரம்‌ 4 : 48-த5ட) 
என்று தாலியினை மங்கல அணியாகச்‌ சிலம்பு சிறப்பிக்கின்றது. 


மணிகளால்‌ (நவமணி) செய்யப்பட்ட அணிகலன்களை அணிவதன்மூலம்‌ அதிர்ஷ்டம்‌ வரும்‌; 
நோய்‌ தீரும்‌ என்றெல்லாம்‌ நம்பிக்கைகள்‌ இருந்து வந்தன. ஒருவரது அறிவு, 
கொடுக்கும்‌ பட்டம்‌, பரிசுப்‌ பொருளாகவும்‌ அணிகலன்கள்‌ (ஏனாதி) இருந்த 
செய்வதற்குச்‌ சிறந்த பொருளாகவும்‌ இவை திகழ்ந்தன. 


திறமை இவற்றிற்குக்‌.. 
ன. மேலும்‌, முதலீடு 


3 


இவ்வாறு பல்வேறு பயன்பாடுகளை உடைய அணிகலன்கள்‌ ஒரு மனிதனின்‌ சமூக உயர்வைக்‌ 
காட்டும்‌ குறியீடாகவும்‌ விளங்குகின்றன. மக்கள்‌ தத்தம்‌ நிலைக்கேற்பவும்‌, இனத்துக்கேற்பவும்‌ 
அணிகலன்களை அணிந்துவந்துள்ளனர்‌. உதாரணமாக அரசன்‌, அரசி முதலானோர்‌ அணிந்த 
மணிமகுடம்‌, ஆரம்‌ முதலியனவற்றையும்‌ பரவ மகளிர்‌ அணிந்த எருக்கிலைஅணி, கொத்தமல்லிமணி 
முதலானவற்றையும்‌ சைவர்கள்‌ அணிந்த உருத்திராட்சக்கடுக்கன்‌, மாலை முதலானவற்றையும்‌ 
இசுலாமியப்‌ பெண்கள்‌ அணிந்த அலுக்குத்து எனும்‌ காதணியையும்‌ கூறலாம்‌. 


இவ்வாறு பயன்பாடு, சமூக உயர்வு, இனப்பாகுபாடு எனப்‌ பன்முக வரலாற்றினை உடைய 
சிறப்பு மிக்கவை அணிகலன்கள்‌. இவற்றைக்‌ குறித்து இலக்கியங்கள்‌, நிகண்டுகள்‌, அகராதிகள்‌, 
கல்வெட்டுகள்‌, பேச்சுவழக்கு முதலானவற்றுள்‌ உள்ள செய்திகளைக்‌ கொண்டு இவ்வகராதி 
தொகுக்கப்பட்டுள்ளது. இதன்‌ முக்கிய நோக்கம்‌ அணிகலன்கள்‌ குறித்து வழங்கும்‌ அனைத்துப்‌ 
பெயர்களையும்‌ இயன்றவரை உரிய விளக்கத்துடனும்‌ சான்றுகளுடனும்‌ தொகுத்துப்‌ பதிவு செய்வது 


ஆகும்‌. 


இந்த அடிப்படையில்‌ அணிகலன்கள்‌ குறித்த பெயர்களைத்‌ தொகுப்பதற்கு நிகண்டுகளும்‌, 
சென்னைப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழ்ப்‌ பேரகராதியும்‌ பெரிதும்‌ துணை புரிந்தன. மேலும்‌ வேறு பல 
அகராதிகளும்‌ சொற்களைத்‌ தொகுப்பதற்கு உதவின. 


இவற்றுள்‌ உள்ள அணிகலன்கள்‌ குறித்த சொற்களில்‌ பெரும்பாலானவை போதுமான விளக்கம்‌ 
இன்றி இருந்தன. இத்தகைய சொற்களுக்குப்‌ பல்வேறு இலக்கியங்கள்‌ மூலமும்‌, ௮. இராகவன்‌ 
அவர்கள்‌ எழுதியுள்ள “தமிழ்‌ நாட்டு அணிகலன்கள்‌” என்னும்‌ நூலின்‌ துணையாலும்‌ சில விளக்கங்கள்‌ 
கிடைத்தன. 


பேரகராதியில்‌ *திரு” எனும்‌ சொல்லை அடையாகக்‌ கொடுத்துப்‌ பல அணிகலன்கள்‌ 
கூறப்பட்டுள்ளன. உதாரணமாகத்‌ திருமங்கலநாண்‌, திருக்குதம்பை, திருக்கண்டவாளி. ._மூதலியவற்றைக்‌ 
கூறலாம்‌. இவை அடை இன்றி இடம்‌ பெறும்‌ சொற்களின்‌ (மங்கலநாண்‌, குதம்பை, கண்டவாளி) 
பொருளிலிருந்து மாறுபடாது வழங்கியமையாலும்‌, “திரு” என்னும்‌ அடை “கடவுளுக்கு அணிவது” 
என்னும்‌ பொருளை மட்டுமே குறித்தமையாலும்‌, இவ்வகையான சில அணிகளின்‌ பெயர்கள்‌ 
பேரகராதியிலிருந்து தனிப்பதிவாக இவ்வகராதிக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. மேலும்‌, 
இதுபோன்று பேரகராதியில்‌ உள்ள சில பெயரடைச்‌ சொற்களும்‌ (பொன்‌ பட்டம்‌, பொன்‌ வளை, 
பைம்பூண்‌, பொலங்குழை...) இவ்வகராதியில்‌ தனிப்பதிவாக இடம்பெறவில்லை. 


அணிகலன்களைச்‌ செய்வதற்கு உதவும்‌ பொன்‌, வெள்ளி, மூதலிய உலோகப்‌ பெயர்களும்‌ 
அவற்றில்‌ பொருத்தப்படும்‌ நவமணிகளின்‌ பெயர்களும்‌ இவ்வகராதியில்‌ தொகுக்கப்பட்டுள்ளன. 
சங்க இலக்கியம்‌ மட்டுமன்றி சிலம்பு, சீவகசிந்தாமணி, பெருங்கதை முதலான காப்பியங்களில்‌ 
குறிப்பிடப்படும்‌ அணிகலன்கள்‌, சைவ, வைணவ, இலக்கியங்களிலும்‌, சிற்றிலக்கியங்களிலும்‌ 
குறிப்பிடப்படும்‌ அணிகலன்கள்‌ இவ்வகராதியில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. மேலும்‌ பேரகராதியில்‌ 
இடம்பெறாத நானூற்றுக்கும்‌ மேற்பட்ட பதிவுகளோடு இவ்வகராதியில்‌ மொத்தம்‌ 2150 பதிவுகள்‌ 
இடம்‌ பெற்றுள்ளன. 


இவ்வாறு இலக்கியங்கிளிலிருந்து தொகுக்கப்பட்ட அணிகலன்களுக்கு வரலாற்று அடிப்படையில்‌ 
மேற்கோள்கள்‌ காட்டப்பட்டுள்ளன. இவை தவிர, அகராதிகளிலிருந்து தொகுக்கப்பட்டவற்றுக்கு 
இலக்கியச்சான்று இல்லாதிருப்பின்‌ அகராதிகளே சான்றாகக்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. பேச்சு 
வழக்கிலிருந்து தொகுக்கப்பட்ட அணிகலன்கள்‌ (22,7) அல்லது (0மம44./ என்னும்‌ வழக்குப்‌ 
புலக்குறிப்புடன்‌ சுட்டப்பட்டுள்ளன. தமிழக வட்டார வழக்குகளை ஐந்து பெரும்‌ பகுப்புக்குள்‌ 
அடக்கி, உரிய சுருக்கக்‌ குறியீடுகள்‌ உரிய இடங்களில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றைச்‌ 
சுருக்கக்‌ குறியீட்டு விளக்கம்வழித்‌ தெளியலாம்‌. இவ்வகராதியின்‌ அமைப்பு முறை பக்கம்‌ 2௦01 
இல்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. 


இவ்வகராதியில்‌ தொகுக்கப்பட்ட பல சொற்களுக்குத்‌ தெளிவான விளக்கங்கள்‌ தெரியவில்லை. 
உதாரணமாக, அருவடச்சுரிவு, சுளிகை, காளிங்கம்‌, கற்கண்டு முதலான பதிவுகளில்‌ “அணிகலன்‌ 
வகை” என்னும்‌ குறிப்பு மட்டுமே தரமுடிந்தது. இதுபோன்று, கர்ணபூரம்‌, கரணிகம்‌, காய்க்காரை, 
சூளிகை முதலான சில பதிவுகளுக்குக்‌ காதணிவகை, கழுத்தணிவகை, தலையணிவகை என்னும்‌ 
குறிப்புகளே தரமுடிந்தன. இந்த அகராதியைப்‌ பயன்படுத்தும்‌ அறிஞர்கள்‌ மேற்கூறிய அணிகலன்கள்‌ 
குறித்த தெளிவான விளக்கம்‌ அளிப்பின்‌ அது இவ்வகராதியைச்‌ செம்மைப்படுத்துவதற்கும்‌, 
திருத்தப்பெறும்‌ சென்னைப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழ்ப்‌ பேரகராதியில்‌ பதிவு செய்வதற்கும்‌ உதவியாக 
இருக்கும்‌. 


இவ்வகராதி வெளிவருதவதற்கு வாய்ப்பளித்த சென்னைப்‌ பல்கலைக்கழகத்திற்கும்‌, குறிப்பாக, 
என்னை இந்நூல்‌ உருவாக்கத்‌ தூண்டி, அச்சுப்படியில்‌ உள்ள பிழைகளைத்‌ திருத்தம்‌ செய்து, 
அதற்கான காரணத்தையும்‌ விளக்கி, இதனைச்‌ செறிவாக்கப்‌ பெரிதும்‌ துணைநின்றதோடு சிறப்பாகப்‌ 
பதிப்பித்துதவிய தமிழ்‌ மொழித்துறைத்‌ தலைவர்‌ பேராசிரியர்‌ வ. ஜெயதேவன்‌ அவர்களுக்கும்‌ 
எனது மனமார்ந்த நன்றியைப்‌ பணிவுடன்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


இந்நூலுக்கான முதன்முயற்சியாக அட்டைகளில்‌ எழுதப்பெற்ற பதிவுகளைத்‌ திருத்தியதுடன்‌, 
தேவையற்ற பதிவுகளை நீக்குவதற்கும்‌ வழிகாட்டிய திரு ப.வெ. நாகராசன்‌ அவர்களுக்கும்‌ சில 
பதிவுகளுக்கான ஆங்கில விளக்கங்களைச்‌ செறிவாக்க உதவிய திரு கு. சிவமணி அவர்களுக்கும்‌ 
எனது நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


அவ்வப்போது எழும்‌ ஐயங்களைக்‌ களைய உதவிய முனைவர்‌ மு. பாலகிருஷ்ணன்‌, முனைவர்‌ 
ந. இராணி மற்றும்‌ நண்பர்‌ வை. சிவநேசன்‌ ஆகிய மூவருக்கும்‌, இந்நூலுக்குப்‌ பல வகைகளிலும்‌ 
உதவிய திரு இல. கணேசன்‌, திருமதி ந. சுமதி, திரு ஹ. கணேஷ்பிரசாத்‌, திரு ௮. செந்தில்‌ 
நாராயணன்‌ ஆகிய நண்பர்களுக்கும்‌ என்‌ நன்றிகள்‌ உரியன. 

இவ்வகராதியைக்‌ கணிப்பொறியில்‌ விரைவாகவும்‌, பிழையின்றியும்‌, அழகுடனும்‌ வடிவமைக்க 
உதவியர்‌ திருமதி ஐ. ஜோசபின்‌ அவர்கள்‌. திரும்பத்திரும்ப மாற்ற வேண்டிய சூழ்நிலை 
ஏற்பட்டபோதும்‌ பொறுமையுடன்‌ பிழைகளை ஊன்றிக்‌ கவனித்து மாற்றி அமைத்தார்‌. அவருக்கும்‌ 
எனது நன்றியைத்‌ தெரிவிப்பதில்‌ மகிழ்ச்சியடைகிறேன்‌. 


சென்னை - 600 005 
11.05.2005 


ந. ஆனந்தி 


அப்பாண்டை. 
உலா. 


அபிதா. மாலை 
அரிச்‌. பு. 


அரிச்‌. வெ. 


ஆதியூரவதானி 


ஆனந்த.வண்டு. 
தூது 


இரகு. 
இராமநா. 
இராஜராஜ. 


உலா. 


இலக்‌. ௮௧. 


இளைஞர்‌ இலக்‌. 


பயன்பட்ட நூல்கள்‌ 






ஆக்கசியோர்‌: 
தொகுத்தேோ௱ர்‌: 
பதிப்பித்தோர்‌ 


சங்கப்புலவர்கள்‌ 


நூல்‌ பதிப்பித்த இடமும்‌ காலமும்‌ 















சென்னை: மர்ரே அண்டு கம்பெனி, 
1958. 


அகநானூறு 





மதுரை : தமிழ்ச்சங்க முத்திராசாலை 
1921. 


சிதம்பர ரேவண சித்தர்‌ 





அகராதி நிகண்டு 






சென்னை: சென்னைப்‌ 
பல்கலைக்கழகம்‌, 1974. 


அப்பயாண்டை நாதம்‌ அனந்தவிசயர்‌ 


உலா 






சென்னை: உ.வே.சாமிநாதையர்‌ 
நூலகம்‌, 1988. 


திருவம்பலத்தின்னமுதம்‌ 
பிள்ளை 


அபிதான மணிமாலை 








வித்தியா ரத்நாகர அச்சுக்கூடம்‌, 
1913. 






ஆசுகவிராஜர்‌ 





அரிச்சந்திர புராணம்‌ 


திருவனந்தபுரம்‌: திருவாங்கூர்ச்‌ 


அரிச்சந்திர வெண்பா 
சருவகலாசாலை, தமிழ்ப்பதிப்பு, 








மதுரை : தமிழ்ச்சங்க முத்திரா 
சாலை, 1931. 


அருமருந்தைய தேசிகர்‌ 





அரும்பொருள்‌ 
விளக்க நிகண்டு 











சென்னை: சூளை, கோள்டன்‌ 
அச்சியந்திரசாலை, பராபவஷ்‌ 
புரட்டாசி”, 1906. 


இராமலிங்க சுவாமிகள்‌ 


திருவருட்பா 







சாமரிகவிகாளருத்திரர்‌ மதுரை: தமிழ்ச்சங்கம்‌ 






அழகர்கலம்பகம்‌ 


ஆசிரிய நிகண்டு தஞ்சாவுர்‌: சரசுவதிமகால்‌ 


நூல்நிலையம்‌, 1975. 


ஆண்டிப்புலவர்‌ 





சென்னை: ஆனந்த விகடன்‌ 


ஆனந்த விகடன்‌ 
வெளியீடு, 193௧5. 


அகராதி 










சென்னை: சாது அச்சுக்கூடம்‌, 
1933. 


சேரமான்‌ பெருமாள்‌ 
நாயனார்‌ 


பதினொராந்‌ 


திருமுறை திருக்‌ 
கைலாய ஞான உலா 













சென்னை: கலா ரத்நாகரம்‌ 
அச்சுக்கூடம்‌, சார்வரி, 
ஆவணிமீ” 





சேஷையங்கார்‌ 


ஆதியூரவதானி 
சரித்திரம்‌ 







சென்னை: கேசரி அச்சுக்கூடம்‌ 
1937. 





கச்சி ஆனந்த கச்சியப்ப முனிவர்‌ 
ருத்திரேசர்‌ வண்டு 
விடுதூது 


இரகுவமிசம்‌ 





யாழ்ப்பாணம்‌: வித்தியானுபாலன 
யந்திரசாலை, 1887. 


அரசகேசரி 






சென்னை: பூமகள்‌ விலாச 
அச்சுக்கூடம்‌, 1911. 






இராமநாடகம்‌ அருணாசலக்கவிராயர்‌ 





சென்னை: சைவசித்தாந்த நூற்‌ 
பதிப்புக்கழகம்‌, 1974. 


இராஜ ராஜ சோழன்‌ | ஒட்டக்கூத்தர்‌ 


உலா 
இலக்கியச்‌ 
சொல்லகராதி 

















குமாரசுவாமி பிள்ளை சென்னைப்பட்டணம்‌: வித்தியா 
நுபாலன யந்திர சாலை, ஆனந்தணஷ்‌ 
ஐப்பசி”. ்‌ 








இளைஞர்‌ இலக்கியம்‌ 





பாரதிதாசன்‌ சென்னை: பாரிநிலையம்‌, 1958. 


எங்களூர்‌ 
ஐங்குறு. 
கந்தபு. 
கப்பற்கோ, 
கம்பரா. 
கம்பரா. 
வை.மூ.கோ 


க்யா. 


கல்‌.கலை.அ௮.க, 


கல்‌.சொல்‌.௮க. 


கல்லா. 


கலிங்‌. 
கவித்‌. 


கலைசைச்‌. 


கார்‌.நாற்‌. 


காளத்‌.உலா 


குமர.பிர. 


குருகூர்ப்‌. 


இறையனாரகப்‌ 
பொருள்‌ 


திருவாய்மொழி 


உபதேசகாண்டம்‌ 
எங்களூர்‌ 
ஐங்குலுநூறு 
கந்தபுராணம்‌ 
கப்பற்கோவை 


கம்பராமாயணம்‌ 


கம்பராமாயணம்‌ 
- பாலகாண்டம்‌ 


கபாதர நிகண்டு 


கல்வெட்டு 
கலைச்சொல்‌ 
அகரமுதலி 


தமிழ்க்‌ கல்வெட்டுக்‌ 
சொல்லகராதி 


கலிங்கத்துப்பரணி 
கவித்தொகை 


கலைசகைச்‌ சிலேடை 
வெண்பா 


கார்நாற்பது 


திருக்காளத்தி 
நாதருலா 


குமரகுருபர 
சுவாமிகள்‌ பிரயந்தத்‌ 
திரட்டு 


குருகூர்ப்பள்ளு 





ஆக்கியோர்‌: ர 
தொகுத்தோர்‌: பதிப்பித்த . இடமும்‌ காலமும்‌ 
பதிப்பித்தோர்‌ ன 
கணக்காயனார்‌ மகனார்‌] திருநெல்வேலி: சைவசித்தாந்த 
நக்கீரனார்‌ நூற்பதிப்புக்கழகம்‌, 1953. 


சென்னை: சென்னைப்பல்கலைக்‌ 
கழகம்‌, மூன்றாம்‌ பதிப்பு, 1971. 


நம்பிள்ளை 


குகனேரியப்பநாவலர்‌ சென்னை: கலாரத்தாகர அச்சுக்கூடம்‌ 


௮௮எஹ்‌ 


சென்னை: கார்டியன்‌ அச்சுக்கூடம்‌ 
1925. 


கோவிந்தசாமிராசு 


சங்கப்புலவர்கள்‌ சென்னை: மர்ரே அண்டு கம்பெனி, 


1957. 
கச்சியப்பசிவாசாரியார்‌ | திருப்பனந்தாள்‌: திருப்பனந்தாள்‌ 
காசிமடத்து வெளியீடு, 1952. 


சென்னை: உ.வே.சாமிநாதையர்‌ 
நூலகம்‌, 19556. 


கம்பநாட்டாழ்வார்‌ சென்னை: கம்பன்‌ கழகம்‌, 1976. 


கம்பநாட்டாழ்வார்‌ 


சென்னை: வை.மு. கோபாலகிருஷ்ண 
மாசாரியர்‌ கம்பெனி, 1964. 


கயாதரர்‌ சென்னை: சென்னைப்பல்கலைக்‌ 


கழகம்‌, 1939, 


சி. கோவிந்தராசன்‌ மதுரை: மதுரை காமராசர்‌ பல்கலைக்‌ 


கழகம்‌, 1987. 


சென்னை: சாந்திசாதனா 
முதல்‌ தொகுதி - 2002 
இரண்டாம்‌ தொகுதி - 2003, 
கல்லாடனார்‌ மதராஸ்‌: ரிப்பன்‌ அச்சியந்திரசாலை, 
1911. 


சயங்கொண்டான்‌ சென்னை: உமா பதிப்பகம்‌, 1996. 


சங்கப்புலவர்கள்‌ தஞ்சாவூர்‌: தஞ்சைத்‌ தமிழ்ப்‌ 
பல்கலைக்கழகம்‌, 1984. 
தொட்டிக்கலைச்‌ 


தஞ்சாவூர்‌: கல்யாண சுந்தரம்‌ 
சுப்பிரமணிய புலவர்‌ 


முத்திரா சாலை, 1908. 


மதுரைக்‌ கண்ணங்‌ சென்னை: சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ 


கூத்தனார்‌ கழகம்‌, மறுபதிப்பு, 1997. 
சேறைக்கவிராச பிள்ளை சென்னை வைஜந்தி அச்சுக்கூடம்‌ 
1904. 


குமரகுருபர சுவாமிகள்‌ | சென்னை: கலாரத்‌ நாகர அச்சுக்‌ 


கூடம்‌, சுபகிருதுண்‌, தைப்‌, 
இரண்டாம்பதிப்பு. 
சடகோபப்புலவர்‌ 116 சரிகம 1, [மாரவி 0255, 


14371௨2௦7௧, நரகமாக, 1932. 


5 
க்ஷ 


குறிப்பு 


குருபரம்‌. 
குலோத்‌. உலா. 
குலோத்‌.கோ. 


குலோத்‌. 
பிள்ளைத்‌. 


குற்றா.குற. 
குற்றா.தல. 


குறள்‌ 


கொண்டல்விடு. 


கோவ.க. 


சரவண.பணவிடு. 


சி.சி. 


சிங்‌.சிலே. 


சித்‌.சா. 


சிலப்‌. 
அரும்‌. 
சிலப்‌. 
அடியார்‌. 


சிவர க. 


சிற்‌.செந்‌. 











ஆக்கியோர்‌: 
தொகுத்தோர்‌: 
பதிப்பரித்தேஈர்‌ 


நூல்‌ பதிப்பாத்த இடமும்‌ காலமும்‌ 

















சென்னை: கணேச அச்சுக்கூடம்‌ 
பராபவஹ்‌, கார்த்திகைமீ”. 


சென்னை: உ.வே.சாமிநாதையர்‌ 
நூல்நிலையம்‌, 1946. 


பின்பழகிய பெருமாள்‌ 
ஐயர்‌ 


குருபரம்பராப்ரபாவம்‌ 


(ஆறாயிரப்படி) 








குலோத்துங்க 
சோழன்‌ உலா. 


ஒட்டக்கூத்தர்‌ 









மதுரை: விவேகபாநு அச்சியரந்திர 
சாலை, 1910. 


குலோத்துங்க 
சோழன்‌ கோவை 


ஒட்டக்கூத்தர்‌ 






தஞ்சாவூர்‌ : தஞ்சை சரசுவதிமகால்‌ 
1974. 


குலோத்துங்க 
சோழன்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌ 


ஒட்டக்கூத்தர்‌ 



















திருக்குற்றாலக்‌ திரிகூடராசப்பன்‌ மதுரை: விவேகபாநு அச்சியந்திர 
குறவஞ்சி கவிராச மூர்த்திகள்‌ சாலை, 1912. 

திருக்குற்றாலத்‌ திருகூடரஈசப்பன்‌ மதுரை: விவேகபாநு அச்சியந்திர 
தலபுராணம்‌ கவிராச மூர்த்திகள்‌ சாலை, சாதாரணஷ்‌ ஆவணி” 


சென்னை: சைவசித்தாந்த நூற்‌ 
பதிப்புக்‌ கழகம்‌, 1982. 


திருக்குறள்‌ திருவள்ளுவர்‌ 


சென்னை: மர்ரே அண்டு கம்பெனி 
1957. 


குறுந்தொகை சங்கப்புலவர்கள்‌ 






சென்னை: விவேக விளக்க 
அச்சுக்கூடம்‌ 


சுப்பிரதீபக்கவிராயர்‌ 












கூளப்ப நாயக்கன்‌ 
காதல்‌ 


கொண்டல்‌ விடுதூது 


கோவலன்‌ கதை 








சென்னை: சாது அச்சுக்கூடம்‌ 
1934. 


சரவணப்பெருமாள்‌ 
கவிராயர்‌ 


பணவிடு தூது. 









சென்னை: சிவஞானபோத யந்திர 
சாலை, சர்வதாரிஷ்‌, வைகாசிபமீ” 


அருணந்தி 
சிவாசாரியர்‌ 


சிவஞான சித்தியார்‌ 
சுபஷம்‌ 





சென்னை: சைவ சித்தாந்த 
நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1965. 


சிங்கச்‌ சிலேடை 
வெண்பா 


நமச்சிவாயப்‌ புலவர்‌ 











சென்னை: சிந்தாதிரியேட்டை 
சிவஞான போதயந்திர சாலை, 
சர்வஜித்ணா, தைம்‌ 

சென்னை: கமர்ஷியல்‌ அச்சுக்கூடம்‌ 
இரண்டாம்பதிப்பு, 1920. 





சித்தாந்தசாராவளி திரிலோசன சிவாசாரியர்‌ 


சிலப்பதிகாரம்‌ இளங்கோவடிகள்‌ 








சிலப்பதிகாரம்‌ 
அரும்பதவுரை 









சிலப்பதிகாரம்‌ 
அடியார்க்கு 
நல்லார்‌ உரை 








கிவரகசியம்‌ ஒப்பிலாமணிதேசிகர்‌ திருச்செங்கோடு: சுப்பராய 
கவண்டர்‌ அச்சியந்திரசாலை, 


ஜெயஷ்‌, ஆனி” 


சென்னை: தொழில்நுட்பக்கல்வி 
இயக்கம்‌, 1978. 





சிற்பச்‌ செந்நூல்‌ வை.கணபதித்தபதி 



















































































த ன்‌ ஆக்கியோர்‌: 
5 ல்‌ தொகுத்தோர்‌ பதிப்பித்த இடமும்‌ காலமும்‌ 
கூல்த பதிப்பிததோர்‌ 
சிறுபாண்‌ பத்துப்பாட்டு இடைக்கழி நாட்டு சென்னை கேசசி அச்சுக்கூடம்‌ 
மூலமும்‌ நச்சினார்க்‌ |] நல்லூர்‌ நத்தத்தனார்‌ பிரஜோத்பத்திஸ்‌, ஆவணி 
கினியருரையும்‌ மூன்றாம்பதிப்பு 1931. 
சிறுபாணாற்றுப்படை | 
சினேந்‌. சினேந்திரமாலை சைனமாமுனிவர்‌ சென்னை: தனலக்ஷ்மி நர்த்தன 
அச்சியந்திரசாலை, 1906. 
சீகாழிக்‌.கோ. சிகாழிக்கோவை மகாவித்வான்‌ மீனாட்சி | வைஜயந்தி அச்சுக்கூடம்‌, 1903. 
சுந்தரம்பிள்ளை 
சீகாழித்‌. சீகாழித்தலபுராணம்‌ அருணாசலக்கவிராயர்‌ |சென்னை: ஜீவரஷாமிர்த 
அச்சுக்கூடம்‌, விஜயன்‌, மாசி” 
சீகாளத்‌.பு. சீகாளத்தி புராணம்‌ சிவப்பிரகாச சுவாமிகள்‌ | சென்னை: மெமோரியல்‌ அச்சுக்‌ 
கருணைப்‌ பிரகாச கூடம்‌, சர்வதாரிண்‌ா, கார்த்திகைச்‌” 
சுவாறஷிகள்‌ 
சீதக்‌. சீதக்காதி நொண்டி 
நாடகம்‌ 
சீவக. சீவகசிந்தாமணி திருத்தக்கதேவர்‌ சென்னை: கமீர்‌ அச்சுக்கூடம்‌ 
மூலமும்‌ நச்சினார்க்‌ ஏழாம்பதிப்பு, 1969. 
கினியருரையும்‌ 
சூடா. சூடாமணி நிகண்டு மண்டல புருடன்‌ சென்னை: சாந்தி சாதனா, 2004. 
சூளா. சூளாமணி தோலாமொழித்தேவர்‌ சென்னை: உ.வே.சாமிநாதையர்‌ 
நூலகம்‌, இரண்டாம்‌ பதிப்பு 1962. 
செந்‌.சொற்‌. செந்தமிழ்ச்‌ சொற்‌ | ஞா. தேவநேயப்‌ 


சென்னை: தமிழ்நாட்டுப்‌ பாடநூல்‌ 


பிறப்பியல்‌ | நிறுவனம்‌, பகுதி - 1 - 1985 


பாவாணர்‌ 
பேரகரமுதலி 












சென்னி.ஆற்றுப்‌ 





சென்னிமலை 


முருகன்‌ புலவராற்றுப்‌ 
படை 


வெ.ரா. தெய்வசிகா 


சென்னிமலைத்‌ தலபுராண 
மணிக்‌ கவுண்டர்‌ 


வெளியீட்டுக்‌ குழுவினர்‌, 1966. 










சைவச. சைவசமயநெறி 





மறைஞானசம்பந்த 


சென்னைப்பட்டணம்‌: வித்தியாநு 
நாயனார்‌ 


பாலன யந்திரசாலை, கீலகண்‌, 
ஆடிமீ”, ஐந்தாம்பதிப்பு 


சென்னை: கேசரி அச்சுக்கூடம்‌ 
1931. 


சொக்க.உலா. 






மதுரைச்‌ சொக்க 


| தாதருலா 





புராணத்‌ திருமலை 
நாதர்‌ 






























ஞானா. ஞானாமிர்தம்‌ வாகிசமுனிவர்‌ மதுரை: தமிழ்ச்சங்க முத்திரா 
சாலை, 1904. 

த.நா.௮. தமிழ்நாட்டு ௮. இராகவன்‌ திருநெல்வேலி: கலைநூற்‌ பதிப்பகம்‌ 
அணிகலன்கள்‌ 1970. 

த.மெொ௱.௮க. தமிழ்மொழி அகராதி | நா. கதிரைவேற்‌ சென்னை: சாரதா பதிப்பகம்‌, 2003. 

பிள்ளை 

தக்கயாகப்‌. தக்கயாகப்பரணி ஒட்டக்கூத்தர்‌ சென்னை: உ.வே.சாமிநாதையர்‌ 
மூலமும்‌ உரையும்‌ நூலகம்‌, 1960. 

தஞ்சைவஎ. 


தஞ்சைவாணன்‌ 
கோவை 








பொய்யாமொழிப்புலவர்‌ | சென்னை: அமேரிக்கன்‌ அச்சுக்கூடம்‌ 


16893. 






தண்டலை.சத. தண்டலையார்‌ சதகம்‌ | படிக்காசுப்‌ ட[1லவர்‌ மதராஸ்‌, ரிப்பன்‌ அச்சியந்திரசாலை 


1905. 


தமிழறி. 


தனிப்டா. 


தாசீல்தார்‌ நா. 
திணை..நூற்‌. 
திருக்காவ. 
கலம்‌. 


திருக்காளத்‌.பு. 


திருத்‌. திருவந்‌. 


திருநூற்‌. 


திருப்‌. 


திருமந்‌. 


திருமயிலையுலா 


திருமலைமுரு. 
பிள்‌. 


திருமுரு. 


திருவகுப்பு 
திருவரங்கத்தந்‌. 
திருவாச. 


திருவாலவா. 






ஆக்சியோர்‌: 
தொகுத்தோர்‌: 
பதிப்பித்தோர்‌ 


நூல்‌ பதிப்பித்த இடமும்‌ காலமும்‌ 











சென்னை: வை.மு,கோபாலகிருட்டிண 
மாசாரியர்‌ கம்பெனி, 1973. 






தண்டியலங்காரம்‌ தண்டியாசிரியர்‌ 
மூலமும்‌ பழைய 
உரையும்‌ 





மதராஸ்‌ ரிப்பன்‌ அச்சியந்திரச்சாலை 
1922. 


தமிழறியும்‌ பெருமாள்‌ 
கதை 















தனிப்பாடற்றிரட்டு உரையாசிரியர்‌: சென்னை: பூம்புகார்‌ பதிப்பகம்‌ 
(முதற்பாகம்‌ & ௮. மாணிக்கம்‌ 1996. 
இரண்டாம்பாகம்‌) 






(உடையுடன்‌) 











காசிவிசுவநாத . இசுடார்‌ ஆப்‌ இந்தியா பிரசு, 1868.. 


முதலியார்‌ 
கணிமேதாவியார்‌ 


தாசீல்தார்‌ நாடகம்‌ 









சென்னை: சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ 


திணைமாலை 
கழகம்‌, 1979. 


நூற்றைம்பது 


திருக்காவலூர்க்‌ 
கலம்பகம்‌ 









குடந்தை: வேதநாயகர்‌ இலக்கிய 
மன்றம்‌, 1975. 






வீரமாமுனிவர்‌ 








சென்னை: வைஜயந்தி அச்சுக்கூடம்‌, 
1912. 





திருக்காளத்திப்‌ ஆனந்தக்கூத்தர்‌ 


புராணம்‌ 











சென்னைப்பட்டணம்‌: வித்தியாநு 
பாலன யந்திரசாலை, சாதாரண, 
கார்த்திகை மீ. 





திருத்தொண்டர்‌ நம்பியாண்டார்‌ நம்பி 


திருவந்தாதி 













மதுரை: தமிழ்ச்சங்க முத்திரா சாலை, 
1905. 


திருநூற்றந்தாதி அவிரோதியாழ்வார்‌ 








சென்னை: சைவசித்தாந்த மகா 
சமாஜம்‌, 1935. 


திருப்புகழ்‌ அருணகிரிநாதர்‌ 





சென்னை: உமா பதிப்பகம்‌, 2003. 


திருமூலநாயனார்‌ 


திருமயிலை சண்முகம்‌ 
பிள்ளை 


திருமந்திரம்‌ 
திருமயிலையுலா 












சென்னை: உலகத்தமிழாராய்ச்சி 
நிறுவனம்‌, 1983. 










சென்னை: சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ 
கழகம்‌, 1935. 


கவிராச பண்டாரத்‌ 
குண்ணா 


திருமலை முருகன்‌ 










சென்னை கேச்கசி அச்சுக்கூடம்‌ 
பிரஜோத்பத்திஷ்‌, ஆவணிமீ” 
மூன்றாம்பதிப்பு 1931. 


பத்துப்பாட்டு நக்கீரர்‌ 
மூலமும்‌ நச்சினார்க்‌ 
கினியருரையும்‌ 


திருமுருகாற்றுப்படை 
திருவகுப்பு 











சென்னை: சைவசித்தாந்த மகாசமாசம்‌ 
1935. 


அருணகிரிநாதர்‌ 










பிள்ளைப்‌ 
பெருமாளையங்கார்‌ 


"திருவரங்கத்தந்தாதி மதராஸ்‌, ரிப்பன்‌ அச்சியந்திரசாலை, 


1904. 












மாணிக்கவாசக 
சுவாமிகள்‌ 


சென்னை: சைவசித்தாந்தப்‌ 
பெருமன்றம்‌, 2ம்பதிப்பு 1988. 


திரு வாசகம்‌ 
















சென்னை: கபீர்‌ அச்சுக்கூடம்‌ 
மூன்றாம்பதிப்பு: விரோதிகிருதுனு 
மார்கழிமீ”, 1972. 


திருவாலவாயுடையார்‌ 
திருவிளையாடற்‌ 


புராணம்‌ 


பெரும்பற்றப்‌ புலியூர்‌ 
நம்பி 





3 


, $ ர ஆக்கியோர்‌: 


ட்‌ ல்‌ நூல்‌ தொகுத்தோர்‌: பதிப்பித்த இடமும்‌ காலமும்‌ 
த பதிப்பித்தோர்‌ 








































திருவாரூரு. திருவாரூருலா அந்தகக்‌ கவி வீரராகவ।|மதுரை: தமிழ்ச்சங்க முத்திரா 
முதலியார்‌ சாலை, 1910. 
திருவானைக்‌ திருவானைக்காப்‌ கச்சியப்ப சுவாமிகள்‌ சென்னை: ஸ்ரீபத்மநாபவிலாச 
புராணம்‌ அச்சுக்கூடம்‌, 1908. 
திருவிசைப்‌. திருவிசைப்பா திருமாளிகைத்‌ தேவர்‌, திருப்பனந்தாள்‌: திருப்பனந்தாள்‌ 
சேந்தனார்‌, கருவூர்த்‌ ஸ்ரீகாசிமடத்து வெளியீடு, 1974. 
தேவர்‌, பூந்துருத்திநம்பி, 
கண்டராதித்தர்‌, 
வேணாட்டிகள்‌, 
திருவாலியமுதனார்‌, 
புரோடோத்தம நம்பி, 
சேதிராயர்‌. 
திருவிளை. திருவிளையாடற்‌ பரஞ்சோதி முனிவர்‌ சென்னை: வர்த்தமானன்‌ பதிப்பகம்‌ 
புராணம்‌ (5 தொகுதி) 1998. 
திவ்‌. நாலாயிரத்‌ திவ்யப்‌ ஆம்வார்கள்‌ சென்னை: 5. இரத்தின நாயகர்‌ 
பிரபந்தம்‌ ஸன்ஸ்‌, 1968. 
திவ்‌. நாலாயிரத்‌ திவ்யப்‌ ஆம்வார்கள்‌ மதராஸ்‌ : கோல்டன்‌ ஸ்டீம்‌ பிரஸ்‌, 
பிரபந்தம்‌ பிரதாபிஹு. 
அமலனாதி. அமலனாதிபிரான்‌ திருப்பாணாழ்வார்‌ 
சிறிய.ம. சிறிய திருமடல்‌ திருமங்கையாழ்வார்‌ 
திருநெடுந்‌. திருநெடுந்தாண்டகம்‌ | திருமங்கையாழ்வார்‌ 
திருப்பா. திருப்பாவை ஆண்டாள்‌ 
நாய்ச்‌. நாய்ச்சியார்‌ ஆண்டாள்‌ 
திருமொழி 
பெரியதி. பெரிய திருமொழி திருமங்கையாழ்வார்‌ 
பெரியாழ்‌. பெரியாழ்வார்‌ பெரியாழ்வார்‌ 
திருமொழி 
திவா. சேந்தன்‌ திவாகரம்‌ சேந்தனார்‌ சென்னை: சாந்தி சாதனா, 2004. 
தெய்வச்‌.விறலி. | தெய்வச்சிலையார்‌ குமாரசுவாபரி பி.என்‌. அச்சகம்‌, சென்னை, 1936. 
விறலிவிடுதூது அவதானி 
தேவா. தேவாரம்‌: சென்னை: திருவருளகம்‌, 1953 
்‌ திருமுறை 1,2,3 திருஞானசம்பந்த 
மூர்த்திகள்‌ 
திருநாவுக்கரசு 
சுவாமிகள்‌ 
7 சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ 
தொல்‌ தொல்காப்பியம்‌ தொல்காப்பியர்‌ திருவனந்தபுரம்‌: பன்னாட்டு திராவிட 
மொழியியற்‌ கழகம்‌, 1996. 
தொல்‌.எழுத்‌. தொல்காப்பியம்‌ - சென்னை: தமிழ்மண்‌ பதிப்பகம்‌ 
நச்சர்‌. எழுத்ததிகாரம்‌ 


2003. 
நச்சினார்க்கினியரு ரை 


ஊேர்11 


நூலின்‌ 
முதற 
குறிப்பு 


தொல்‌. பொ. 
நச்சர்‌. 


நற்‌. 
நல்ல.கதை 


நாகை. 
உலா 


நாநார்த்த. 
நாமதீப. 
நாலடி. 
நித்தியா. 
நெடுநல்‌. 
நைடத. 
பஞ்ச. 


பணவிடு. 


பதார்த்த. 


பதிற்றுப்‌ 


பதினொ. 


கனக. 


நூல்‌ 


தொல்காப்பியம்‌ - 
பொருளதிகாரம்‌ 
நச்சினார்க்கினியருரை 


நற்றிணை 


நல்லதங்காள்‌ கதை. 


நாகைக்‌ கனகசபை 
நாதன்‌ உலா 


நாநார்த்த தீபிகை 
நாமதீப நிகண்டு 
நாலடியார்‌ 


தித்தியானு சந்தானம்‌ 
பத்துப்பாட்டு: 
நெடுநல்வாடை 


நைடதம்‌ 
பஞ்சதந்திரப்‌ 
பாடற்கதை 


பணவிடுதூது 
(மாதைத்திருவேங்கட 


நாதர்‌ பேரில்‌) 


பதார்த்தகுண 
சிந்தாமணி 


பதிற்றுப்பத்து 


பதினொறழறாந்‌ 
திருமுறை 










ஆக்‌ அயே௱ர்‌: 
தொகுத்தோர்‌: 
பதிப்பித்தோர்‌ 


நச்சினார்க்கினியர்‌ 


சங்கப்புலவர்கள்‌ 


புகழேந்திப்புலவர்‌ 


கவிராயர்‌ முத்துசுவாமி 
பிள்ளை 


சிவசுப்பிரமணியக்‌ 
கவிராயர்‌ 


சமணமுனிவர்கள்‌ 


நக்கீரர்‌ 


அதிவீரராம 
பாண்டியன்‌ 


வீரமார்த்தாண்ட 
தேவர்‌ 


பதினென்‌ சித்தர்‌ 


குமட்டூர்க்‌ கண்ணனார்‌, 
பாலைக்கெளதமனார்‌, 
காப்பியாற்றுக்‌ காப்பிய 


பரணர்‌, காக்கைப்பாடில 
யார்‌, நச்செள்ளையார்‌, 
கபிலர்‌, அரிசில்கிழார்‌, 


பெருங்குன்றூர்‌ கிழார்‌. 
திருவாலவாயுடையார்‌, 
காரைக்‌ காலம்மையார்‌. 
ஐயடிகள்‌ காடவர்கோன்‌ 
நாயனார்‌, சேரமான்‌ 
பெருமாள்‌ நாயனார்‌, 
நக்கீரதேவ நாயனார்‌, 
கல்லாடதேவ நாயனார்‌, 
கபிலதேவ நாயனார்‌, 
பரணதேவ நாயனார்‌, 
இளம்பெருமானடிகள்‌, 
அதிராவடிகள்‌, 
பிள்ளையார்‌. நம்பி 


பட்டணத்‌ 


பதிப்பித்த இடமும்‌ காலமும்‌ 


சென்னை: தமிழ்மண்‌ பதிப்பகம்‌ 
2003. 

சென்னை: மர்ரே அண்டு கம்பெனி 
1957. 

சென்னை: கிரீமகனள்‌ கம்பெனி, 1973. 
தஞ்சாவூர்‌: சரசுவதி மகால்‌ நூலகம்‌ 
1995. 

சென்னை: சென்னைச்‌ சர்வகலாசாலை 
1936. 

தஞ்சாவூர்‌: தமமிழ்ப்பல்கலைக்கழகம்‌ 
மறுபதிப்பு 1985. 


சென்னை: சைவசித்தாந்த 
நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 9ம்பதிப்பு-1992. 
சென்னை: கணேச அச்சுக்கூடம்‌ 
1920. 

சென்னை: கேசரி அச்சுக்கூடம்‌, 
பிரஜோத்பத்திஷ்‌, ஆவணி”, 
மூன்றாம்‌ பதிப்பு 1931. 

சென்னை: மகராணி, 19971. 


சென்னை: மனோன்மணி விலாச 
அச்சுக்கூடம்‌, 1906. 


மதராஸ்‌: ரிப்பன்‌ அச்சியந்திரசாலை 
1908. 


சூளை: கோபாலவிலாச அச்சியந்திர 
சாலை, 1908. 


சென்னை: மர்ரே அண்டு கம்பெனி 
1957. 
ஈர்‌, 


சென்னை: சைவசித்தாந்த மகா 
சமாஜம்‌, சாது அச்சுக்கூடம்‌, 1933. 


துப்‌ 


வை வை வ கைக அ அ அண்ட்‌ ப - ப ப ப ப ப 


2ல்‌ 


திருவந்‌. 


கோயினான்‌ 
மணி 

பரிபா. 
பாகவ. 


பாரிகாதை 


பிங்‌. 


பிரதாப. விலா. 


பிரபுலிங்‌. 


பிரபோத. 


பிரமோத்‌. 


பு.வெ 


புறநா. 


பெண்‌. 
தாலாட்‌. 


பெண்மதி 
மாலை 
பெரியபு. 
பெருங்‌. 
பெருஞ்‌.௮க. 


பெரும்பாண்‌. 


மச்சபு. 


ஆளுடைய 


பிள்ளையார்‌ 
திருவந்தாதி 


கோயினான்மணி 
மாலை 


பரிபாடல்‌ மூலமும்‌ 
பரிமேலழகருரையும்‌ 


பாகவதம்‌ 
பாரிகாதை 


பிங்கல நிகண்டு 


பிரதாபசந்திர 
விலாசம்‌ 


பிரபுலிங்கலீலை 


பிரபோதசந்தி 
ரோதயம்‌ 


பிரமோத்தரகாண்டம்‌ 
புறப்பொருள்‌ 
வெண்பாமாலை 


புறநானூறு 


தாலாட்டுப்‌ பிரபந்தம்‌ 
பெண்பிள்ளை 
தாலாட்டு 


பெண்மதிமாலை 


பெரியபுராணம்‌ 


பெருங்கதை 


பெருஞ்சொல்லகராதி 
(4 தொகுதி) 


பத்துப்பாட்டு: 
பெரும்பாணாற்றுப்பை 


மச்சபுராணம்‌ 


ஆக்கியோர்‌: 
தொகுத்தோர்‌: 
பதிப்பித்தோர்‌ 


நம்பியாண்டார்‌ நம்பி. 


பட்டணத்துப்‌ 
பிள்ளையார்‌ 
சங்கப்புலவர்கள்‌ 
செவ்வைச்சூடுவார்‌ 


ரா.இராகவையங்கார்‌ 


பிங்கல முனிவர்‌ 
இராமசாமிராசு 
சிவப்பிரகாச 
சுவாமிகள்‌ 


மாதைத்‌ திருவேங்கட 
நாதர்‌ 


வரதுங்கராம 
பாண்டியன்‌ 


ஐயனாரிதனார்‌ 


சங்கப்புலவர்கள்‌ 


வேதநாயகம்‌ பிள்ளை 
சேக்கிழார்‌ 


கொங்குவேளிர்‌ 


உருத்திரங்கண்ணனார்‌ 


வடமலையப்ப 
பிள்ளையன்‌ 





பதிப்பித்த இடமும்‌ காலமும்‌ 


சென்னை: உ.வே.சாமிநாதையர்‌ 
நூல்‌ நிலையம்‌, ஆறாம்பதிப்பு 1995. 


ஸ்ரீபத்மநாபவிலாச அச்சுக்கூடம்‌ 
1908. 


அண்ணாமலை நகர்‌: அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்கழகம்‌, 1978. 


சென்னை: சாந்திசாதனா, 2004, 


சென்னை: சரசுவதி நிலைய அச்சகம்‌ 
1915. 


சென்னை: கலாரத்நாகர அச்சுக்கூடம்‌ 
இரண்டாம்பதிப்பு, 1905. 


பெரியகுளம்‌ : ஸ்ரீமீனாம்பிகை 
அச்சியந்திரசாலை, பரிதாபிஸ்‌, 
தைமீ”, இரண்டாம்பதிப்பு. 


சென்னை: ஸ்ரீபத்மநாபவிலாச 
அச்சியந்திரசாலை, 1907. 


சென்னை: வைஜயந்தி அச்சுக்கூடம்‌ 
இரண்டாம்பதிப்பு, 1915. 


சென்னை: லாஜர்னல்‌ அச்சுக்கூடம்‌ 
மூன்றாம்பதிப்பு, யுவ, மார்கழி, 
1935. 


சென்னை: ரிப்பன்‌ அச்சியந்திரசாலை 
1908. 


சென்னை: சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ 
கழகம்‌, 1978. 


திருப்பனந்தாள்‌: திருப்பனந்தாள்‌ 
காசிமடவெளியீடு, 1970. 
சென்னை: உ.வே.சாமிநாதையர்‌ 
நூல்நிலையம்‌, 1968. 

தஞ்சாவூர்‌ : தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, 
1988. 

சென்னை: கேசரி அச்சுக்கூடம்‌, 
பிரஜோத்பத்திஷ்‌, ஆவணி, 
மூன்றாம்‌ பதிப்பு 1931. 

சென்னை: மினெர்வா 
அச்சியந்திரசாலை, 1900. 


நூலின்‌ 
முதற்‌ 
குறிப்பு 


மதி.கள. 


மதுரைக்‌. 


மதுரைத்‌.அக. 


மூலை. 


மலைபடு. 


மீனாட்‌. 
பிள்ளைத்‌. 
முத்தை. 
குறவ. 


முல்லைப்‌ 


யாழ்‌.அக. 


ரஹஸ்ய. 


வடமலை. 


வருணா.குற. 


வள்ளுவமா. 


வாழ்வி. 


களஞ்‌. 


விக்கிரம. 
உலா. 


விதான. 


வில்லி. 






ஆக்கியோர்‌: 
தொகுத்தோர்‌: 
பதிப்பித்தோர்‌ 


நூல்‌ பதிப்பித்த இடமும்‌ காலமும்‌ 










சென்னை: கபீர்‌ அச்சுக்கூடம்‌ 
ஆறாம்பதிப்பு குரோதிஞ்‌, மாசிமீ”, 
1965. 






மணிமேகலை 
மூலமும்‌ அரும்பத 
வுரையும்‌ 


சீத்தலைச்‌ சாத்தனார்‌ 












பெ.சூ. பாலராஜ ஷண்முகானந்த புத்தகசாலை, 1925. 


பாஸ்கரர்‌ 


மதிமோசக்களஞ்சியம்‌ 








சென்னை: கேசரி அச்சுக்கூடம்‌, 
பிரஜோத்பத்திஷ்‌, ஆவணி, 
மூன்றாம்‌ பதிப்பு, 1931, 


மாங்குடி மருதனார்‌ 





பத்துப்பாட்டு: 
மதுரைக்காஞ்சி 












மதுரைத்‌ தமிழ்ப்‌ சென்னை: சந்தியாபதிப்பகம்‌, 2004 


பேரகராதி(2தொகுதி) 


வைத்திய 
மலையகராதி 








சென்னை: ஸ்ரீபத்மதாப விலாச 
அச்சுக்கூடம்‌, 1907. 


பதினெண்‌ சித்தர்‌ 












பத்துப்பாட்டு: இரணியமுட்டத்துப்‌ சென்னை: கேசரி அச்சுக்கூடம்‌, 

மலைபடுகடாம்‌ பெருங்குன்றூர்‌ பிரஜோத்பத்திஷ்‌, ஆவணிமீ, 
பெருங்கெளசிகனார்‌ மூன்றாம்‌ பதிப்பு, 1931. 

மீனாட்சியம்மை குமரகுருபரசுவாமிகள்‌ சென்னை: கலாரத்நாகர அச்சுக்கூடம்‌ 





பிள்ளைத்தமிழ்‌ சுபகிருதுஹ்‌, தைம்‌”, இரண்டாம்பதிப்பு 











சென்னை: தொல்பொருள்‌ ஆய்வுத்‌ 
துறை, 1997. 


மாம்பழக்கவிச்சிங்க 
நாவலர்‌ 


முத்தையேந்திரர்‌ 
குறவஞ்சி 













சென்னை; கேசரி அச்சுக்கூடம்‌, 
பிரஜோத்பத்திஷ்‌, ஆவணிமீ, 
மூன்றாம்‌ பதிப்பு, 19831. 


பத்துப்பாட்டு: நப்பூதனார்‌ 


முல்லைப்பாட்டு 












வைத்திய மூலிகை பதினெண்சித்தர்‌ சென்னை: வித்தியாரத்நாதர 
















விரிவகராதி அச்சுக்கூடம்‌, 1902. 
யாழ்ப்பாணத்து சந்திரசேகரப்புலவர்‌ அமெரிக்கன்‌ மிசன்‌ அச்சகம்‌, 
மானிப்பாயகராதி யாழ்ப்பாணம்‌, 1842. 
ரஹஸ்யத்ரயழ ஸ்ரீநிகமாந்த ரஹஸ்யத்ரபஸார ப்ரசாரணஸபை, 


ஸாரம்‌ மஹாதேசிகன்‌ கோமனளேசுவரன்பேட்டை, 1920. 





சென்னை: உ.வே.சாமிநாதையர்‌ 
நூல்நிலையம்‌, 1983. 


வடமலை நிகண்டு ஈசுவரபாரதி 










வெண்பாப்புலிவேலுசாமிப்பிள்‌ளை 
1918. 


தில்லைவிடங்கள்‌ 
மாசி முத்தாப்‌ பிள்ளை 


வருணா குறவஞ்சி 






சென்னைப்பட்டணம்‌: வித்தியாநு 
பாலன யந்திரசாலை, செளமியஸஷ்‌, 
ரட்‌ 2 







திருவள்ளுவமாலை சங்கப்புலவர்கள்‌ 






வாழ்வியல்‌ களஞ்சியம்‌ தஞ்சாவூர்‌ தமிழ்ப்பல்கலைக்கழகம்‌ 


1986. 





விக்கிரமசோழனுலா மதுரை: தமிழ்ச்சங்க முத்திராசாலை, 


1914. 


ஒட்டக்கூத்தர்‌ 












விதானமாலை நாராயணசுவாமிகள்‌ மதராஸ்‌ : ரிப்பன்‌ அச்சியந்திரசாலை, 


1900, இரண்டாம்பதிப்பு. 








மகாபாரதம்‌ 


வில்லிப்புத்தூரார்‌ 





சென்னை: வை.மு. கோபால 
கிருஷ்ணமாசாரியார்‌ கம்பெனி, 1960 





உ... 


விட 


1.க்‌. 


1ம்‌... 










ஆக்கியோர்‌: 
தொகுத்தோர்‌: 
பதிப்பித்தோர்‌ 


பதிப்பித்த இடமும்‌ காலமும்‌ 













கல்வி விளக்க அச்சுக்கூடம்‌, 
துர்முகிஷ்‌, மார்கழிம்‌” 
சென்னை: உலகத்தமிழாராய்ச்சி 
நிறுவனம்‌, 1997. 


சுப்பிரதீபக்‌ கவிராயர்‌ 





விறலிவிடுதூது 





வேதகிரியார்‌ 
சூடாமணி நிகண்டு 





ஜீவசம்போதனை 







சென்னை: சிரீசைனசித்தாந்த 
நூல்நிலையம்‌, 1957. 









(85165 ஊம்‌ ரர ௦ரீ 
5௦ 1001௨ 


ஐலா 1 யரர 1௨ ப0ளராாாகார்‌ மாக85, நுரிகமாக6, 


1909. 


















& நிவ கட்த வரல்‌ 
[121184 191014௦ாகரு 


கயா 0111 
[21௦108 போப 
1௦111௩ சோர்சார்கா 
௦1/1 கயறர்‌. 


ர நகராக, 1809, 















நரகமாக 1ர்தாகறாம்0வ! 
[₹20௦ழம்‌5 


4&01௧5 00ஙகாராா௩வார 
011௦871௦17 


7௦ வார்‌ 17656, 
[ர௨௦ா85 . 















[1100ம்‌ கேர நரக 
ம்‌ மாருவாருவர்5 ௦7 1179 
ந உ0 8௨ 


7. 88௨ $[ ரர [480785 போர்க்கு (011626 144828211௦ 


றர 1913, 


3 

















1080104105 ௦7 116 
ர 4கர25 1க5ம்ம்கரநு 


நரிகம்க5 0௦௫2௫ சோர்‌ 
யம்‌ 110க11௦0 










ோவ்பாரசார்‌ 1ரக55, நரக௨, 1919, 


1801011005 07% 44௪ 
1ம0ய110108ம்‌ ஈர்க்க 







படு!*560்‌ ௫ 10௦ 


ரர்‌. $ோற்கம்காரக 5ர்கர்‌௨ றா2$5, 
| £பூம்ப10017கர்‌ 5116 


மப /௦ரரகர, 1929, 








க 10ிர்கரகரு 6 11௦ 
[வாம்‌1 ரஜி12/ 
1,க௩ஐப8௨௭௦8 


[௩௦1110 135, ரோ, 1834-37. 











5௦111 10120 
1௩5௦111௦15 






நரிகம்க8 ளா கோ* 


00 0ாஊர்‌ 1௦55, ரகம 25. 
[?ப611081101%5 










1ரககா௦006 






1ர8ு/8ா12016 00௫னாட- 21110 0151 ய 115011 த 110156, 






க&ா01182010 ஐ108] ா௩௦ர்‌ 0011௦11௦16 1ரிக௨5, 1910-13, 

னார்‌ 

பற வார்‌ மோமாபக!க- 7 1மறர்கார்‌ டுஸூகரர் வாகா 
[௩3511 க௩௨௱ 





றர தாகறா10௨1 5125 






1510110115 















௧2017422... 
12151௦ 


க4&ம௧6 00௩ 


00 ௨றாரரோர்‌ 17255, 141802௨. 
ம ப11௦211015 






& 000றாகந்கா௩கரக 
1 வாா11 நரி 
12101101௮0 





க/17 51௦7௯, 14, 1118 கிாரகார்கேர ]415512ர 256, 


நரகளொக5, 1862. 





சுருக்கக்‌ குறியீட்டு 


அடிக்‌. 
க.வோ. 
ப. 

பி-ம்‌. 
ம. 

௦ 
(2௦11௦9. 
0 


வரில்‌ 


1,௦௦. 
1. 
141.12. 
[2 ஊஉ3. 
மாமு. 
மா௦%. 
மடய 
12. 
3/பர்‌. 
ம. 


விளக்கம்‌ 


அடிக்குறிப்பு 

கடவுள்‌ வாழ்த்து 
பக்கம்‌ 

பிரதிபேதம்‌ 

(ம்க்‌ 1212160௦71 
(௦மாமவ௦ 

(௦11௦௨1 

0ாாப்றர்ர்0ய 

1௨51 1291812௦14 

8110௧ 1)1க10ர்‌ 

1,௦௨1 17582௦ 

1௦11 

14மர்ம்‌ [1௧1207 

மகாகஙகா (5௨26 
உன்றை ரமா 

மா௦%கட ௫, நா௦ட்கட்/ந 1010. 
7௦௨ (2210௦11௦ 17582௦ 
௦1115 118101 

பகா பூகக௦௦ 


291 197௨௦7 


அகராதிப்‌ பதிவின்‌ அமைப்பு 


தலைச்சொல்‌ 
[அறிக]. ட” வேர்ச்சொல்‌ 


1. சிலம்பின்‌ பரல்‌; 120125 ௦0 தனா5 ௦ 012005 
௦1 ரக! றபர்‌ 104௦ கா காவல்‌ 1௦ ராக106 11 (11146. 
அரிபெய்‌ சிலம்பின்‌ ... பணைத்தோள்‌ 
ஐயை (அகநா, 6: 1-3). 
2. * சிலம்பு. அரி தளை ஜெஞகிழி நூபுரம்‌ 
சிலம்பே (பிங்‌, 6: 83). 
இலக்கணக்குறியீடு 
அருணால்‌ ரன] மோ. ௦7. அரைநாண்‌ 
பெண்களின்‌ தலையணிகளுள்‌ ஒன்று; &1 00 
௦71௨௨3 காளம்‌ (3.7. 
உரோமன்‌ எழுத்துப்‌ பெயர்ப்பு 
உக்கழுத்துமணி 
[14. பககக. ] உடன்பிறப்பு மொழிச்‌ சொல்வடிவம்‌ 
கழுத்துடன்‌ ஒட்டி அணியும்‌ தங்க 


மணிகளாலான அணிகலன்‌; | 010561 111623 
1120118௦௦6 ௦ரி.ஐ௦1 8805 வழக்குப்புலக்குறிப்பு 


கடிகை வறிவட்ர. 2 கரக்றக்‌ இப்பி ்கலகர வல அப்றை 


ச ம்‌. மணிக்க வித்‌. 96 
ப இ ர ர ர ர 4 அறு டாவாம்‌ 


: 10). 






ஆங்கிலப்‌ பொருள்‌ 





கடிகை?” ]81110௧7, 7. - கசத 





_.1|ுதிருமணம்‌ முதலிய சடங்குகளின்‌ போது 






தீய சக்திகள்‌ தாக்காதிருக்க மணமகனின்‌ 





தமிழில்‌ பொருள்‌ விளக்கம்‌ 
வலது கரத்திலும்‌ மணமகளின்‌ இடது 









கரத்திலும்‌ கட்டப்படும்‌ மஞ்சள்‌ கயிறு; 
காப்புநாண்‌) க 3௮110௫ 102௧ம்‌ ௦௩ ௦௩ 11௦ 
11ஜிரர்‌ நகம்‌ ௦102 ௦௦1 ௨ம்‌ (66 1271 வாம்‌ ௦7 
6 டி்ம்ச 841211 ௦ ௦ரிறாகாரக௦ ௧5 வா காபிர்‌. 
எடுத்துக்காட்டு 
(நெடுநல்‌. 142). சான்றாதாரம்‌ 
2. ஆண்கள்‌ தோளில்‌ அணியும்‌ அணிகலன்‌; 

தோள்வளை; & 0:802127 ௭௦0 பறற காரு 

நூறா. கடிகை வாளாரம்‌ மின்ன (சீவக, 

2808: 1). 


[3] பவளத்தால்‌ ஆன தலையணி வகை; க அப்த்‌ அக 


[100 ௦7 ௦ம்‌ மாரவாசார்‌ 11406 பற ௦௦௦]. 


அணிகலன்கள்‌ அகராதி 
தமிழ்‌ - தமிழ்‌ - ஆங்கிலம்‌ 


அக்களுத்திரம்‌ அகி 


அ 
அக்களுத்திரம்‌ 8126-௦070 க01, 7, “ அக்க ர்‌, 
5 உருத்திராக்க மாலை (சித்‌. சா. கிரியா. 83, தாத்‌. 


அக்கமாவிகை வ௦௧-078111:க7, 77. “10. *. 
உ உருத்திராக்க மாலை. அக்கமாவிகை விழைந்து புனை ... அழகியோர்‌ (திருக்காளத்‌. பு. 


20, 4. 


அக்கமாலை வக-றபபிகர்‌, 77. “ரம்‌. *, 
1. உருத்திராக்க மாலை. புகலுறும்‌ அக்கமாலை புனைகுவோர்‌ (பிரபோத. 18, 39. 


2. செபமாலை. புத்தகம்‌ அக்க மாலை...பொருநீதுகையாள்‌ (கதிருவாலவா. ௧, வா. 209. 


அக்கவடம்‌ விலக-ஙுகர்வாற, ரா. ம. -, 
உ உருத்திராக்க மாலை. நூறணிந்து அக்கவடம்‌ பூண்டு (மச்சபு, க. வா, 129. 


அக்குச்சரி வியம-0-௦கர்‌, 77. “14. *, 
கையில்‌ அணியும்‌ சங்கினாலான வளை; 3811611-0௧௨௦௦12. கைசீசெறி அக்குச்சரி பப்பத்தினரே 


(தக்கயாகப்‌, 100). 


அக்சூமாலை வ வறுசபிகர்‌, 72. “94. *, 
உ உருத்திராக்க மாலை (த.மொ. அ௮க.). 


அக்சூவடம்‌ வியம-நகர்கரம, ரர. “14. எ, 
1. சங்குகளைக்‌ கோத்து கழுத்திலோ இடுப்பிலோ அணியப்படும்‌ மாலை: 5110ஐ 07 511211-02௨05 
கா ெடர்க ௩6௦௨ லவ. அக்குவடம்‌ உடுத்து ஆமைத்தாலவி பூண்ட அனதந்தசயன்‌ (திவ. 
பெரியாழ்‌. 1, 8,2:3,. 
2. உருத்திராக்க மாலை. அக்குவடம்‌ பூதியுங்‌ கொள்‌ அடியார்‌ (சிவரக, 1, 14, 1). 


அக்கொழுங்கு விய0]மற்பயம, 77. - 14. -, 
கழுத்தில்‌ அணியும்‌ சங்கு மணி மாலை; $யார்ஜஐ ௦ரீ 511511-0௦௧௦5. அக்கொழுங்கு படு கஞ்சுகம்‌ 
அலம்பவுளரே (தக்கயாகப்‌, 93. 


அகட ச்சக்கரம்‌ ௧1:812-0-வியகாவாு, 77, ௨ அகடு -, 


* அரைப்பட்டிகை. 


.அகலமணி ௨£81க-றகருர்‌, 77. - அகலம்‌ 
மார்பில்‌ அணியப்படும்‌ மணிகள்‌ பதித்த அணிகலன்வகை; க ாரகராலார்‌ ர]ிகர்ல்‌ சர்ப னாக 1௦ 
வா 0ாட௦்சர்‌. ஆணி 49 அகலமணி 101ம்‌ கல்‌, சொல்‌, அக, 


அகளனளூடம்‌ ௨௨1௨-01௨1, 77. “1ம்‌. -. 


தலையின்‌ உச்சியில்‌ அணியும்‌ அணி வகை; & 12௧௦ மா௱வாளாம்‌ (த. நா. ௮, ப, 30915. 


அகி வில்‌, 7. 21. அரி. 
கால்களில்‌ மகளிர்‌ அணிந்துகொள்ளும்‌ ஒலியெழுப்பும்‌ சிலம்பு; 11பிவிக்பத்‌ காப்பிக்‌ ௭௦1௦ ட 
௫௦௨. அகி சிலம்பும்‌ ... தூ£யூம்‌ ..., தொகையும்‌ (கல்‌. சொல்‌. ௮. 


அங்கசுத்தம்‌ ௬ அச்சுதா! 
அங்கசுத்தம்‌ ஊ70க-்கா 7. நனம்‌. கர்தச *. 

அணிகலன்‌ வகை: காடாக. செங்கதிர்‌ எறிக்கும்‌ அங்கக த்தமும்‌ (கல்‌. சொல்‌, அக. 
அங்கதம்‌ கர்ப்கோகா, ச. - அநத௪ம௪. 

* வாகுவலயம்‌. புயவரைபிசை ... அங்கதம்‌ (திருவிளை. 17, 12 :3). 
அங்கரக்கை வஊ%காவியவர்‌, 7. - தந்தச்‌ 

5 தாயித்து. அங்கரக்கை தொட்டான்‌ மேல்‌ அத்திரங்கள்‌ புக்குருவார்‌ (ஜுூவ. 403). 
.அங்கவலயம்‌ கர்பக-௩வ/நூவம, 72, “4. எ. 

பாம்பின்‌ தலை வடிவத்தில்‌ அமைந்ததும்‌ பூட்டு வாயைப்‌ பெற்றுள்ளதுமான வாகுவலயம்‌; .&1 


வால்‌ அட ௦ு 106 பறறகா காரு ஆர்ம்‌ க ரிர௦ாம்‌ ற2௦6 ரசு 11ருத 606 ௦௦0௧5 ௨௨ம்‌. வெங்கண்‌ 
அங்கவலயங்களும்‌ இலங்க கும்பரா, 1,3, 15:2). 


அங்கிஸி வங்‌, 7. ௦௦. அங்குவி, 

உ அங்குலி. நவரத்தினக்கலான (ங்களாலான) அங்கிலி இரண்டு (5.1.1. 28% 378, 1939. 
அங்குமீயகம்‌ வப்லரநுவவா, ர. ௭ அர்சமார்‌ 

ஈ மோதிரம்‌. 
அங்குரீயம்‌ கர்வ சா. “10. *. 

* அங்குரீயகம்‌. 


அங்குலி வயர்‌, 77. - அந்தப்‌ 


கை, கால்‌ விரல்களில்‌ அணியப்படும்‌ மோதிரம்‌; 11தரா-ர்டுத; ந பர்ுத. அங்குவி கையெறிநீ 
தஞ்சுமகன்‌ விரித்த (சிலப்‌, 22 : 44). 


அங்குவிகம்‌ கர்ப்ப வர, சர. 4 ச. ௪ய/ 12. 


கைவிரலில்‌ அணிந்துகொள்ளும்‌ மோதிரம்‌; 11/தரா-ர்றஐ. அங்குவிக மொன்று புனலாழ்தரு 
கிணற்றில்விழ (வில்லி, 1,3,51:1, 


அங்குலி முத்திரை கம்பில்‌ ாயர்ர்ரகர்‌, 77. - வரதம்‌ -. 
5 கணையாழி (யாழ்‌. அக, 
அங்கூவியம்‌ கப்பி வாட 77. : தர்தப/ற்2. 
உ அங்குலிகம்‌ (யாழ்‌. அகழ்‌. 
அங்குலீகம்‌ வஊஙி]112 வரு, 71. 5 அர்‌ சய//க2. 
* அங்குரீயம்‌. 
அங்குவீயபகம்‌ வர்ப்வபர்துவி கறட 77. ௭14. *. 
உ அங்குரீயம்‌. 
அச்சிராடரணம்‌ ௨௦௦18றகாகறகார, 77. 
தலையணி வகை: 112௨0 மாங்கு மாம்‌. 
அச்சுத்தாவி 8௦0௦0-1-14]4, 7. - அச்சு - 
உருவம்‌ அழுத்திய பொன்‌ அல்லது பிற உலோகத்தாலான காசுமாலை; 7120112௨௦௦ ௦7 ஐ010-0௦7175 
௦ ரசா 8ரவாப்டகம்‌ 1௧௦௯. அச்சுத்தாலியும்‌ மூளைத்தாவியும்‌ (திவ்‌. திருப்பா. 7 வ்யா) 


அஞ்சில்‌ 3 அடுக்காபஸ்தி 
அஞ்சில்‌ கற௦11, 7. 
தட்டை வடிவான பொன்‌ அணிவகை; 1181 8௧616. 
அஞ்சு கட்டிப்பூ 8ஊீல-1க100-ற-றம்‌, 7. 2 அஞ்சு -. 
ஒரு நகை; கட பாரக்‌. அஞ்சுகட்டிப்பூப்‌ பன்னிரண்டில்‌ தடவிக்கட்டின பளிங்கு ஐம்பத்து 


நாலும்‌ (கல்‌, சொல்‌, அக. 


அஞ்சுகொத்து மாலை ௨௦-௦0-181௧, 77. :10. 4, 
சிறிய உருத்திராக்கங்கள்‌ நூற்றெட்டைப்‌ பொற்கம்பிகளால்‌ கட்டியதும்‌ ஐந்து தொகுதி வடங்களை 
உடையதும்‌ சிவ பக்தர்கள்‌ கழுத்திலணிவதுமான தாழ்வடம்‌; க சார்றத ௦ரீ 108 சப்கிச 0௦௨05 10 
மிச உரக்க 7011௩ ந 172 807012௦5 ௦ரீ ர்ச்‌ காம்‌ 1௦௦௨. அஞ்சுகொத்து மாலை அணிமார்பும்‌ 


தோகை, கனக, உவா, 462). 


அஞ்சுமுக வங்கி கர்மே-ராப]8-ரகர்பர்‌, 7. “14. -*, 
ஐந்து உருண்டைகளைக்‌ கொண்டுள்ளதும்‌ மேல்‌ கையில்‌ அணியப்பெறுவதுமான ஒரு வளையல்‌; 


கடுவா ௦ மறற காரா ரரி ரிஙுக உவா! வி றகா6 (87. 22.5. 


அஞ்சுமுத்துத்தாவடம்‌ கங்ம-ுமரரம-(-ர்கரகர்காரு, 77. “14. *. 
ஐந்து முத்துவடங்களாலான கழுத்தணி வகை; .& 1201806 0ரீரி 2 ஊாம் த ௦17 றவ!5. அஞ்சுமுத்துத்‌ 
தாவட மொன்றாயிருக்குமது (திவ்‌. பெறியதி., 1, 1, 5, அரும்‌. 


அட்சமாவிகை 8108-811181, 77. - சகச - பாரசர்மம்‌. 


உ உருத்திராக்க மாலை. 


அட்சமாலை 8108-1182], 77. 5 சக்த -, 
1. உருத்திராக்க மாலை. 
2. செபமாலை (744... 


அட்டி ௨111, 7. 
உ அட்டிகை (8: 22.). 
அட்டிகை ௨10118], 77. - 8. சம்ம 01) அட்டி. 
(பெரும்பாலும்‌ கல்‌ பதித்து) நடுவில்‌ பதக்கம்‌ தொங்கும்படி கழுத்தோடு ஒட்டி அணியும்‌ நகை; 
1௦5வ]து மார்‌111இ ௩2011௧௦௨ ௦ரீ ஐத௦1ம்‌ சரா25 ௦5 ௦ரி றா௨௦1௦05 51௦125. 
அட்டியல்‌ கர்மரக!, 7. [1'. சனில்2./0.] 
உ அட்டிகை (. 22.). 
அடிக்கலம்‌ ௨41-1-%க]காம, 77. :- அடு -, 
5 சிலம்பு. அடிக்கலம்‌ அரற்ற (௪£வக, 2041 : 1). 
அடிக்காறை ௨11-1-1கரகர்‌, 77. - 14. எ. 
உ திருவடிக்காறை (கல்‌. சொல்‌, ௮க.), 


அடுக்கா௱பஸ்சி கர்ய்ப2பிர்‌, 7. - அடுக்கு -, 
கல்லிழைத்த மோதிரம்‌; /%11ஐ ॥ஈபிவ/ம்‌ சர்ப ரவ16. 


அண்டு 4 அத்து 
அண்டு ஸாம 7. “1. கர்ம, 
மணிவடம்‌ முதலியவற்றின்‌ உரு; (பிர/*1% ௨ உர்ப்பத ௦1 0௪க௦5, [ராம டக ரமா. நானு அண்டு அந்தச்‌ 
சங்கிவிக்கு இன்னும்‌ வேணும்‌ (22௦.3. 
அண்ணாக்கயிறு ஹஊரக-12- டராம, 77. 
உ அரைஞாண்‌ ((2௦//௦4.). 
அண்ணாக்கவரு க௱9-]-1கரயாம, 77. 
* அரைஞாண்‌ (18 2... 
அணி ஸம்‌, 7. [%. 1. காம்‌] 


அணியப்படும்‌ அணிகலன்‌; ஆபரணம்‌; நகை; ரவர்‌, 061. தின்‌ தோள்‌ அணி பெற 
வரற்கும்‌ (நற்‌. 286 : 8). 


அணிகம்‌ ஸ்குரு, ச, உ அணி -, 

உ அணிகலன்‌. அணிகமாப்பணிகள்‌ செய்து (௪£வக, 2811 :2. 
அணிகலம்‌ வாயிவவரு, 7. 19. *, 

உ அணிகலன்‌. செய்‌ அணிகலன்கள்‌ சிந்தி (சீவக, 117:3). 
அணிகலன்‌ ஸவஊ21கற, ச. “ரம்‌. -, 


அழகுக்காகவோ செல்வநிலையைக்‌ காட்டவோ பண்பாட்டு மரபுக்காகவோ தரித்துக்‌ 


கொள்ளப்படும்‌ நகை; ொகறளாம்‌ ர்வவ்‌. புண்ணியமுடைய இப்பொன்‌ அணிகலன்‌ (பெருங்‌. 
2,5:158. 


அணியல்‌ ஸர்வம்‌, ர. 14. *, 


1. நகை. உவகை கூர்ந்து ௮அணியல்‌ வாசி ... கொடுத்து விடுத்தனன்‌ (திருவாலவா. 27, 76 
212 


2. முத்துமாலை. அணியல்‌ அணிகுவவின்றி (நைடத, 5,99: 19, 
அணிவடம்‌ ௨1-77. 102. -, 
கழுத்தில்‌ அணியும்‌ அ௮ணிகலக்‌ கோவை; கர்வ! எர்பத ௦மீ௭615 116011௨௦௪6 (த. மொ. அக. 


அத்தகட கம்‌ கர்க-18ர்கஷவா, 7. ௮ ச்சி எ, 
* வளையல்‌. அத்தகடகம்‌ சூடகம்‌ ... தோள்வளை (அரிச்‌. பு. விவாக, 118). 
அத்தம்‌ வகர, ச. - அய்ர்ச. 
* பொன்‌. வெறுக்கை - அத்தம்‌ (சிலம்‌, 5 : 20, அரும்‌, 
அத்தவலயம்‌ ௨118-ரவிுவா, 77. “10. 4, 
* கைவளை (த.நா.௮.,ப, 301). 
அத்திக்காய்க்கொலுசு ௨ம-16- 13-12-1201, 7. 5 அத்தி 
சுற்றிலும்‌ அத்திக்காயின்‌ வடிவிலமைந்த கால்‌ கொலுசு வகை; & 1/௦ மரீர௦௦4 ரவ்ட 
அத்து கரும, 7. * அத்து-, 


* அரைப்பட்டிகை, 1. அத்து ... அரைப்பட்டிகையே (பிங்‌, 6:92. 


அந்தளகம்‌ ன்‌ அரக்கு வளையல்‌ 


அந்தளகம்‌ கரவ] வகரா, 7. ௦4 1. க/2770. 
உ கவசம்‌. ஏறு. வால்‌ யானையே சிவிகை அந்தளகம்‌ ஈச்சேோப்பி (தேவா. 2, 79, 2330: 1). 


அந்தளம்‌ 81718]1௨71, 77. 
5 கவசம்‌. கவசப்‌ பெயரே ... அந்தளமும்‌ அபரமும்‌ (பிங்‌, 6 : 507), 


அர்துகம்‌ கர்ப, 7. 
* சங்கிலி (அபிதா. மாலை. 


அர்தூகம்‌ வஊர்யிகற, 7. 
* அந்துகம்‌ மதுரைத்‌. அக, 

அபரஞுசி வறகா௨1௦4, 7. [7]. 18. சவறு] 
புடமிட்ட பொன்‌: 1₹211120 ஐ010. ஆயிரத்‌ தெட்டு மாற்றின்‌ அபரஞ்சி (மச்சபு. தாரகாசுரவ, 
2. 


அபரம்‌ வறகாவா, 77. - த-றவாம. 
* கவசம்‌. கவசப்‌ பெயரே ... அந்தளமும்‌ அபரமும்‌ (பிங்‌, 6 : 507). 


அடிடே கம்‌ கற116]வரு, 77, “ தல்ல, 
தலையணி வகை; கிரீடம்‌; க பரம்‌ ௦1௦௦. அபமிடேகச்‌ சொக்கன்‌ புமுகுநெய்ச்‌ சொக்க 
னென்னும்‌ (திருவாலவா,. 11,4:3), 


அடிஷேகம்‌ கறக, 7. - 14, 
அபிடேகம்‌. அதி ரமணூ£ய தர்ச்சநமாயிருந்த திருஅபிஷேகத்தாலே அலங்கருதனாய்‌ 
(திருப்பா, ஆறா, 3, 8, 19. 


அம்பு கறம, 7. 


* வளையல்‌ (மதுரைத்‌. அக), 


அர்க்கம்‌ கவர, 77. - தமக்கு, 
* பொன்‌ (043. 


அர்ணாக்கொடி காறக-12-1017, 7, - அர்ணாள்‌ 


அரைஞாண்‌ (2. 


அர்ணாள்‌ காக], 7. ப]. 7௦ அரைநாண்‌. 
* அரைஞாண்‌. 
அரக்குக்கொய்பு வவே-1-120றறம, 77. - திதி, 
காதின்‌ மேல்‌ மடலில்‌ போடும்‌ அணிகலன்‌ வகை; காதணி வகை: கரு கோ கர்பம்‌ வடர ர எச 


படற நவா ௦16 (5 2... 


அரக்கு வளையல்‌ வாக/பப-ரவ]8ரநக], 72. ௭ 14. -, 
மகளிர்‌ அணியும்‌ அரக்கினால்‌ செய்யப்பட்ட கைவளை: கங்கணம்‌: 1,2௦6 நரக ௦0௦760 0௩ 


1/1 டர௧55 12௨7 1115௮]. 


அரசகிலை 6 அரவக்கழல்‌ 
அரசிலை காக௦11க0, 72. அரசு -, 
1. அரைமூடி. அணிக்கலை புனைந்த அரசிலைப்‌ பொன்னடரர்‌ (பெருங்‌, 2, 7: 23). 
2. மூசாடு இனத்தவர்‌ திருமணத்தின்‌ பொழுது அணிந்துகொள்ளும்‌ அரச இலை வடிவிலான 
தங்கத்தகட்டினை நூலில்‌ கோத்த அணிவகை; & ௫0112 2] 11 16 51206 ௦ரீ ற$றக] 16கரீ ௭௦17 
மநு சீம ஈர (12. 15. 


3. எருத்தின்‌ தலையில்‌ அணிவிக்கும்‌ அரச இலை வடிவ அணி; வார்‌ ரர 1106 1128ம்‌ ௦7 மம!1! 
11 16 81௨06 ௦7 றர்றவ [2ஊீ. அரசிலை ஒளிபெற மிளிர்வதோர்‌ சினமுதிர்விடை (தேவா. 3, 
86, 2 : 3-4). 
அரசிலைத்தாஷி வஊக௦!18॥-1-12பிர்‌, ர. - 36, -, 
தாலிவகை: & 7சரதசற்சசி 1௩6 ரீ ௦ரிறர்றவ] 1௦வரி்‌ (72 2.5. 
அரசிலைத்‌ தூக்கம்‌ லாக௦1/௧7-1-(010கர, ர. 4 10. 4, 
* அரைமூடி (290.7. 
அரசிலைத்‌ தொங்கல்‌ ஊக௦யகர்‌-(-1௦ம்ப2ப்‌, 77. - 14. *, 
உ அரசிலைத்தூக்கம்‌ (94.5. 
அரசிலையப்‌ பஞ்சாயுதம்‌ கக௦௨1-ற-றகறிகரயாகாம, ர. ௭10. -, 
திருமாலின்‌ ஐம்படைகள்‌ வடிவில்‌ குழந்தைகள்‌ அணிந்துகொள்ளும்‌ பொன்னாலான கழுத்தணி; 
க, 11ஜ1உகர-5ரவ60்‌ ஐ௦14 சொருவ ௫00) நந ளர்‌] 00 ௦௪ ௦ எர்பீடங்படி 2227 8710கர்ருத 11 ர௦1ர்கம (06 
நூல ககக 0 றய (0. 
அரசிலைய்‌ பொன்னணுடர்‌ வாக௦ுக1-ற-ற௦0-க18, 7. அரம்‌. “5, 
* அரைமூடி. அணிக்கலை புனைந்த அரசிலைப்‌ பொன்னடர்‌ (பெருங்‌, 2, 7: 23. 
அரசிலை முருகு ஊாக௦1181-பமபரபபிமு, 77. “4 19. 4, 
காதணி வகை; க ஊராம்‌ சரவண. பணவிடு. 121). 
அரடா வாக, 7. - 1) கர்‌, 
அணிகலனின்‌ எடுப்பான விளிம்பு; ௦6௦110 2 6௦702 ௦1 ௨௯௧௨1 (4, 5. 
அரணாக்கமிறு வாகாக ஷர, ர. ன அர்ணாள்‌ 4, 
ஈ அரைஞாண்‌. 
அரணாக்கவுறு ஊ௨ஷ௭4-1-12வுயாப, 72. ௩14. எ. 
* அரைஞாண்‌ (8: 2... 
அவரத்தும்‌ காகார்காட, ர. எ ரத. 
1. * பவளம்‌. துப்பே அர்த்தம்‌ ,, பவளம்‌ (திவா. 6: 11). 
2. * பொன்‌. அரத்தமே ... பொன்னும்‌ (அக. நி. 214. 


3) % இரத்தினம்‌. 
அருதனனம்‌ வக்கர, ர. ௭ ராத, 

* இரத்தினம்‌. அரதனநாகரிர்‌ சொரிதரு வெகுளியர்‌ (பெருவ்‌. 1, 46: 13. 
அரவக்கழுல்‌ ஊுக1வ1வ1. ஒல அரவம்‌ 


* வீரக்கழல்‌. சிறைஅரவக்கழல்‌ (கம்பரா. 5, 25, 28:3, 


அரவச்சரி ்‌ அரியகம்‌ 


அரவச்சரி ௨2௩௨-0௦-௦8, 77. “ம. *, 
பாம்பு வடிவில்‌ செய்யப்பட்ட வளையல்‌; 1318௦61041 12611 தகமாக. தீளரவச்சரி தாழ்க்கை 


நிரைத்தாள்‌ (கம்பரா. 3, 11, 48: 1), 


அரவம்‌ வாரு, 77, 5 ராத, 
மாணிக்கம்‌ முதலிய மணிகளை உள்ளீடாகக்‌ கொண்ட பாம்பு வடிவிலான ஒருவகைச்‌ சிலம்பு; 


க 9ா2/06-ஹ்ஹம்‌ வாச சர்ர்‌ ஐடி 11506 50 8810 ராக162 ர 00௨. பரிபுரம்‌ அரவம்‌ ... சிலம்பு 
(திவா, 7: 52, 


அராகம்‌ காகி. 7. - அராகி-, 
5 பொன்‌. ஆடகம்‌ தக்கராகம்‌ அராகம்‌ (பிங்‌, 10 : 54). 


அரி கார்‌, 77. - அர்‌, 
1. சிலம்பின்‌ பரல்‌; 1806165 ௦ ஐரோ ௦ 016065 ௦7 ஈாசரக] நபர்‌ ஈரடி ௨௩ காச 1௦ ராக!66 77 பர்ற121௨. 
அரிபெய்‌ சிலம்பின்‌ ... பணைத்தோள்‌ ஐயை (அகநா, 6: 1-3). 
2. சிலம்பு. அரி தளை ஞெகிழி நூபுரம்‌ சிலம்பே (பிங்‌, 6: 83). 
அரி2 வார்‌, 77, - சிவம்‌ 
1. * பொன்‌. அரித்தேர்‌ நல்கியும்‌ அமையான்‌ (பெரும்பாண்‌, 490), 
2. * மரகதம்‌. அரி பச்சை மரகதம்‌ (திவா, 6: 12). 
3. £ வைரம்‌. 


அரிக்குழை ௨॥-1-1்கர்‌, 7. ௭ அறி 4, 
- மகரக்குழை. அரிக்குழையாடல்‌ தகையள்‌ கழுத்தினும்‌ (கவித்‌, 109 : 14-15). 


அரிச்சதங்கை ௨1-0-08127்‌1௦க7, 77. - 19. *, 
பரலிட்ட கால்‌ அணிகலன்‌; &॥1(121 சர்ம எர 216. தாள்‌அரிச்‌ சதங்கை ஆர்ப்ப (கம்பரா, 6, 28, 
49: 1). ப 

அரிணம்‌ வாரா, 7. எ வாறாக, 
உ பொன்‌ 0௩35. 


அரிதுளைப்பாண்‌ வார்பிகர்றறண, 7. ௭ அறி 4, 
மகளிர்‌ காதில்‌ அணியும்‌ ஒருவகை அணிகலன்‌; ,& 18௦ ௦7 கமரா வரன்‌ நார (ட்‌ 11721210] 


(பெருஞ்‌, ௮௧). 
அரிய்புச்சரி கஊர்றறம-0-கோர்‌, ரர. 1ம்‌. 
காதணியின்‌ ஒரு பகுதியான தொங்கல்‌ வகை: கூ கவா றரங்காம்‌ (8.1.1. (4, 773. 


அரி ப்பொற்கிண்கிணி கா1-ற-ற௦ிய்பிர்றர்‌, 77. ௭14. 4, 
5 தவளைக்‌ கிண்கிணி. அரிப்பொற்‌ கிண்கிணி யார்ப்ப வியவிக்‌ (பெருங்‌, 1, 40: 189. 


அரியகம்‌ வார்-விகரட ர. ௭ 18. 4, 
மகளிர்‌ அணியும்‌ காலணி வகை: க்‌ 10ம்‌ ம$ 1௦௦0-710ஐ குரா சாறை அரியகங்‌ காலுக்‌ 


கமைவுற வணித்து (சிலப்‌, 6: 85), 


]்‌ ணி 
அரியபாயோகம்‌ 8 அரும்பும்‌ 


அரியாயோகம்‌ கடுக, 7. - அறியாத 4, 
உ அரைப்பட்டிகை, 1 அரியாயோகமும்‌-கருவிவிலக்காகப்புனைநீத அரைப்பட்டிகையும்‌ 


(சிலப்‌, 14: 170, அடியார்‌... 


அருக வஸ்தி காப்‌], ச. ௦5. அறுகாழுி, 
1. கால்‌ விரலில்‌ அணியும்‌ மோதிரம்‌; '1௦௨1த (குருபரம்‌. 117). 
2. கைவிரல்‌ மோதிர வகை; கூ [8ம்‌ ௦ரரர்த (திவ்‌. பெரியாழ்‌. 1, 6,3 வ்யா. ப, 120). 


அருகுகண்டம்‌ ஊயிவ- கற்க, 77. 
பதக்க அணிவகை; க 1௨/00 ௦மீ றக்‌. நாயககண்டம்‌ ஒன்று அருகுகண்டம்‌ ஆறு 


கடைத்தொழூில்‌ இரண்டு (5.1.1. நர11॥. 535. 

அருங்கலம்‌ கறங்க வரா, 7. - அருமை -, 
1. மங்கல அணியான தாலி; சீசர்‌. அருங்கலம்‌ பூட்டும்‌ தகுதி (கப்பற்கோ., 81). 
2. நகை; ஆபரணம்‌; 11201006 ஊொவ௱ரார்‌. பலர்‌ புறங்கண்டு அவர்‌ அருங்கலம்‌ தரிஇ (மலைபடு, 
715. 
3. கிரீடம்‌. இரும்பும்‌ வெள்ளியும்‌ இசைத்து உருக்குற இ அருங்கலமாக்கி (பெருங்‌, 2, 17: 
69-70, உரை, 


அருங்கலண்‌ காயம்‌ - 8/8, 7. “1ம்‌. -, 
அணிகலப்பொது; பொரும்‌ 11 ஜாவி!. அருங்கலன்‌ அணங்கு அரசி கும்பறரா. 1, 21, 38:39. 


அ௱ருக்சுரும்‌ காபா, 77. - தரபாச. 
உ பொன்‌. அருச்சுத மருது வெண்மை கண்ணோய்‌ பொன்‌ நோதார்த்த, 652. 


அருணம்‌ வாபா, 7. 5 சிதூம்ச, 
5 பொன்‌. அருணமென்பதும்‌ .., பொன்னுமைம்பேரே (அக, நி. 201). 


அருணால்‌ வயா!, 7. ௦௦௩ ௦0. அரைநாண்‌ 
பெண்களின்‌ தலையணிகளுள்‌ ஒன்று; & 1௦ ௦௨ம்‌ வாகம்‌ (73. 


அருத்தம்‌ காரர்பவார, 77. - தார்சு. 
* பொன்‌. தொடுக்கம்‌ அருத்தம்‌ ... பொன்‌ எனப்படுமே (திவா. 6: 1), 


அருநெல்லிக்காய்‌ மாலை காமாவ1ம1- 12 ருகி1கம்‌, உ. ௭ அருநெல்லி 
சிறு நெல்லிக்காய்‌ வடிவிலான உருப்படிகளைக்‌ கோத்த சரம்‌; க. 01ம்‌ ௦ரி 02௨௦5 ௦5௦11 ஐ 722/7 


மாரப115. 


அரும்பு காயம்‌, 7. - அரும்பு. 
அணிகளின்‌ அரும்பு வேலை; 71]1ஜல6 ௫௦71௨ 10 ர்ருர்ர்கார்ர ௦1 50௦௨. 


அரும்புச்சரம்‌ காயாறுப-௦-காவாு, 77, 4 அரும்பு 
மலர்‌ மொட்டு வடிவில்‌ பொன்னால்‌ செய்து, பொன்‌ சரட்டில்‌ கோக்கப்பட்ட ஒரு கழுத்தணிகலன்‌; 
1160%18௦6 ஈாஅ06 பற உரி ஐ௦102௩ ம (சிற்‌. செந்‌. 93. 

அரும்டமமணி। வாயாற்‌ பாதாம்‌, ரா. 10. 4, 


பொன்னால்‌ செய்யப்பட்டதும்‌ சிறுசிறு மணிகளைக்‌ கொண்டதுமான கழுத்தணி வகை; 7160141௨௦5 
௦1 ஐ01ம்‌ 66805 524 ஷர்ாரு இவிக ௦7 ஐ௦104 (75. 


அரும்புவளையம்‌ 2 அரைநாண்‌ 


அரும்புவளையம்‌ ஊராம்‌ அகர8நுவேட 91. “18. 4. 
தாழ்வடமணிகளின்‌ இடையில்‌ கோக்கும்‌ வளையம்‌; 0014 ௦ 541887 ராத ர்ரர்சாகறமா5௦ம்‌ சர்ட்‌ 


0௦௨05 1 ௦58௫ (செந்‌. சொற்‌... 


அருவடச்சுரிவு காமஙுகரக-0-பரர்ரம, 77. 
அணிவகைகளுள்‌ ஒன்று; க்‌ 120 07 ௦ாறவ௱சார்‌. அருவடச்‌ சுரிவு கல்‌ (6.1.1. பர. 77). 


அரைக்ககச்ச௬ு காக/4-%-12௦௦1, 77. - அரை, 
உ இடைப்பட்டிகை. சருப்பத்தையும்‌ அரைக்கச்சு எனத்‌ தரிப்பான்‌ (சகாழித்‌, ஆபத்துத்‌. 4). 


அரைக்ககச்சை வஊகு்‌-1௨-14௨௦௦௮3, 7. “1ம்‌. எ. 


உ அரைக்கச்சு. 


அரைக்காப்பு வகறட 77. 18. *, 
உ அரைஞாண்‌. பாம்பால்‌ இழைத்த அரைக்காப்பு ஆரிடம்‌ (சிங்‌, சிலே. 75. 


அரைக்குமுல்‌ ௨/1, 7. “ம்‌. 4. 
அரைஞாணிற்‌ கோத்து அணியும்‌ மந்திரத்தகடு அடைத்த குழல்‌; தாயத்து; & றரப்கார்‌ 17 146 
கப்5ர-௦௦0, 15106 சர்ர்ர்‌ க ௱ருாரக 507011 15 16றர்‌ (7202.). 

அரைச்சதங்கை வஊக!4-0-௦ர்கற்மேகர்‌, 77. “10. *. 
பொன்‌ அல்லது வெள்ளியாலானதும்‌ குழந்தைகளின்‌ இடுப்பில்‌ கட்டப்படுவதுமான ஒலிக்கும்‌ 
மணிகள்‌ கோத்த அணிவகை; $1ா11ஐ ௦ரீர/ொ1ப10ஐ 62௨௦5 ௩௦ ந 0்ப்‌1ம2ரடகா௦யயம்‌ 1116 வகர்கர்‌ (222.). 


அரைச்சலங்கை காக1-௦-௦வ)2ர்பி6கர்‌, 72. “14. -. 


உ அரைச்சதங்கை ௫. 4.). 


அரைஞாண்‌ காகுரிகிரு 7. “7ம்‌. *, 
ஆண்களும்‌, குழந்தைகளும்‌ இடுப்பில்‌ கட்டிக்கொள்ளும்‌ கயிறு அல்லது பொன்‌ மற்றும்‌ பிற 
உலோகத்தால்‌ ஆன வடம்‌; க ம்ர்ற ௦௦ம்‌ ௦ ராள்க!11௦ கங்ர்ரத ௩010 கா௦பாம்‌ 116 வகார நூ றட வாம்‌ 
பொல. மேலணி சுந்தர அரைஞாணும்‌ (திருமலையூரு. பிள்‌. 18). 
அரைஞாண்கயிறு வாகர்‌-ற211-1வுர்ரம, 77. “ரம்‌. *, 
உ அரைஞாண்‌. 
அரைஞாண்கொடி காகட்ட்க00-1201ம, 72. “14. -, 
* அரைஞாண்‌ (6. 20... 
அரைஞாண்மீணி காக!-ற்றோட்றாகரம்‌, 77. “14. -, 
உ அரைச்சதங்கை. கட்டழகு மேய அரைஞாண்மணி கறங்க (கநீதபு. 1, 14,2:2. 
அரைஞுாணன்‌ காகடங்கறகாரு, ர. 518. *, 
உ அரைஞாண்‌ (ஃ. 2.. 
அரைத்தெ௱ஈடர்‌ ஊ81-(-1௦7கா, 72. “10. 4. 
* அரைஞாண்‌. நாணும்‌ அரைத்தொடரும்‌ (திவ்‌, பெரியாழ்‌. 1,3, 4:23. 
அரைநாண்‌ காக1-ழிற, 77. 12, 


* அரைஞாண்‌. பொன்‌ அரை நாணொடு கிவ்‌. பெரியாழ்‌. 1, 6,2: 1, 


அரைநூல்‌ 10 அலுங்கு 
அரைநுூல்‌ காகர்-ய!, ரா. “10. *. 

1. அரைச்சதங்கை. அரைநால்‌ ... சதங்கை (அரு, நி. 403. 

2.௨ மேகலை. அரைதால்‌ மேகலை (அர. நி. 403). 

3... அரைஞாண்‌ (செந்‌. சொற்‌.). 
அரைரநூான்மாலை வக/-ற0-ருசபிகர்‌, 77. “10. *. 

உ மேகலை. அரைதநான்‌ மாலையும்‌ பொன்சரடும்‌ போகச்‌ சின்னங்களும்‌ (பெருஞ்‌. அக... 
அரைப்பட்டிகை வவ/-ற-ற௨1(116கர, 7. “10. *. 

1. ஆடையின்‌ மேற்பகுதியில்‌ அணியும்‌ பொன்‌ அல்லது வெள்ளியாலான இடையணி வகை; 


ெவிட௦ உங ஜம்‌உ ௦ வகர்1-6211 குொடட்து ௦ற கொசா ர்ரம்‌ா பா2௨6. கோத்து அணியும்‌ : 
அரைப்பட்டிகையால்‌ (இராசராஜ., உலா, 182. 


2. வீரர்‌ வாள்‌ செருகுவதற்கு இடுப்பில்‌ அணியும்‌ பட்டிகை; 8$1122ர11 58080 6காம்‌. கருவி 
விலக்காகப்‌ புனைநீத அரைப்பட்டிகையும்‌ (சிலப்‌, 14 : 170). 


அரைமணி காக/- ராகாப்‌, 7. ௩108. -*, 
உ அரைச்சதங்கை (செந்‌, சொற்‌, 
அரைமூடி ஸஊாகு்‌-றுய்ம்‌, 77. “14. 4, 
பெண்‌ குழந்தைகளின்‌ அற்றம்‌ (அம்மணம்‌) மறைப்பதற்காக இடுப்புச்‌ சங்கிவியில்‌ 


கோக்கப்பட்டிருக்கும்‌, அரசிலை வடிவிலான உலோகத்‌ தகடு; 71௨/1 1287ீ 5௫௨௨0 ற1816 ௦ரீ 21௧85 
ொரரசர்வி!, ௦0 நு 111716 ஐா15 1௦ ௦௦௩ 1௦07 ரமரெர்கு (6. இ. 


அரையபணி வாகர்‌-நுவரம்‌, 8. 414. “5, 

*  அரைத்தொடர்‌ (செந்‌, சொற்‌). 
அரைவட்டம்‌ காக நவர, 77. எம்‌. 4, 

* அரைமூடி (4.). 
அரைவடம்‌ வாக/-அகர்கரார, 77. 412. -, 

* அரைச்சதங்கை. அரைவடங்கள்‌ கட்டி (திருப்பு, 415 : 2. 
அல்குற்காசு வ/மா-%8௦ய, 77. - அல்குல்‌ -, 

* அரைஞாண்மணி. நிழலவிற்‌ அல்குற்காசு சிலம்பொடுகிலம்ப (சாவக, 1254:3), 
அல்லக்‌ காதுத்தளுக்கு வ1௨-14-1கரய-1-(விய1 பம, ர. 

பச்சைக்கல்‌ முருகுவை அடுத்துப்போடும்‌ காதணி; க எலா ஈர்பம்‌ (87 ௮2இ7 
அலுக்கு வம்பே, ர. “அன்‌ 4, 

* அலுக்குத்து (பெருஞ்‌. ௮.). 
அலுக்குத்து விபவ, 7. நா௦ு. அள்‌ 


இசுலாமியப்‌ பெண்கள்‌ அணியும்‌ காதணி; கறு கோ கரவாகார்‌ ஒலர நூ ்வாயாக மிகா ௫௦0 
மதுரைத்‌. அக, 


அலுங்கு விட்டு ம. 4 அல்‌. 4. 


ண்மடி யென்னும்‌ மகுட வகையில்‌ செதில்‌ போன்ற மலரணி உறுப்பு; & றகார்‌ மிட மாமர 
(சிற்‌. செந்‌. 87-8ஐ. 


அவதஞ்சம்‌ வாகக்‌ 7. “ 21/-/11174௪. 
1. * செவிமலர்ப்பூ. கன்னாவதஞ்சம்‌ (சூடா. 7 : 28). 


2. தலையணி வகை; 4 100 ரி ர்வ 0150. 
்‌ 
அவிடேகம்‌ கரக, 7. - சகம்‌ தமச 


உ அபிடேகம்‌. அரசர்‌ முடி தோறும்‌ அணியும்‌ அவிடேகம்‌ அணிய (குவோத்‌. பிள்ளைத்‌, 
ஷு. 


அவுல்சரம்‌ கஙங]-௦வாவாமு, 77. 
௩ நகை(/4.ம2.). 


அழகுகுளிசம்‌ வவ-12011௦வா, 77. “ அழகு *, 
கழுத்தணியில்‌ கோக்கப்பெறும்‌ தாயித்து; கீராய/௦4 ௭௦18 வட ௦ரரவார்‌ ௦ 1132 720% (௦0.). 


அளகக்கொடி ௨//௨-1-1016, 7. 5 அக்கர. 
உ அளகவல்லி. தநடத்தொறும்‌ இணர்ப்போது அலங்கல்‌ அளகக்கொடி (சூளா, 6, 20 : 1-2). 


அளகவல்ஸி ௨1௨1/:8-வபி1ர்‌, 77. “10. *. 
முடி புரளாது காக்கும்படி காதணியில்‌ இருந்து முடியில்‌ மாட்டிக்கொள்ளும்‌ ஓர்‌ அணிகலன்‌; 
மயிர்மாட்டி; 1] 1௦௦1) கட ரொவாரசார்‌ 00க011நத (0௦ கா சர்ட்டும்‌. அம்பொற்‌ சுருளை 


இருபாலும்‌ அளகவல்வி அருகு இலங்க (சூளா. 10, 196 :3). 


அன்னக்கொட்டபு ஹஊருக-1-10றறய, 7. ₹ அன்னம்‌ *, 
காதின்‌ மேல்‌ விளிம்பில்‌ அணியும்‌ அன்னத்தின்‌ வடிவிலான அணிகலன்‌; 1382 00 வலா பசபிய 
செரு ரீ கா ௭௦௩ 24 (ச 1௦ற ௦௦ 11611%. செவியிலாண்‌ உன்னக்‌ கொப்பு (வருணா. குற. 50). 


அன்னப்பூ கஊறக-ற-றம்‌, 77. “10. *. 
பெண்கள்‌ அணியும்‌ அன்னத்தின்‌ வடிவிலான தலையணி வகை; க வாசம்‌ ௭௦7 ௦0 (8 280 


டு காரே (220.9. 


அண்னம்‌ ஊறுகா, 7. ௦1 அன்னப்பூ. 
பதக்கமாகவோ, சடைவில்லையாகவோ அணியப்படும்‌ அன்னத்தின்‌ வடிவுடைய அணிகலன்‌ 
வகை; கர மாரகம்‌ 1 (௨ ரீடர்‌ காட ம5கம்‌ 01102 ௨9 ௧ றோர்‌ ௦7102 ௬௨௦11806 0 ௨ 1680 86௦0. 


அன்னம்‌ ஒன்று பொன்‌ தொண்ணூற்று ஐங்கழஞ்சு (5.1.1. 11. 2. 
அன்னவில்லை கறக-ுு1கர்‌, 77. - அன்னம்‌ -, 

அன்னத்தின்‌ வடிவு கொண்ட தலையணி வகை; க ௨௨ம்‌ கராம்‌ (002/௦4.). 
அனந்தம்‌ வஊவார்காா, 7. 

உ.பொன்‌. அனத்தமும்‌ வசுவும்‌ ... திரவியயமாம்‌ அதற்கே (பிங்‌, 6 : [32). 
அனந்த முடிச்சு கயவர்ச-ப1100ய, 7. “ ர2-71/4 *, 


பெண்கள்‌ அணியும்‌ காதணி வகை; க்‌ [6ம்‌ ௦ரீநுரா௩கா 5 கோ மாகக்‌ (8/0) 


அஸ்த கடகம்‌ ௨518-1௨1க1:871, ரட்‌ மட, 


உ அத்த கடகம்‌. 


த்தல்‌ 12 ஆரகேரம்‌ 


அஆ 
ஆக்கம்‌ வகா, 7. - ஆக்கு-, [144. ச2௭.] 
* பொன்‌. ஆசை செங்கோல்‌ ஆக்கம்‌ கோவம்‌ ... பொன்னே (பிங்‌, 6 : 13]. 
ஆசை 8௦௨, 7. “ ௭54. 
* பொன்‌. ஆசை ... அவிர்‌ சடையண்ணல்‌ குிிருக்காளத்‌. பு. 4, 1ஒ. 
ஆடடகம்‌ 81௧1௧0, 77. - /72/442. 
1. மூகப்பில்‌ மாணிக்கமும்‌ பத்திகளில்‌ வைரமுமாகப்‌ பல்வேறு மணிகள்‌ பதிக்கப்பெற்று 
விளிம்புகளில்‌ பூவேலைப்பாடு செய்யப்பட்ட முன்கைப்‌ பொன்வளை; & *க௩ஜ]௦ 1ரரிகம்ம்‌ சர்ர்‌ 
ரப125, 01௨௦1 05 ௦1௦ ௨௭௦ பிாம்கரடம்‌ வர்ர ரிக! கீர்தமீ. 
2. நால்வகைப்‌ பொன்வகைகளுள்‌ ஒன்று; 016 ௦7 ரபா 14708 ௦7 ஐ௦ “ஐ014*, ஈறபரக௦ 1௦ 6 ௦ரி௨ 
தூ6ோச்5ு ய௨, கம்‌ 11190௦ 0 156 சர்றஜ ௦1 உறவா௦்‌. சாதரூபம்‌ கிளிச்சிறை ஆடகம்‌ சம்பூநதம்‌ 
(சிலப்‌. 14:201 அரும்‌, 
ஆஅஆடடுகொபய்பு 81ப-1:00றம, 77. 5: ஆடு-, 
காதின்‌ மேல்‌ பகுதியில்‌ அணியும்‌ மகளிர்‌ அணி வகை; க்‌ 100 ௦1ஐ010 கோ-ர்ருத, ௫௦ ரர ௫௦ 
(ற. 
ஆடைக்கட்டு 81௨/-1-1க0ம, 1. ௨ ஆடை 4, 
இடுப்பில்‌ கட்டியிருக்கும்‌ ஆடை நெகிழாதிருக்க அணியும்‌ ஆபரணம்‌; ”9/8ம்5ர்‌ 021. 
ஆணிப்பொன்‌ 81-ற-ற00ற, 77. - தீத, 
மாற்று உயர்ந்த பொன்‌; 0010 ௦7415௦ ரிர௦54 பவட. ஆணிப்‌ பொன்னின்‌ (தேவா. 5, 5,7:3. 
ஆணிமுத்து கம்‌றயார்ப, 77. “10. 4, 
மேன்மையான கெட்டி முத்து; வ] ௦70௦ பலர்‌ பெவாடி.. சநீதிரகுரு ... ஆணிமுத்து (சிலப்‌, 14 
: 196 அரும்‌), 
அஆணைவட்டம்‌ நகர்‌ அக்கார, 7. - ஆணை 4, 
குதிரை அணிகளுள்‌ ஒன்று; க மாரக ளர்‌ 10 0079௦9 மேதுரைத்‌, அக), 
அஆதரமன்‌ க்காக, ர. 
* சிலம்பு (மதுரைத்‌. ௮௧), 
ஆபரணம்‌ றக்க, 7. 4 4-8உ1)7௮. 


* அணிகலன்‌. ஆடையாபரணமஎுூு ட... பணித்தருள வேண்டும்‌ (தேவா. 7, 46, 5: 2-3). 


அஆமைத்தாலி பஅ-1-1211, 77. - ஆமை -, 
கூர்மாவதாரத்தை நினைவூட்டுவதாக வைணவர்கள்‌ அணியக்கூடிய ஆமை வடிவமுள்ள தாலி; 
4822௪௪ 11 116 ரீ மரி க 1மா$6, 1௦ ஈனா 6 சம்ராக பெலர்காக மரீ நாம. 
அஆஅஆபரக்கோவை 88-14-1087, 77. ௭ ததத 
* முத்து மாலை. ஆரக்‌ கோவைகள்‌ அணிவாரும்‌ கம்பரா. 1, 22, 24 :4. 
அடரகேரம்‌ கக-186ர 80௩, 77. “18. ட. 


* வாகுவலயம்‌ (த. மொ, அகடு, 


ஆரப்பூண்‌ 13 ஆமுிவித்து 


ஆஅஆடரப்பூண்‌ காக-ற-றம்ாா, 7. “14. *, 
* முத்துமாலை. எத்தை எனக்கு ஈதீத இடுவளை ஆரப்‌ பூண்‌... தநீதானைத்‌ தநீதேன்‌ தருக்கு 
பரிபா, 26 : 76-74. 


ஆரம்‌ காவா, 7. -10. 
1.* முத்துமாலை. தன்‌ கடற்‌ பிறந்த முத்தின்‌ ஆரமும்‌ (அகநா. 13 : 1). 
2. உ முத்து, ஆரம்‌ தாங்கிய அலர்‌ மூலை யாகத்து (நெடுநல்‌, 136. 
3. பதக்கம்‌. ஆளுறு திகிரிபோல்‌ ஆரத்தான்‌ கும்பரா. 3, 4, 7:2. 
4. வளையல்‌. ஆரம்‌ ... தொடி வளை ஆகுமே (ஆ. நி, 183. 
5. ஒன்றன்‌ கீழ்‌ ஒன்றாகத்‌ தொங்கும்‌ சரங்களை இணைத்த பொற்சங்கிலி; க்‌ ஐ௦181 ரெகர்ற ௦மீ 


வரு ஒர ஜு காகா ஜகம்‌ ௦௪ ௭2௨14 176 ௦142. 


ஆரமணி காக-பாகரம்‌, 77. “14. 4, 
உ இரத்தின மாலை. ஆரமணி நிழற்றும்‌ தடவரையார்‌ அகலத்தான்‌ (சூளா. 10, 249 : 2). 


ஆரவடம்‌ ே௨-ருகர்காமு, 72. “1ம்‌, *, 
* முத்துமாலை. ஆரவடமாம்‌ அதிச”த சந்தனமூம்‌ (தண்டி. 47, உரை). 


ஆலங்காய்க்‌ கொலுசு க/கற்%க3-1-10100, 77. - ஆலங்காய்‌ -. 
சுற்றிலும்‌ ஆலங்காயின்‌ வடிவிலமைந்த கால்‌ கொலுசு வகை; க [மறம்‌ ௦ரீரீயார்‌ வகர கர்ட்‌ 11௦ 5ர்ம்‌25 


06001க760 சர்ப 111௦ டசகம்5 111106 ரர ௦ரி வாது கா நிரய. 


ஆவாபகம்‌ கோகறவ£காம, 7. றா௦ம. ஆவாபம்‌, 


% கைவளை. 


ஆவ௱பம்‌ வொக்றலா, 77. * சரதிறத. 


9 ஆவாபகம்‌. 


ஆஅபஸ்தி கிர்‌, 7. -“ ஆல்‌, 
1.” வாகுவலயம்‌. தோன்‌ வளை ஆழி சுழற்றுவார்‌ (பரி.பா. 9 ; 55), 
2. கைவிரல்‌ மோதிரம்‌; 1*11ஜன - ராத. கைவளையாதி தொய்யகம்‌ புனைதுகில்‌ (பரிபா. 7:46. 
3. காலில்‌ அணியும்‌ மோதிரம்‌; மெட்டி; மிஞ்சி; 1௦ உரு. அவிர்‌ ஆழிக்‌ கால்‌ பொலிந்து 
(வக, 2435 : 1), 

ஆமுக்காப்பு 811-1-1றறய, 7. - ஆதி 4, 
அழகிய மணிகள்‌ பதிக்கப்பட்டு வட்டவடிவில்‌ செய்யப்பட்டதும்‌ பொன்னாலானதும்‌ காலில்‌ 
அணியப்படுவதுமான அணி வகை; காப்பு; & 7005 ரர்ரத பிகர்‌ கர்வ]. 

ஆழிமணி 811-ரரகறம்‌, சர. “மம. *, 
மோதிரத்தில்‌ பதித்துள்ள மாணிக்கம்‌; "196 ரசாக்‌ பிக்‌ கரத. திருத்தாள்‌ விரல்‌ ஆழி மணி 
ஒத்ததே (திருவரங்கத்தந்‌. 77). 


ஆபூ்ிவித்து &11-57111ய, 72. - 14. 4, 
* முத்து (94. 


அண்‌ 14 இட்டடிக்கை 


ஆறுகட்டி வாப-கம்‌, 7. - ஆறு 4, 
திருமடத்தின்‌ தலைவர்கள்‌ காதிலணியும்‌ ஆறு சிறிய உருத்திராக்கங்களாலான காதணிவகை; 
கிடா ஊஊ -ா்ற த ௫௦0 03 10௪ 116௧௦ ௦ரீ 52 1 51ர்பார்‌௦ர ௦௦1511 0த மரி 5ட்டாபன்‌2௪ ௦௦௧05. சட்குண்டலம்‌ 


- ஆறுகட்டி என்னும்‌ காதணி நாகை, கனக, உலா, 79. உரை), 


ஆடஆனைமயிர்க்காப்பு 8௨1-ரமடுர்‌-]1-]12கறறம, 7. ஜ ஆனை -, 
யானை வால்மயிரையும்‌ மெல்லிய பொற்கம்பியையும்‌ முறுக்கிச்‌ செய்யப்படும்‌ கைவளை; 


[3க௦814% ரீ ௧ (பட ஐத௦186௩ கமாக ஏர்பு 11௨ 11கரர மரி ௩ வதற்காக ர்க்‌1 (975. 


இ 
இசை 1௦87, 77. 5௨ இசை... 


பொன்‌. 


இசைக்கழல்‌ 1௦81-14-12 181, 7. ௨ இசை 4, 
தேர்நூறு, குதிரை ஆயிரம்‌, யானை நூறு, காலாள்‌ பதினாயிரம்‌ போரில்‌ மடிய, வென்ற 
வேந்தன்‌ இடக்காலில்‌ அணியும்‌ வீரவெண்டயம்‌ என்னும்‌ அணி; கா ஊாருகாாரோர்‌ ௫ ரக 12 


1௦த ந ௨1பா௩த ண௦ ௫௦ 6 081016 5 164111௩த 1000 11௦756, 1000 றகர வாம்‌ 10, 000 501/4275 ஊர்‌ 
ப251ரெர்ரத 100 ௨7கார்‌௦15. 


இசைநாூபுரம்‌ 4௦௧4-றம்றமாகறு, 77. “14. 4, 
போரில்‌ யானையைக்‌ கொன்ற வீரன்‌ வலக்காலில்‌ அணியும்‌ ஒற்றை வீரக்கழல்‌; & 5/2] வாரப்‌ 
010 ரொெரிரக ரர்ஜிரர்‌ சஜ நு கஉ௱ம்ஜுரு வார ங்ட வா௦ஐ 00127 02605 ௦ரி நவா, 1985 ௨15௦ 121115 ஷு 
வர்கா (மதுரைத்‌. அக. 

இசையுளை 10804-றயரகம்‌, 77. எம்‌. -, 
1. வீரர்‌ இடக்காலில்‌ அணியும்‌ அணிகலன்‌ வகை: 4 ௦ர௦11016 கஈத16 10110 0௩ 106 127 1த நந 
படமா. 


2... சங்கிலி, 1. 
இசைமணி 1௦௧1-பா௩வாம்‌, 7. எம. ௪, 


போரில்‌ பத்தாயிரம்‌ பேரைக்‌ கொன்ற வேந்தன்‌, வலக்காலில்‌ அணியும்‌ பொன்னாலாகிய 


வீரகண்டை: 1114-11 ஐ௦1880 வாபர்‌ ஞு ர ரம ரர்தாம்‌12ஜ நோ கர ஜாரர௦ 1௨௨ வஜ்ர 10, 000 5௦01041275 
681116 (மதுரைத்‌, அக. 


இசைவளை ௦வ/-டிவ]கம்‌, 77. ௭ 12. 4, 


குதிரைநூறு கொண்ட போர்க்களத்தில்‌ போரிட்டு வென்ற மறவர்‌ கால்பெரு விரலில்‌ அணியும்‌ 


மோதிரம்‌; 4,10௦ ரத காரு 0 உ ்காரர்மோ சர்ம நகம்‌ லர ௨௨/6 ௦ரீ 100 ௦15௦5 (வாழ்வி, களஞ்்‌. 3, 
ப. [4). 


இட்டடிக்கை (வயம்‌, ர. ௭ இரு 4. 


காது மடல்களில்‌ அணியும்‌ பாம்படம்‌, தண்டட்டி முதலிய நகைகளோடு சேர்ந்ததும்‌, நீண்டு 
தொங்குவதுமாகிய காதணி வகை; கு ௦10-7்ரகல்‌ 8 ரோவர்‌, ௦0௨ ௦ 


ர்‌ நரகு மாருவாசார்5 
0 11௦பஜ1 ௩௨ க-1௦% 


இடைடடுக்கி 15 இடைப்பூட்டு 


இட்டடுக்கி (ரு்க்ங்பீம்‌, ச. “ரல்‌. ௭. 
உ இட்டடிக்கை (ம. 4.3. 


இடங்கணி [கரகம்‌ 77. - இடங்கு -, 
உ சங்கிலி. சங்கிலி ... இடங்கணி (திவா. 7 : 17. 


இடத்திருவடிநிலை 1181-11/7ம18211-111௮71, 7. 
கடவுள்‌ திருமேனிகளுக்கு இடக்காலில்‌ இடும்‌ உறை; பாதுகை; '112 10௦7 ஙகவா 014660 (0 8210125 
புறா வ வாழ்வி. களஞ்‌. 3, ப. 14). 


இடுக்குவளையல்‌ 11ய/2ம- ஏவ வ்வ, 7. - இடுக்கு *. 


உ கெட்டிக்காப்பு (கல்‌, கலை, ௮க.), 


இடைக்கட்டு 1க71-1-1க11ம, 7. - இடை -, 
1. தெய்வத்திருமேனியின்‌ இடையில்‌ முன்பகுதியில்‌ கட்டப்படும்‌ ஓர்‌ அணிகலன்‌; 1*70074 01816, 
8௩ ௨3௦௩௦7 ௦ரீ14௦15 50 கே!160ம 11௦11 115 62ரரத நீக51212ம்‌ 10 106 ஈாம்மெய்‌16 (5.1.1. 14, 20, 5). 


2.  அரைக்கச்சு. 


இடைக்காற்பீவி 1கம-1-1211, 7. “1ம்‌. 4. 
பொதுவாகக்‌ கால்‌ சுண்டுவிரலுக்கு அடுத்துள்ள விரலில்‌ பரதவ மகளிர்‌ அணியும்‌ அணி 
வகை; 1௦௨ ப்ரஜா 0௩ 156 106 ரஷ்‌ 1௦ (0௪ 141716 1௦6 மதயக![3 63 116 ௭௦02 101 கா௱௦ரத (1௨ 


வாகர்க/க ௦யாபரர்டு. 


இடைச்சரி 1124-0-0கார்‌, ர. : 10. எ. 
ஆண்கள்‌ அணியும்‌ தோள்வளை; &ாராப2ர்‌ ௭0௫ நூ ராரா 85 ௨௫ ொவாயகா₹ ௦1 012 பறறசா வாட 
திருக்கைக்குச்‌ சாத்துமவை ... இடைச்சரி கடைச்சரி என்று அநேகமாயிருக்குபிறே (ஈடு, 2, 
5, ஓஒ. 


இடைச்சூரி 11௧1-0-0மர்‌, 77. “14. *, 
உருத்திராக்கம்‌ முதலியவற்றின்‌ இடையில்‌ கோக்கும்‌ மணி; 0௦18 01 511/2 02805 ர்ரார்சா50 2520 10 


௨௦௨௫ 0 பள்‌ (பிகர, ௦1௦. (7.7. 


இடைச்செறி 1181-௦0-௦0, 77. “14. *. 
1. துடையில்‌ அணியப்படும்‌ அணிவகை; குறங்குசெறி; க வார்னர்‌ மர்ஹ்‌் ராக்‌. இடைச்செறி 
குறங்கு கெளவிக்கிம்புரி! இளகபமின்னும்‌ (௪£வக, 2445 : 1), 
2. ஒரு மோதிரம்‌ அணிந்தவிரவில்‌ மீண்டும்‌ அணியும்‌ மோதிரம்‌; துணைமோதிரம்‌; & 5௪௦௦0 
ரநத 0 உ ரிரதனா ௦10 10 660 ௧௭௦102 ஈத 1௩ 01௧௦6. இராசபுத்திரர்கள்‌ ... இடைச்செறி 
கடைச்செறிக்குத்‌ தோற்றிருக்குமா போலே (டு, 6, 1, 1), 

இடைப்பட்டிகை 11௧க1-0-றக1116கர்‌, 77. 510. *, 
இடுப்பில்‌ அணியும்‌ அணிவகை: "8/2151 0 வப்‌; தாம்‌௨. இடைப்பட்டிகையும்‌ இலங்கு கோவணமும்‌ 
(சென்னி, ஆற்றுப்‌. 769. 

இடைப்பூட்டு 11௧1-ற-றயாரம, ரர. “18. 4, 
* இடைப்பட்டிகை (5. 


இடைம ணி 16 


இரசிதம்‌ 
இடைமணி 11௧0-ம்‌, 72. “ரம்‌. -, 
உ மேகலை. பார தாடி வில்லுமிழமும்‌ இடை மணியொண்‌ கலாபங்கண்‌ மினிரவூக்கி (சூளா, 
9, 408 :3,. 
இடையாபரணம்‌ 1181-3-வழகாவகமா, ரர. 410. 4, 
உ ஒட்டியாணம்‌ மூதுரைத்‌, அக.) 
இதடக்கு வலில, 7. - இதத்‌ - அடக்கு, 
அணியுறுப்பு வகை; & றவர்‌ 117615 (கல்‌, சொல்‌, அகர, 
இதயவாசனை (பககம்‌, 7. ௨ இதயம்‌ -, 
மன்னர்களால்‌ அணியப்பெற்ற ஒரு மார்பணி; க ரகர கர்‌ ௫0௫ நந 1 ஐ ர்றடர்ற்ள்‌ ச்ட்‌. 
இலைப்‌ பெரும்‌ பூணும்‌ இதயவாசனையும்‌ (பெருங்‌, 2, 19: 117 
இந்திர நீலக்கடிப்டபிளனை பரக-ரபி1க-1-க(]றறம்றகர்‌, 72. - பரண்ல. 4. 
காதில்‌ அணியும்‌ நீலமணித்‌ தொங்கல்‌; க்‌ றகர ரீ கோர்றஐ சர்ரட க கவறறர்ர்ாசு ௨ நணோம்‌. இந்திர 
நீலத்‌ திடையிடை திரண்ட சந்திர பாணி தகைபெறு கடிப்பினை (சிலப்‌. 6: 103-104). 
இந்திரநீலம்‌ மாமாகறமிலம, ர. “ரம்‌, -, 
உ நீலம்‌. இந்திரந£லத்து இடை இடை திரண்ட சிலப்‌, 6: 1039. 
இந்திராணிப்பூ 3 மாகறம-ற-றம்‌, 77. ௭ /ச222//-ட. 
கையணியின்‌ ஓர்‌ உறுப்பு; &றவா்‌ ௦7க ௧௦௦/௭ மதுரைத்‌, அக). 
இரசதம்‌ 1ாக௦ககம, 77. 04, 7ச்சரசி, 
-* அரைப்பட்டிகை, 1. அரைப்பட்டிகையும்‌ வெள்ளியும்‌ இரசதம்‌ (பிங்‌, 10: 135), 
* முத்துமாலை. இரதம்‌ ... முத்துமாலை (ாதார்த்த, 6839. 
கழுத்தணி; 114001:1802 (மதுரைத்‌. அக). 
* வெள்ளி. இரசதம்‌ தாரம்‌ ... வெள்ளி (திவா. 6: 205. 


ட்ட ட 


* பொன்‌. இரசதம்‌ ... பொன்னும்‌ பேர்‌ (நாதார்த்த. 683), 

இரசநைை 1க௦கரகம்‌, 7. - 7சச்சாசி, 
ஈ இரசனை (மதுரைத்‌, அக. 

இரசமணி 1௨௦8-௱௮மம்‌, 7. “எ சச 4. 
நோய்‌ முதலியவை நீங்கக்‌ காப்பாக அணியப்படும்‌ இரசங்கட்டியமணி; பாதரசமணி; 112 
21௦0ப56 ௦7 ஈ௩81௦பரு றரஉறகாசம்‌ வர்ப்டரர௦வார்க்௦5 ஊம்‌ காடவ வா கபி 1௦ ஐ2வ11) ஐபாட௦க௦5 (75. 


இரசனை ௦8ஹுகர்‌, 72. ௭ தததி, 


* காஞ்சி. இரசனையோர்‌ அணிவகுப்பு மலர்‌ ஆதி தொடுத்தல்‌ (காநார்த்த. 688). 


இரசிகை 1க௦1௧. 7. 
மாதர்‌ இடையணி: 94/18 பக்ரு கலரா நூ ௫௦ மதுரைத்‌. ௮௧.3. 


இரசிதம்‌ 1க௦கடடை ட. 72/20. 


* வெள்ளி. ஈயஞ்செம்பு இரும்பு இரசிதம்‌ என்பவும்‌ புணர்ப்பால்‌ தோயும்‌ (திருவிளை. 
36,23 : 1-2. 


இரசுஸ்ிமாலை 17 இரத்தினப்பணி 


இரச்ுஸ்ரிமாலை 18௦ய1111-ப02]2ர்‌, 77. 4 7ச297/- ஏகி! 
ஐம்பது அல்லது அறுபது சரடுகளில்‌ முத்துகள்‌ கோக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட கழுத்தணி 


வகை; 11601106 ௦7 50 ௦ா 60 11112805, 6806018117 ௦1 சகா] (222.3. 


இரட்டைக்குண்டட்டிகை கரகர. வர்க்கம்‌, 7. ௭ இரண்டு 4, 
இரட்டைப்‌ பொன்மணி உருண்டைகள்‌ அமைந்ததும்‌ பெண்கள்‌ கழுத்தை ஒட்டி அ௮அணிவதுமான 
அணி வகை: 7412011806 ௦7 0௦ப01௨ ஐ௦14 02805. 


இரட்டைத்திருவுழுத்து 17௨/181-(-பரமநஙர்பம, 77. - 14. 4 
- உழுத்து. இரட்டைத்‌ திருவழுத்து ஏரணை (5.1.1. 11, 2). 


இரட்டைமணி 17க[/க1-பாவரம்‌, 77. ௭12. -, 
அணிவகை; கற கார்‌ (0. 14. 2 77, 305. 


இரட்டைவடச்‌ சங்கிலி ரகாாகர்‌-4818-0-௦கப்1ப, சூ. எர. -. 
இரண்டு தனித்தனியான சங்கிலியை ஒரு முகப்பால்‌ இணைத்துச்‌ செய்யப்பட்ட கழுத்தணி 


வகை: 71௦ 5மஐ௦ம்‌ பொவர்ர. 


இரட்டைவாளி 17க1ரக7-81ர, 77. “14. *, 
* இரட்டைவடச்‌ சங்கிலி. இரட்டைவாளி ஏற்ற£ரே (கலிங்‌, 513 : 2). 


இரணம்‌ மாரக, 77. “ மீ்வாச, 
1. * பொன்‌. இரண கிரணம்‌ மடமயில்‌ (திருவகுப்பு, தேவேந்திர. 23. 
2. * மாணிக்கம்‌. இரணம்‌ பொன்‌ கடன்‌ மாணிக்கம்‌ (சூடா. 11 : 229). 


இரணியம்‌ வருக, 72. ₹ சர்வா. 
* பொன்‌. இரணியவரைக்கண்‌ இந்திரன்‌ குந்தபு, 1, 14, 92:4, 


இரத்தம்‌ 1ாகர்(கரா, 77. - 82/2. 
* பவளம்‌ (0.௮... 


இரத்த விந்து 17க11க-பரறர்ப, 77. - ச2/2-கப74ப, 
மாணிக்க வகையாகிய குருவிந்தம்‌; பரம்பர வியர்க்க ௦௫91௨11106 121௦. விந்தம்‌ - குருவிந்தம்‌: 
இசத்த விந்து வென்பதுமது (சிலப்‌, 14:186 அடியார்‌... 


இரத்தின கடகம்‌ 1௨ம்0க-1க1க1வர, 77. - தற 4, 
மகரமீன்‌ கவ்விய கொடி வடிவில்‌ மணிகள்‌ இழைத்துச்‌ செய்யப்பட்ட பொன்னாலான கையணி 


வகை; காரார்‌ [கர்ம சுரிர் ர்னகால!6. 

இரத்தின சூண்டலம்‌ !ரகர்ய்ரு௨-12பரர்க/ வா, ச. “10. 4, 
மணிகள்‌ இழைத்துப்‌ பொன்னால்‌ செய்யப்பட்ட மகளிர்‌ காதணி; (0௦1/8 கோ௱ர்நத பறரிகர்ம்‌ சார்ட்‌ 
ர்‌2215 காம்‌ ௩௦11 மந ௩௦௦௩. 


இரத்தினப்பணி பகரம்பக-0-றகாம்‌, 72. ௭14. 4, 
மணிகள்‌ பதிக்கப்பட்ட அணிகலன்‌; 78௪] [ஈிஷ்ரம்‌ சர்0 றா2௦1௦ம5 54௦0. 


இரத்தினபந்த உபக்கிரீவம்‌ 18 தந்தனம்‌ 


இரத்தினபந்த உபக்கிரீவம்‌ பவ(்ரக-றகர்உமக-1௨- வர்கா, ரர. 14. *, 
உள்கழுத்தில்‌ அணியும்‌ மணிகள்‌ இழைத்த அணிவகை; அட்டியல்‌; 010561] 171110 த 1201180௦ 
பார்ம்‌ ர்ரிடு நாக௦ர௦ய5 510௯5. 

இரத்தினம்‌ 17கரம்றகட 77. 10. 
* மணி. வத்திர தானங்கள்‌ இரத்தின தானங்கள்‌ போற்றல்‌ (சிவரக, 1, 27, 19). 


இரத்தின மகுடம்‌ 1கய்க-ராவிலர்கா, 7. - 14. 4. 
உ மணிமுடி. 


இரத்தினமாலை வா(்ருக-ராக]4ம்‌. 77. 12. *, 
உ மணிவடம்‌, 1, 
இரத்தின மோதிரம்‌ 1£கரர்ரக- ராக்கா, 7. 412. 4, 
மணிகள்‌ இழைத்துச்‌ செய்யப்பட்டதும்‌ விரலில்‌ அணியப்படுவதுமான மோதிர வகை; 711 
11 1ஜ1பவம்ம்‌ வர்ர நா2௦1௦ 05 ஐனாடு. 
இரத்தின வங்கி எக்கர்‌, 77. ௭14. 4, 
மணிகள்‌ பதித்துப்‌ பொன்னால்‌ செய்யப்பட்ட தோளணி வகை; 11௦௪4 ட ரட்ட பறற 
வாடாாப்க1ம்‌ வர்ர ஜா2௦1௦ய8 ஐ. 
இரத்தின வளையம்‌ /ர்ம்ருக-ஏவிகநுவாம, 7. “ரல்‌. 4, 
மணிகள்‌ இழைத்துச்‌ செய்யப்பட்டதும்‌, காது, மூக்கு ஆகியவற்றில்‌ அணியப்படுவதுமான 
அணி வகை; &10௦1160 ர்ரத ர ௨ சா ஊம்‌ ௦86. 
இரத்ந பட்டிகை கக-றகர்விகர்‌, . ௭10. 4, 
மணிக்கற்கள்‌ பதித்த அரைக்கச்சை; 015 11ம்‌ ஒர்ர்ட 0ா6010ய5 58101125, 
இரத்னகண்டி 1ஈகம்டக-10ரும்‌, 77. எரம்‌. 4, 
மணிக்கற்கள்‌ இழைத்த கழுத்தணி வகை; 1௩037 11௦௦11280௦. 
இரத்ன மாவிகா 178108-௱௧111:ஐ, 77. 14. 4, 
மணிகள்‌ பதித்த மாலை; 11௦6011806 111844 ஒர்ட றாச௦1௦ப5 5௦. 
இரத்ன மோதிரம்‌ பக(ருக-ருக பகர, 77. “10. 4. 
உ இரத்ன மோதிரம்‌. 
இரத்ன வளையல்‌ 181 ௨-ஙவ]கரநக1, 77. - 18. 4, 
மணிகள்‌ பொருத்தப்பட்ட கையணி; 13801௪ 1ங/கம்௭்‌ வர்ர தாக. 
இரதம்‌ பாகர்கா, 7. நா௦0. ச2சரசி, 
1.* அரைஞாண்‌. அரைஞாணும்‌ .., இரதம்‌ என்ப (பிங்‌. 10 : 136. 
2.% மேகலை. இரதப்‌ பல்காழ்ப்‌ பரவை யல்குவா்‌ (பெருங்‌, 1, 41::3. 
இரதனம்‌ பாஉடிரவமு மி. ௭10. 


* அரைஞாண்‌. இரதனம்‌ அரைஞாண்‌ (ிவா. 7:59. 


இரவையட்டிகை 19 இராவிரேகு 


இரவையபட்டிகை 11வது, ச. “ரவை -, 


வைர அட்டிகை; 4/7 507 சரி] சர வா௦ற 05. 


இரஜ்ஹு பாகரரம, 77. “ தப. 
திருமணத்தின்‌ அடையாளமாகக்‌ கருதப்படும்‌ தாலிச்சரடு; ௦ம்‌ ௦7 (6௨ ுவா1௨த௦-0௨மஐ௨. 
இரஸ னா 17க5௨௮1௨, 77. 


மகளிரது இடை அணிவகை; & நார்‌ ௦1 ஜராம்‌16 10 1௨0125. 
இராக்கடி ாகியகர்‌, 77. - 07. ரசிக்கக்‌ 
மகளிர்‌ தலையில்‌ அணிந்துகொள்ளும்‌ சடைவில்லை வகை; &௱ ௦1வார காம்‌ நா மநு ௦ராகா ௦0 


16 சாகு மி 2 ற்கும்‌. 


இரஈக்கடை 1214கரகர7, 77. 5 10. 
உ ராக்கடி. 

இராக்கிடி வியர்‌, ரர. எம. 
* ராக்கடி (௦௦.). 


இராக்குடி மிர்‌, 7. ௩14. 


உ. சடைவில்லை. 
இராக்கொடி மாவிய௦1்‌, 77. “14. 
* ராக்கடி (0௦0.3. 
இராக்கோடி 18/00, 77. “10. 
5 ராக்கடி (2௦௦... 
இராச ழுடி 11202-ட0ப14, 77. “திமா எ, 
உ மகுடம்‌, 1. 


இராசாவர்த்தம்‌ 1808-ரகார்( வாம, 77. 14. -, 


தலையணி வகை; 11880 வரார்‌. 


இர௱ாணிச்சங்கிஷி 121-0-0வ்பிஎா11, ரர. - ரணி! 
உ ராணிமுடிச்சுச்‌ சங்கிலி (ச 23. 
இராணிமுடிச்சுச்‌ சங்கிலி 18ற1-ராம7100ய-0-௦கர்பிவிர்‌, 77. “ர்‌. *, 
நீண்ட சங்கிலி வகை; & ம்‌ ௦1 1த மவ்ா (08 225. 
இராவிரேக்சுூ ராகி, 77. நாம்‌. இராவிரேகு. 
* அரைமூடி (05). 
அஇராவிரேசூ 1860-ம்‌, 7. 4], எண்ணாகமம்‌ 
1. தலையில்‌ குழந்தைகளும்‌ பெண்களும்‌ அணிந்துகொள்ளும்‌ இலை வடிவிலான அணி; 
96! பார்டி உரக ௦7௨ 0௦-[சகர ௫௩ ந செம்‌ி1ளொாசா காம்‌ ரர ௦௩ 1௨ நீரா ௦௦ம்‌. 


2. அரைமூடி (74.). 


தனைத்‌ 20 இலலாமகம்‌ 


இராஜவத்தம்‌ 187க-பகார்கார, 77. நக. அகா * சகாமி்ச, 
அணிவகை; க ௭௨௮, 
இருட்கண்டம்‌ 10ர-12ர்கா, 7. 
கழுத்தணி வகை; & ௦௦118௦௦. பிறங்கிருட்‌ கண்டமும்‌ (8.1.1. பம்‌, 39. 
இருப்புக்‌ கச்சை மறறம-1-180௦௧ம்‌, 7. - இரும்பு 4, 
போர்க்காலத்தில்‌ வீரர்கள்‌ தங்கள்‌ இடையில்‌ அணியும்‌ இரும்பாலான அணி; 1:01 ஜாம்‌15 ௦7 
நூ வார்‌ (9/5. 
இருப்புச்சீரா 1மழறப-0-0172, 77. 14. 4, 
இரும்பால்‌ செய்யப்பட்ட சட்டை: 1100 ௦0௦2ம்‌ ௦7 ரவ] (394.5. 
இரும்பு 11பா௩ம. 77. 
* பொன்‌. இரும்பு தானே பொன்னுமிரும்புமாம்‌ (அக, நி. 433), 
இரும்புச்‌ சுவடு 1மாப0ம-0-மேலகர்ப, ர. 4 இரும்பு 4, 
இரும்பால்‌ செய்யப்பட்ட கவசம்‌: &ரறா௦ப (4. 
இரும்புச்‌ சுற்று ஸராப-0-மெரய, 7. “10. 4, 
இரும்பாலாகிய மோதிரம்‌: 170௩ 112. இருப்புச்‌ சுற்றார்‌ நெட்டிலைச்‌ சூலம்‌ (௪£வக. 1136: 1-2). 
இலச்சினை 11௧௦08, 77, - /சரதாச. 
* முத்திரை மோதிரம்‌. சரப்பணி இலச்சினை பதக்கம்‌ (திருவகுப்பு, சித்து, 47. 
இலம்பகம்‌ பிகரு81%க7௫, 7. “௭/2. 


நெற்றியில்‌ தொங்கும்படி தலையில்‌ அணியும்‌ தலைக்கோலம்‌ என்னும்‌ அணிவகை; றொ௮௱க] 
செவ 10 ௧௭௦௭௦ 9 80௦௦௧0. மகளிர்‌ ஆய்நுதல்‌ 


... இலம்பகத்தோற்றம்‌ ஒத்ததே (சவக, 1442 
: 3-4), 


இலம்பம்‌ 11 வாக, 7. “14. 4, 


கீழ்நோக்கி அசைந்தாடும்படி அமைந்துள்ள அணிவகை; தொங்கல்‌: கிபாடு்்றத ந்கஜர்பத ப0ொட, 
85 8 ற6ஈபப/பாா: ஐரககொர்‌. இலம்பம்‌ எனல்‌ .... தொங்குதல்‌ (நாநார்த்த 834). 
இலம்பமானம்‌ புவ வாகரா, 7. ௭10, 4, 

கழுத்தில்‌ தொங்கும்‌ தாழ்வடம்‌; 1,௦02 நெ2ப்ர (த.மொ. ௮௧, 
இலம்பானம்‌ 11801. 7. “14. 4. 


௩. இலம்பமானம்‌ (மதுரைத்‌. ௮௧, 


இலலாடிகை பிவ/க012], ஐ. - 72/22, 


1. நெற்றிப்பொட்டு; திலகம்‌: ,& ர௦பர0 11871: 11 001௦பா ௦௩ 106 *மாஷ் ஷம்‌ (த. 


மொ, அக, 
2.* நெற்றிச்சுட்டி (த, மொ. அக, 


இலலாமகம்‌ 112130021:வாட. 7ா. 


* நெற்றிச்சுட்டி (த, மொ. அக. 


இலலாமம்‌ 21 இனமணி 


இலலாமம்‌ 11விஉரவாா, 7. 


உ இலலாலம்‌ (மதுரைத்‌, அக... 


இலலாலம்‌ 11/8௨, 7. 
1. அணிகலன்‌ வகை; & 10800 ௦ர)ாய15 (த, மொ, அக... 
2. நெற்றிச்சுட்டி (த. மொ. அக. 
இலவங்கப்பூ 11கவப்‌1:8-ற0-றம்‌, 7. எ சாத்த * . 
(இலவங்கப்பூ வடிவிலமைந்த) காதணி வகை; கா௩௦ாாவாறர்‌ ௬௦7௩ ௦0 116 கோ வர்றத 116 21 
07௧ ௦10%6 (0௦//04.). 
இலனிதை 111117, 72. 
கழுத்திலணியும்‌ ஒரு வகை முத்தாரம்‌; க 18ம்‌ ௦7 றவர்‌ ௨01/80௦௦. இலளிதை ஓர்‌ முத்தாரம்‌ 
பராசக்தி! ஓர்‌ இராகம்‌ நோதார்த்த. 817. 
இலை கர, 77. [1£. 1. ௮/5 14. /௪..] 
பல்வேறு மணிகள்‌ பதிக்கப்பெற்று பொன்னால்‌ செய்யப்பட்டதும்‌ மகளிர்‌ அணிவதுமான சிறு 


தலையணி; சடைவில்லை; & 8ராக!1 த௦1020 818 11பிக/ம்‌ சர்ர்‌ தக ௫௦௱௱ ௦௩ கர்‌ நவக்‌ நந ௩௦௩ வ. 


இலைத்தாலி 11௧1-1-1க]% 7ர. “14. 4. 
இலை போன்ற வடிவமுடைய தாலி; ]4கார்கத 5கம்த6 10 114௨ 5௨௦ ௦7௨ 1௦8ர(4. 2.3. 


இலைப்பூண்‌ 1/81-ற-றயற, 77. - இலை -. 
* அரசிலை, 1! (மதுரைத்‌, ௮௧, 

இலைமுகப்பைம்பூண்‌ 1181-ர11108-ற0-றக்ருதஙா, 72. 14. *, 
வெற்றிலைகளால்‌ வடிவமைக்கப்பட்டது போன்ற பொன்னாலான கழுத்தணி வகை; க ஐ010 
112011806 ஊர்ப்‌ வா 10 111௨ ரி ௦ரிய௦ 6௭௦! 128. இலைமுகப்பைப்பூணும்‌ இருகண்ணித்‌ தாரும்‌ 
(ஆனந்த. வண்டு. தூது. 153), 

இஸ்ரிகை 1111-87, 7. - இழதிகு-, 


* கைச்சரிகை. பவளப்‌ பாற்காற்‌ பசுமணி யிழிகை (௪£வக., 558 : 1). 


இழுக்கு பியியீஸ, 7. 
அணிகலனின்‌ ஓர்‌ உறுப்பு; கொக்கி; 1196 1116 ௦7௨/௦! (த. மொ. அக. 


இழை புகர்‌, 7. - இன்‌-, 
1... அணிகலன்‌. பொன்செய்‌ புனை இழை கட்டிய மகளிர்‌ (குறுந்‌. 21 :2. 
2. மங்கலநாண்‌. மதிவேள்‌ கட்டு அன்பின்‌ இழையே அணியாம்‌ எனக்கு (பாரிகாதை, 
338). 
3. சபதத்தை முன்னிட்டுக்‌ கையில்‌ கட்டும்‌ காப்பு; 5॥ர்த 1120 ௧௦௦பர்‌ 196 சார்ச்‌ ம௦ா ௨௭௦ (95. 


இழைக்கலம்‌ 11௧1-12-18 வவர, 7. - இழை -. 
* தாலி, 1. இழைக்கல மகளிர்‌ இருதூற்றுவ ரொடு (பெருங்‌, 1, 38 : 288). 


இனமணி 1௨-றர்‌, 77. * இனம்‌ 4, 
மணிகளையுடைய செபமாலை; 19௦120 7௦5௨. இனமணி அணிகுவர்‌ அவர்‌ (திருக்காவ. 


கலம்‌, 4). 


௨_ச்சிச்சுட்டி 


ஈகை பகர்‌, ரர. ௨ ரூ 

* பொன்‌. ஈகையங்‌ கழற்கால்‌ (புறநா, 99 : 5), 
ஈடு 140, 7. 2 இடு-., 

* கவசம்‌. நற்றிடு மேனிக்கு ஈடு நவை அற இட்டு (திருவாலவா, 28, 90: 1). 
ஈழம்‌ 11வர௱, 7. “றகி/ம்‌ ௮//4/2. 4 ஏற்ப ௭/௭ 

* பொன்‌. இறைபடையிறை இறுக்கும்‌ ஈழமே (இரகு, நகர, 68). 

உட 

உக்கட்டு பப்பா, ர, ௨ உள்‌ 4, 


பெண்கள்‌ கழுத்தை ஒட்டி அணியும்‌ ஒருவகை அணிகலன்‌: அட்டியல்‌ வகை; க 160112௦௪௦7 
[ாாசா1௦௦% (4. 22.5. 


உக்கம்‌ படவா, 7. - உகு-, 
* பொன்‌ (மதுரைத்‌. ௮க.. 
உக்கலச்‌ சங்கிலி ப11:812-0-0ப்பவ14, ர. ௭ உள்‌ -, 
1.% உக்கட்டு (5௩2.. 
2. உட்கழுத்துச்‌ சரடு (820... 
உக்கழுத்துமணி பியர்‌ பவம்‌, 7. “1ம்‌. 4, [ந8. ஊக்கப்‌, ] 


கழுத்துடன்‌ ஒட்டி அணியும்‌ தங்க மணிகளாலான அணிகலன்‌; 105613 171160ம ர6011௨௦௦ ௦7 ஐ௦14 
௨௨௦5 (2௦௦.3. 


உக்கா 1105, 7. 

* உக்காக்கம்‌ (மதுரைத்‌, அக), 
உக்காக்கம்‌ பிவி, ர. ௭ உக்கம்‌ 4. 

இடுப்பில்‌ கட்டும்‌ அரைஞாண்‌; கயிறு; 8451 ௦௦04 (யாழ்‌, அக, 
உக்கிட்டு பிப்பறமி, ர. ௨ உள்‌ 4 கட்டு, 

* உட்கட்டு (2௦௦.3. 
உ கிரப்புறவன்‌ பிர்க-0-றபாவுஹ, 72. 

நகத்தின்‌ மேல்‌ அணியும்‌ அணிவகை; & 7௩௦1 10 ருவ19 (5.1.1.14.1ஒ. 
உச்சி பர்‌, 7. - ப௦௦௨. 

* உச்சிப்பூ. கொற்ற மணி முச்சி உச்சிக்‌ கொண்டையாள்‌ (திரு மயிலையுலா. 281). 
உச்சிச்சுட்டி ப௦௦1-0-வ111, 7. ௭ உச்சி 


குழந்தைகளின்‌ நெற்றியில்‌ தொங்கும்படி தலையில்‌ அணியும்‌ ஓர்‌ அணிகலன்‌; & ராரா 
$௦ா 1196 102௧௦ 67 வரம மக 


உச்சிச்சூடை 23 உ ட்கழுத்துச்சரடு 


உச்சிச்சூடை 1௦01-06-0௧, 77. “14. 4. 
தலையில்‌ அணியும்‌ அணிவகை; கற மாரகம்‌ நீ (116 நீொ2கம்‌. உயர்களிறு உச்சிச்‌ சூடை 
நல்லணி முனிந்தன (கம்பரா. 2, 4,210: 1-2. 


௨உ_ச்சிதிகம்‌ ப௦௦71116க10, 77. 10. எ, 
மகளிர்‌ முன்கரத்தில்‌ அணியும்‌ வளைவகை; 4 104 ௦7 6வத/6 அணி. ஒப்‌. ப, 71). 


உச்சிப்பட்டம்‌ 1001-0-றக1 வரு, 72. “1ம்‌. *. 
தலை உச்சியில்‌ பெண்கள்‌ அணியும்‌ ஓர்‌ அணிகலன்‌; இரு மாறவும்‌ ௦1௫ 03 ரரகர்மேரக 8௩ 1001 


ஹெொர்சா 13280 (1.7. 


உ ச்சிப்பிறை ப௦௦1-ற-றரரகர்‌, 77. - 10. *. 
பரவ மகளிர்‌ தலையில்‌ அணியும்‌ பிறை நிலவு வடிவிலான ஒருவகை அணிகலன்‌; 07250201- 


$118060 1௦௨0-௦ ௨௱௦௱7, க ௦௦1௩௦0 மாரகம்‌ க௱௩0௦ுத ௫௦12 ௦11146 றவாகஙக 08516 (72௪7எம.). 


உ ச்சிப்பூ 1௦௦0-ற-றற்‌, 72. “10. *. 
தலையின்‌ உச்சியில்‌ அணியும்‌ மலர்‌ வடிவிலான ஓர்‌ அணிகலன்‌; கரி 50௧060 ௪௭௦1 ௫010 
௦ 1௨ சொர்சா ௦7116 11880 (75. 2.5. 

உச்சிமணிச்சுட்டி 0௦௦1-0871-0-0ொர1ர்‌, 77. “12. *. 
5 நெற்றிச்சுட்டி. பொன்‌ சுரிகை காம்பு ககைவளை உசீசிமணிச்‌ சுட்டி (திவ்‌. பெரியாழ்‌, 1, 
4, 8: 1-2. 


உச்சியணி ப௦௦]நுகரர்‌, 77. 70. *, 
தலைப்பாகையில்‌ உள்ள அழகிய தொங்கல்‌; 10ர்வாம்‌ ௦7 ௨1280-ஐ௦கா (8. 23.). 


டைச்சிவில்லை 1௦௦1-3117, 77. 414. -*, 


*  சடைவில்லை. ஓடைத்‌ தாமரைபோல்‌ தலை உச்சிவில்லை செய்வார்‌ (இளைஞர்‌ இலக்‌, 
86). 


உடட்கட்டு பிரம, 7. ௨ உள்‌ -, 
1. பெண்கள்‌ உட்கமுத்தில்‌ அணியும்படி ஒரு பக்கம்‌ நேராகவும்‌ மற்றொரு பக்கம்‌ முக்கோணம்‌ 
போலவும்‌ உள்ள பல துண்டுகள்‌ கோக்கப்பட்ட பொன்னாலான மணிவடம்‌; & 11601180௦௦ 1ஈ 10 
120% (78/5. 
2. பரவச்‌ சிறுமியர்‌ முதலியோர்‌ குழந்தைப்‌ பருவத்தில்‌ அணியுஞ்‌ சிறு தாலி; க்‌ 18ம்‌ ௦0 
112011806 01௩ 650601௧113; 037 காவூக ஐ1ர15. சிறந்த உட்கட்டது கழுத்துக்கணிதந்து (பெருஞ்‌, அக), 
உட்கழுத்து ஆரம்‌ பறிவபரர்ப-காவார, 7. “10. -*, 
உ உட்கழுத்துச்சரடு. 
உட்கமுத்துக்கொடி பிவிமா்ம-%-1201ம்‌, 7. “ரம்‌. *, 
பெண்கள்‌ கழுத்தை ஒட்டியிருக்கும்படி அணியும்‌ பதக்கம்‌ வைக்காத பொற்சரடு; .& 1160141806 ௦ரி 
ராரா நக சுர்ப௦யர்‌ ஐணுக்கார்‌ (02. 22.5. 
உடட்கழுழத்துச்சரடு ப1£வியர்‌(ப-௦-0ரலர்ப, 77, “12. *, 
பெண்கள்‌ கழுத்தை ஒட்டியிருக்கும்படி அணியும்‌ பதக்கத்துடன்‌ கூடிய பொற்சரடு; அட்டிகை 
வகை; & ௦1056-171110ஐ ஐ01061 ஈ௨0161806, சர்ப க றவாக்வார்‌ (2௦௦.3. 


உடல்‌ 24 டைத்தண்டால்‌ 


உடல்‌ மாவ, 7. றாம்‌. உடன்‌, [1 ௦22/௪, 16. ஊண்ம்‌ 1. 1. ௪௪7] 


* பொன்‌. சாதரூபம்‌ உடல்‌ ... பொன்‌ எனப்படுமே (திவா. 6: 1. 
உடற்கருவி பஊர-1கொமமர்‌, ர. - உடல்‌ *, 

% கவசம்‌ (9/. 
உடற்காப்பு பர்கா, 77. “ரல்‌. *. 

* உடற்கருவி. இருப்புடற்காப்பினர்‌ (திருவிளை. 59, 29 3. 
உ டற்காவல்‌ ப1கா-12921, 77. “14. 4, 

* உடற்கருவி. ஒன்றானு மறாவுருவா வுடற்‌ காவலோடும்‌ கும்பரா, 6, 18, 15: 2. 
உடியாணம்‌ ம1ுபகரு, 77. 

உ ஒட்டியாணம்‌. 
உடைஞாண்‌ மழும்‌-ற்வம, ர. ௨ உடை 4, 


இடுப்பிலுள்ள ஆடை. நழுவாமல்‌ இருக்க அதன்மேல்‌ ஆடவர்‌ அணியும்‌ வெள்ளி அல்லது 
தங்கக்‌ கயிறு; 5112 0ா 201060 ம்‌ ௫௦ ர ரர ௦00 0௦ ஜவ்தர்‌-௦1௦ 1111௦ ஒன 8 ஐ 72011 ௮௦721716] 


8ம்‌ 0008105 10௨ ௦1௦115 ஒர்‌ 1௨ வவ. உடுத்த பஞ்சிமேல்‌ கிடந்து உடைஞாண்‌ பதைத்து இலங்க 
(வக, 2240 :3), 
உடைதாரம்‌ 1184-ம்‌, ரர. “12. 4, 
* உடைஞாண்‌. உடைதாரமும்‌ ஒட்டியாணமும்‌ (பரீனாம்‌. பிள்ளைத்‌, அஊளசற்‌, 10). 
உடைநாண்‌ பரம்றகற, 77. “ரில்‌. -, 
* உடைஞாண்‌. உடைநாணொடு கடிவட்டினொடு (ச£வக, 2263 : டு 
உைடைமணி பர்கர்‌- ராவர்‌, 7, “ரம்‌. 4, 
1. இடுப்பில்‌ ஆடையின்‌ மேல்‌ பெண்கள்‌ அணியும்‌ அணிகலன்‌: மேகலை: 7௯1] ஜலி கமாக 
மநு ஈரா, உடைமணி பொற்சிலம்பு ஒலிக்கும்‌ கோயில்‌ (௪வக, 2407 - அட 
2. குழந்தைகளின்‌ இடுப்பில்‌ கட்டும்‌ சிறு மணிகளோடு கூடிய அணிகலன்‌; வ்‌ மாறுவார்‌ 


111) 02115 கார நர கர்ம. ஆணிப்‌ பொன்னாற்‌ செய்த ஆய்பொன்‌ உடைமணி (திவ்‌. 
பெரியாழ்‌. 1, 6, 1:2. 


உண்ணீடம்‌ யாரபி(வார, 77. - பலு/௪. 
அரசர்‌ முதலியோர்‌ தலையில்‌ அணியும்‌ மணிமுடி; கிரீடம்‌: ரம. உண்ணாடம்‌ கிராடம்‌ 
தலைக்கிடு நாதார்த்த. 316. 

உத்தஞ்சம்‌ பார்கற்ோட 7. 4 7/722777.52. 
[3 செவமலர்ப்பூண்‌. உத்தஞ்சமம்‌ செவிமலர்ப்பூண்‌ தோதார்த்த. 373. 

உத்தண்டபமணி பார்கவும்‌, ர. 4 பம்பம்‌ -ட்‌, [7], ப்போ இப 72. பாாப.] 


பெண்கள்‌ கழுத்தில்‌ அணியும்‌ பொன்மணிகளால்‌ ஆன அணிவகை?; க குலா ௨௦7௦௦ 
11௮௨06 ௦1 20108 0௪௧05 (9/5. 


உத்தண்டால்‌ ப11க13121, 7. [7., ப. ப/ப.] 
* உத்தண்டமணி (3/5. 


டைைத்தாண்டமாலை அ. ._ உருக்குமணி 


உ த்தாண்டமாலை பர்டற1-றாக]கர்‌, 7. “78. பர்கான்‌ 
உ உத்தண்டமணி. உத்தாண்ட மாலையைக்‌ காதோலையைப்‌ பொன்‌ மோதிரத்தை வைத்து 


(விறவிவிகு. 258. 


௨உ_த்தி மார்‌, ர. றா௦. உந்து, 
1.* நெற்றிச்சுட்டி; 1ச௱ச்கொர்‌ ரவா ஊவாளார்‌. நூரலமை பிறப்பின்‌ நால உத்தி அகதா. 400 : 59. 
2. இலக்குமி உருவம்‌ பொஜித்த தலையணி; க 1௦௧௦-௦7 வாாமார்‌ ௦ம்‌ ௫ரகாட வர்ர்டார்க ப ஜயராம மரி 
459/7 ரோ௦0௦55௦4 மற௦ு 1. தெய்வ உத்தியோடு வலம்புரி வயின்‌ வைத்து (திருமூரு. 23). 


உ த்திகை பயிர்‌, ரர. 
* உத்தி. 

உதரபர்தம்‌ பர்காக-றககாு, 77, - போ 
பொன்‌ அல்லது வெள்ளியால்‌ செய்யப்பட்டதும்‌ ஆண்கள்‌ இடுப்பில்‌ அணிவதுமான 
அணிகலன்‌; அரைப்பட்டிகை; பொம்‌2 ௦ 60211 ௩௨06 ௦7ீத௦106 0 5/1 கரம்‌ ௩௦10௦௩ 11௨ 255 நர 


வா. வயிந்தின்‌ மேல்‌ உதரபந்தமாய்‌ வலந்தது (பரிபா, 4. : 43, உரை. 


உ்தரபந்தனம்‌ பர்காக-றகார்கற வா, 7, “ரம்‌. 4, 
ஈ உதரபந்தம்‌. கூத்தன்மேல்‌ திகழ்‌ உதரபத்தனம்‌ (திவ்‌, அமலனாகதி. 4: 1-2. 


உ தரபெரந்தனம்‌ மா்காக-றளர்கறுகாயு, 77. ௭ 14. 4, 
* உதரபந்தனம்‌. பலவும்‌ இட்டுக்கட்டின மாலை 4ம்‌ பொன்னின்‌ உதர பெந்தனம்‌ 1ம்‌ (10, 


்‌, 89. 


உட பக்கிரீவம்‌ மறக-12- 1 வர. 7. 
அடிக்கழுத்தின்‌ தொண்டைக்குழியில்‌ பெரிய மணியும்‌ அதன்‌ இருபுறத்திலும்‌ சிறுமணிகளும்‌ 
அமைய ஆண்‌ சிற்பங்களின்‌ உட்கழுத்தில்‌ அமைக்கும்‌ அணிகலன்‌; & 2011௨௦௦, க௦யிறர்பாடம்‌ 
2௦0 ஈசர்(4 116 கர்கர்படி, ௧௨ க 01த ஐவ ரு 102 ௦௦ொர்கா வர்ண்ட வரவி] ௦0௮ ௦0 ஒங்க (சிற்‌. செந்‌, 92). 


டை மபடிசம்‌ மாராரார்வொய, ரர. 4] ஊராக, 


உ ,உபிசம்‌ (௦2.3. 


உடபடிசம்‌ பார்வ. ர. ௭ம்‌. 
இரத்தினக்கல்‌ பதிப்பதற்கு அமைக்கப்படும்‌ நகைக்கட்டு; ரோ௦௦32 11 112 17 வரா மரக்கல] 10 


பஷ ௨ ஐ. (2௦2.3. 


உ ரளசூதிகை பாக-௦ம்ரயியவர்‌, 7. 


ஈ முத்துமாலை (மதுரைத்‌. அக, 


உ ரூக்கஞு மாப்பி, சா. நா௦ட்‌. உருக்கு-. 
படகர்‌ இனத்தவர்‌ தம்‌ இடக்கை மோதிர விரவில்‌ அணிந்துகொள்ளும்‌ அணி; & 10 ஐ ௦0 ௦௫ 
1106 ரங்௩த ரி ஐமா ௦ ௦ 167 பகரும்‌ நந 8௧௧௨௨ 6௦016. 

உருக்குமணி பாப/பலற வம்‌, 77. நாம. அவச - அணி. பா. பாவக்க் பாவ] 18. 2210/2.] 
பொற்குண்டுகளை இணைத்துச்‌ செய்து பெண்கள்‌ அணியும்‌ காதணித்‌ தொங்கல்‌; 5911ம்‌ ஐய 
௦ ஐ018 50182760 10த211)2 வா௦யார்‌ க ரத ஊம்மார மநு ௦௦1 85 ஊஊ மா௦5. உருக்குமணி ஆபரணம்‌ 


(நல்ல. கதை. ப. 9. 


ன்ற 26 உருத்திராக்ஷத்தாழ்வடம்‌ 


உ ரூட்டு மாஙம்ம, 7. ௭ உருட்டு -, 
1. கால்‌ விரலில்‌ பெண்கள்‌ அணியும்‌ மோதிரம்‌: 1%10ஐ 1௦ 111௨ 1௦௦5 ௦10710. கனத்த உருட்டு 
அதைத்தான்‌ ஒக்கிட்டான்‌ (தெய்வச்‌, விறவி.. 
2. பண்டைக்காலத்தில்‌ கைக்கட்டை விரலில்‌ ஆடவர்‌ அணியும்‌ மோதிரவகை; 7₹11ஐ 10 11௦ 
மாம்‌ (பெருஞ்‌, அக. 

உருட்டு மோதிரம்‌ மாமர்ம-ஸ்௦ரவரு, 77. - 14. -, 
* உருட்டு (2௦2.3. 

உருத்திராக்கச்சுரி பாபார்க1008-0-மோரம்‌, ர. ௭ ரபய்கச. 
உருத்திராக்க மாலையில்‌ மணிகளுக்கு இடையே கோக்கப்படும்‌ சதுர அல்லது வட்டத்‌ 
தகட்டிணைப்பு; 115 5ரபவா£ ௦ 10௦0ம்‌ ற1க185 ௦ரீ சரக] 1ரர்‌ச5கா5௦ம்‌ 1 $ன்கக௦ 10௦ யப. 
0௦௨௦5. 

உருத்திராக்கப்பணி மாமாம்&126௧-ற-றகாம்‌, 77. எம்‌. 4, 
* உருத்திராக்க மாலை. உருத்திராக்கப்‌ பணியும்‌ விபூதியும்‌ மெய்க்‌ கணிநீது (தனிப்பா, 
154). 

உருத்திராக்கம்‌ பாமாம் விபி வர, 7. - ரயல்க, 


சைவர்கள்‌ புனிதமாகக்‌ கருதி அணிந்து கொள்வதும்‌ சிவபெருமானின்‌ கண்ணாகக்‌ 
கருதப்படுவதுமான உருத்திராட்ச மணி; ,£பம்‌249௪ ரபர5, ஏரொரு 8௨ “காகப்‌ 02௨0௦ பொல்‌ 5௦ம்‌ 1௩ 


05வ165 03 581௨5, 50 081164 6௦௧056 11125௦ 06805 ஈசறரககாம்‌ 11 நக ௦7 3772. உருத்திராக்கம்‌ 
விமுரியவணி (திருவானைக்‌, கோச, செங்‌, 499, 


உருத்திராக்க மாலை மாபர்பரகி0க-ருக18ம்‌, ஏ. ௭14. 4, 

உருத்திராக்கக்‌ கொட்டைகளைப்‌ பொன்‌ அல்லது வெள்ளிச்‌ சரட்டிலோ நூற்‌ கயிற்றிலோ 

கோத்து உருவாக்கப்படும்‌ கழுத்தணி வகை: ஒரரர்பஜ ௦1 /ள்‌24௪ 0௦௨05. 
உருத்திராட்சக்கடுக்களண்‌ பாப1(17கர1௦௧-1- 1 கர்ப ஹ, ர. ௭ 14. 4, 

உருத்திராக்க மணியைக்‌ கொண்டு செய்யப்பட்ட காதணி வகை; %காரர்ரத ரு௨0௦ பற ௦7 பங்க. 
உருத்திராட்சகண்டி பாமர்ம்கி[௦க-1கரம்‌, 97. ௭ம்‌. 4, 

* உருத்திராட்சகண்டிகை. 
உருத்திராட்சகண்டிகை மரப1(1810௨-18011]027, 77. ௭ 10. 4, 

உருத்திராக்க மாலை; 5 த ௦7 பிச்‌ 02௨06 (மாதுரைத்‌. அக), 
உருத்திராக்ஷ்க்காறை 10111781058-1:-16கரகர்‌, 77. - 10. “1, 

நெருக்கமாகக்‌ கோத்த உருத்திராக்கச்‌ சரம்‌; க 51 ௦1 பள்வை (5.1.1. 14, 42. 
உருத்திராக்ஷ்ச் சுரி பாபர்‌ க%5க-0-ொர்‌, 77. ௭ 16. 4, 


* உருத்திராக்கச்சுரி (கல்‌. சொல்‌, அக 


உருத்திராக்ஷத்தாழ்வடம்‌ பப11112105௨-1-12] கரகர, ரர. ௭ 14. 4. 
* அக்குமாலை (8.1.1. 11, 38). 


உ ர௬ுபு 27 ளைர்பபிசை 


உருபு பாமறம, 70. 
தாலி முதலியவற்றில்‌ சேர்க்கும்‌ உரு; 1196 142 1116 ஐ௦10 68115, ௦௧11 ற12௦௦5 ௪7௦. ராம ஐ௨ம்‌ 11 
14 ஊதகஙக (1. 


உருமணி பாபக்‌, 7. ௨ உரு 4, 
மந்திரங்களை உருவேற்றுவதற்கு உதவும்‌ மாலை; செபமாலை; 1₹058௫. உருமணி அணி! 
உருவினர்‌... ஒருபால்‌ (திருக்காவ., கலம்‌, 3ல. 


உ ருவல்‌ பாமக], 7. நா௦. உருவு-. 


காதணி வகை; 18ம்‌ ௦7 ௦கா-௦ற5 (4/3. 


உ ரூப்பரியம்‌ பாப்றறநகமா, 77. - பர. 
1. வெள்ளி நகை; 1௯௩௦1 ராக௦௨௦ பற ௦ரீ511நவ (த. மொ. அக... 
2. * வெள்ளி. வெள்ளி உரூப்பியம்‌ வென்பொன்னுமாம்‌ (நாமத£ப, 378. 


உரை மாகர்‌, 7. “உரை. [1.01௪, 16.௨௦ நா.மாச.] 
* பொன்‌. கழுமலமுது பதிக்கவுணியன்‌ கட்டுரை (கட்டு- உரை) (தேவா. 1, 127, 12: 1), 


உரோகிதம்‌ பாவாட, 77. “ 7ம்‌. 
உ முத்தாரம்‌. உசோகிதம்‌ ... முத்தாரம்‌ (நாநார்த்த, 757). 


உயலோ9சகம்‌ ப10௦81வம, 7. 
1. * காதணி . உலோசகம்‌ ... காதணி (நாநார்த்த. 851. 
2.* நெற்றிச்சுட்டி. உலோசசகம்‌ ... நுதற்சுடிகை (நாதார்த்த, 851). 


௨ லோகம்‌ ப்ர, ரா. 


* உலோசகம்‌ (மதுரைத்‌, அக). 


உழுழத்து ம1ப110, 7. 
பண்டைக்கால அணி வகை; கர வு௦/ரர்‌ ாரவாார்‌. முத்தின்‌ உழுத்து ஒன்றிற்‌ கட்டின வயிரம்‌ 


மூன்றும்‌ (5.1.1. 11, 430). 


உனை பகர, 77. ௨ உளை 
குதிரையின்‌ தலையாட்டம்‌ என்னும்‌ அணி; வார ற!பாராக ௦௩ ௨ ௦1565 கம்‌: உல. விரி 


உளைப்‌ பொலிந்த வீங்கு செலல்‌ கவிமா (நற்‌, 121:8). 


உறை பரக்‌, 7. 


* பொன்‌. சாம்பூனதம்‌ உறை ... பொன்‌ எனப்படுமே (திவா. 6: 1). 
ஊளை 


ளஊைர்பபிகை பா-டார!6கர. ரா. 
உ மோதிரம்‌ (மதுரைத்‌, அக), 
னளைர்பபிசை பா-மார௦கர்‌, 72. 


ஃ மோதிரம்‌ (பெருஞ்‌. ௮௯), 


ஊை ருதாமம்‌ 28 ஏகவடம்‌ 


ளைருதாடமமனஹ்‌ பாப- (பரவா, 7. 
பல வளைவுகளுடன்‌ இடுப்பிலிருந்து துடைவரை தொங்கும்படி இடையணியில்‌ இணைந்துள்ள 


முத்துச்சரம்‌; 4 ராயரிரர்‌ எார்ரதகம்‌ பவ்ரி ௦ீழகவா125 ௦௦11160160 1௦ 1112 விதம வாம்‌ சக௦1ம்பத மற (106 117175. 


எள 
எட்டுக்கல்‌ பேஸ்திரி 610-1-121-றேய்ம்‌, 7. - எட்டு -. 
உ பேசரி. 


எண்கோவை மே-1008ம, 77. “1ம்‌. *, 


எட்டுக்‌ கோவைகளாலாகிய மகளிர்‌ இடையணி; க்‌ வக்ர நம்‌ சர்ரட 8 ஊர்த. காஞ்சி, 
எண்கோவை ... கோவை என்ப (பிங்‌, 6:90). 


எண்ணாற்காழ்நிரை ஊற8-]180-ஈமகர்‌, ர. 
முப்பத்தாறு கோவை கொண்ட 'விரிசிகை என்னும்‌ மகளிர்‌ இடை அணிகலன்‌; க ஜு 1௮0௧ 


மற ௦136 ஊா்ருஐு5, ஙு 037 1௨01௦5. எண்ணாற்‌ காழ்நிரை கண்ணுமழ்நீ திலங்க டுபருங்‌, 2, 19 : 
145). 


எண்ணெய்மணி ஊரு ராக்‌, 7. - எண்ணெய்‌ -, 


கழுத்தில்‌ அணியும்‌ பூவேலைப்‌ பாடுகளற்ற ஒருவகை மணி; 1/0 ௦ரி ஐ1வீரு ககம ப5௦0 1௬ 
1௦௦௨௦5 (மதுரைத்‌, அகழ்‌. 


எயமிற்றுத்தாலி ஷம்மாம-1- 1211, 7. - எயிறு 4, 


எயினசாதிப்பெண்‌ அணியும்‌ மங்கல நாணாகிய புலிப்பல்‌ தாலி; 7 ஈாடதவிடுக மரி மாள 


91, ௨06 பற 225100. இரும்புலி எயிற்றுத்தாலி இடைஇடை மனவுகோத்த (பெரியபு, 
10,9௦9: 2). 


எருக்கிலைம ணி எபபய181-முவாம்‌, ச. - எருக்கு 4 , 

பரவமகளிர்‌ இடுப்பில்‌ அணியும்‌ கழுத்தணி வகை; 1460141806 நரார ந இவாஸுல ௭௦ (2௪... 
எருக்கிலைபமாலை எப ய1கர-1 81௧, 7. “14. 4, 

௩ எருக்கிலைமணி. 
எலுமிச்சங்காய்‌ ஓலை வ1யரம்௦௦௨-ப்‌-1257-01கர்‌, 77. - எலுமிச்சை 4. 


எலுமிச்சை வடிவில்‌ அமைந்த பொன்குண்டிலான தொங்கட்டான்‌; கா கோம்௦ற 18 176 உரவு ௦ரி 
[2௦1 


எழுகோவை வடகம்‌, 77. - ஏழு 4, 
உ மேகலை. காஞ்சி எண்கோவை எழுகோவை ... கோவை என்ப (மிங்‌, 5: ஓஐ. 
ஏ 
ஏகவட்டம்‌ கி ஙகர் வம, ர. ௭ கத 4, 
* ஏகவடம்‌. இனமணிப்பூணும்‌ ஏகவட்டமும்‌ (பெருங்‌, 2, 5: 139). 
ஏகவடம்‌ பெங்கால்‌. 4. 


* ஏகாவலி. பொங்கில நாகமோரா்‌ ஏகவடத்தோடு (தேவா. 1,447: [இர 


ஏகவல்லி 29 ஏனாதிமோதிரம்‌ 


ஏஏகவல்வி 619-811, 77. - 2க்சா2.. 
உ ஏகாவலி. இடைமுலைக்‌ கிடநீத ஏகவல்வி (பெருங்‌. 1, 46 : 211). 


ஏகவாரம்‌ 618-4காவார, ரர. 5 சகச. 


உ ஏகாவலி. ஏகவாரம்‌ இலங்கு கழுத்தினன்‌ (பெருங்‌, 5, 2 : 26). 


ஏகாவல்வி 618-மவப1ம்‌, சர. - 862-௩27 
உ ஏகாவலி. ஏகாவல்லி ஒன்றிற்கோத்த முத்து வட்டமாய்‌ அணுவட்டமும்‌ (5.1.1. 11, 399. 


ஏகாவலவி 618-விர்‌, 77. “ரம்‌. 
உ முத்து நிரப்பம்‌. இட்டசுரி சங்கெடுத்துக்‌ கோத்து ஏகாவவியும்‌ சாத்த”ரே (சுவிஸ்‌, 514 : 2). 


ஏகாவலி வடம்‌ சக்விய் முக்கா ச. - 10, *. 
உ ஏகாவலி. முத்து நிரப்பம்‌ ... ஏகாவலி வடம்‌ (தக்கயாகப்‌, 340, உரை). 


ஏகாவளி வவர, 7. - 14. 
உ ஏகாவலி (சிற்‌. செந்‌, 94), 


ஏணிப்படுகால்‌ எ-று], 2. - ஏணி 4 படு, 
உ மேகலை. ஏணிப்படுகால்‌ இறுகிறுகத்‌ தாளிட்டு (பரிபா. 10: 11). 

ஏமப்பூண்‌ ோக-ற-றயர, 77. 
பொன்னாலாகிய அணிகலன்‌: 010 எ௱காமார்‌. குழவி ழ்நீத ஏமப்பூண்‌ கொள்ளரிதென்றேக 
(திருவாரூரு. 112). 


ஏமம்‌ ரொ, 72. 
உ பொன்‌. எமம்‌ ஈத்த வியல்பின னாகி ட௫பருங்‌., 4, 1:28. 


ஏலரிகிமணி 61கார்௦1- கார்‌, 7. - ஏலம்‌ 4, 
பரவமகளிர்‌ கழுத்தணிகளுள்‌ ஒன்று; க்‌ 11ம்‌ ௦712017௧௦௨ ௩௦௭ 03 றவாக/க ௬௦௨1 சச. 
ஏழாங்காப்பு 81-கம்‌-%றறம, 72. 5 ஏழ்‌ -, 
பிறந்த ஏழாம்‌ நாளில்‌ குழந்தைக்கு அணிவிக்கும்‌ வெள்ளி முதலியவற்றாலான வளை; [3௧௦௨25 
ஊாஹ112%5 மரக றவாங்மே1கா நகர்சார, ௦ரி௦௦றழன ஷம்‌ 511 ரர நுர்தரகம்‌ 60 ஜயம்‌, நயம்‌ ௦0 ௨ ௦௧0௦3 ௦0 (16 
ஒரி கே கர்சா 0100) கட ஊஊ காருபபஎ்‌ (2௦௦.). 
ஏழாநாட்காப்பு 8/8-141-18றறப, 7. “14. *, 
௩ ஏழாங்காப்பு. 
ஏறுமுகக்‌ கண்டிகை €ட்றமப 0-1 மய்1கர்‌, ரா. ௮ ஏறு 4, 
உ ஏறுமுகவுருத்திராட்சம்‌. 
ஏறுமுகவுருத்திராட்சம்‌ ரேப-ரடப/6க- ந பரபர்மேகம்காற ச. “10. *. 
உருத்திராக்க மணிகளை அவற்றின்‌ முகங்கள்‌ ஏறுவரிசையால்‌ அமையுமாறு கோக்கப்படும்‌ 
மாலை; ளத ௦7 பள்கக்சை 0ககம்5 11) ஈரா 106 நபா ௦1 7௧0௦5 ௦ரி 0௨ 06௯௦5 காக 11 ௨௨௦011 ஐ மாம்ச. 
ஏனாதிமோதிரம்‌ எைக்றமம் வாட ச. “ ஏனாதி 4, 
. _ வணிகரில்‌ சிறந்த ஏனாதிப்பட்டத்தார்க்கு அரசர்‌ வழங்கும்‌ மோதிரம்‌; 131 உத 4௨ 1ரக$ஜார்க 
௦06 1105 2722 ஐ வ1௩1௦ ௦1௧016 ராசா௦்வார6. ஆழி - ஏனாதிமோதிரம்‌ (வக, 2569 : 2, உரை), 


த்க்‌ 30 ஒழுகுசங்கிலி 


ஐ 
ஐந்தாவி ௨1211, 7. - ஜந்து -, 
இடைக்குலத்தில்‌ ஒரு பிரிவினர்‌ அணியும்‌ தாலி; க 1ம்‌ ௦7 7௪77 னாடி நந நுகர்லாக ஈந0படம்‌. 
ஐந்துவிரன்‌ பேமாதிரம்‌ வ்ர்பரார்ர குருவ, 1, “10. -, 
பரவ மகளிர்‌ ஒரு விரலுக்கு நான்கைந்து வீதம்‌ ஐந்து விரல்களிலும்‌ அணியும்‌ பலவகை 
மோதிரம்‌; கரண்டைக்காய்‌ மோதிரம்‌: 146 1445 ௦சி ரி தவர ௦ நு நவூக்க ௭௦௦ 011012 
116 1100 ஜ5 சாமா.) 
ஐம்படை 1-00-றக1கம்‌, 77. 10. எ. 
உ ஐம்படைத்தாலி. சித்துபு சின்னீர்‌ ஐம்படை நனைப்ப (மணி. 3 : 138. 
ஐம்படைத்தாவலி ௧1-ா-றக௪7--127]ம, 7. 2 ஜ.ீபடை 4, 
பிள்ளைகளின்‌ கழுத்தில்‌ அணியப்பெறும்‌ திருமாலின்‌ ஐந்துவகை ஆயுத உருக்கள்‌ அமைந்த 
அணிகலன்‌; & ஐ௦௱வ்கொம்‌ சுரா 0 பெய்‌ மே 10 க ௩௦௦1-1௧௦6 கர்ப த 1 ஈ௦ப்சரி ர்க 1௫ நகட்ளெடி மி ராமு 


8 ஊ வாப1௦்‌. ஐம்படைத்தாலிக்‌ குதலைச்‌ செவ்வாய்க்‌ குறுநடைப்‌ புதல்வர்க்கு (மணி. 7 : 56- 
57), 


ஓ 
ஒக்கட்டு 012100, 7. 
* உக்கட்டு. 


ஒட்டியாணம்‌ ஐ10]ுவவரா, 7. - ப௭ீறீரன்ச. (1. மள்ணெயாம 18. ண்ற்னிாக, 70 ௦ஸ்‌:2.12.] 
இடுப்பைச்‌ சுற்றி ஆடையின்‌ மேல்‌ அணிந்துகொள்ளுமாறு பொன்‌ அல்லது வெள்ளியால்‌ 
செய்யப்படும்‌ அணிகலன்‌: 0018௦7 84160 ஜாப்‌2 ௦ ௫4), ஹ ொலருகுர்‌ வா நு ௭௦00 
உடைதாரமு்‌ இட்டியாணமுமம்‌ மரீணா.்‌. பின்ளைத்‌, அஊசற்‌, 10), 
ஓட்டுக்கடுக்கண்‌ மமக, ர. ௭ ஒட்டு 4. 
காதில்‌ அணியக்கூடிய சிறு கடுக்கன்‌ வகை; 83211 681-ர1ஐ 51101 1%த 01056 (௦ (12 கா (95. 
ஒஇட்பாராணம்‌ நொ கறட 7. 


* ஒட்டியாணம்‌. ஒடுங்கிய போவிடையின்‌ நற்செம்பொன்‌ ஐ.்யாணம்‌ நல்கிய 


(அப்பாண்டை, உலா, 389. 
ஓடுயாணம்‌ நிருகரவாம, 7. 

* ஒட்டியாணம்‌. 
ஒத்து, பப, 7. - ஒத்து. 


ஆடவர்‌ முன்கையில்‌ அணியும்‌ காப்புப்‌ போன்றதும்‌ தங்கம்‌ அல்லது வெள்ளியால்‌ ஆனதுமான 
மெல்லிய வளையும்‌; க பர்ரு 6லாஜ6 எக்க மழ ம்ஜமா்ம்‌ மா கரக்‌ வரல்‌ மாரு நூ ம காட 


ஒழுகுசங்கிலி பெடகெர்‌1ய11, ர. - ஒழுகு-, 


தொடர்சங்கிலி; க 1200௮ ௦112 லவ்வா. தன்னோடொக்க ஒழுகுசங்கினியிலே கட்டுண்டுழலூுகிற 
காலிலே வி ழப்பண்ணியும்‌ ரஹஸ்ய [94). 


ஒற்றைத்தாவி 31 ஓரை 


ஒற்றைத்தாவி ௦க/-1-181ம, 2. - ஒற்றை -, 
பதக்கம்‌ முதலிய தொங்கல்கள்‌ இன்றித்‌ தாவி மாத்திரமே உள்ள சரடு; 1 ஊார்கஜடீ 6௧3௨௨௦, கா்ர4௦யர 


௨3 ௦01427 ௧௦௦௦0 வ0த ]ல15, நளாஸ்வார்க ச7௦. (84/5. 


ஒற்றைத்‌ தாவிமணி 0௦81-1-1811- ரகரம்‌, 77. “14. *, ” 
இறைவித்‌ திருமேனிகளுக்கு அணிவிக்கும்‌ ஒரேயொரு இரத்தினம்‌ மட்டும்‌ அழுத்திய தாலி; 
ர காரகஜட 0க௦த௦ 1ா/வம்‌ சர்சர க 51ர௩த16 றா6௦1௦ப5 510112 ௨௦௦1௱11ஐ 12 421125. தம்பி ராட்டியார்க்கு 


சாத்தி அருள இட்ட ஒற்றைத்தாவிமணி பதின்று ஒருபது (8.1.1. 7 512). 


ஒற்றைப்பட் டுமணி க1/-ற-றக1ுப-ராகார்‌, 72. அ 1ம்‌. -*, 
ஈ. ஒற்றைவடமணி (”74.). 


ஒற்றைப்‌ பரின்னல்‌ அட்டி ரொகம்-ற-ற1றக1-கரரர்‌, 7ர. 
ஒரு சரமாக அமைந்த பதக்கம்‌ இல்லாத அட்டியல்‌; 511216 ஈர ஐம்‌ 01௦56 16௦1 ரகர (5. 2.5. 


ஒற்றைமணி ௦க1-மாகட], 77. - 109. *, 


உ ஒற்றைவடமணி. 


ஒற்றை மூக வங்கி ரொக-ருய]/08-ஙகற்பிர்‌, 77. “ரம்‌. -, 
அழகிய முகப்பு வேலைப்பாடுள்ள வங்கி வகை; & 1௨ ௦17 $வா௩த16 ௭௦ வு பறற ரோ 112 


கஊ௩டாரவுமாக்க! 1ா௦0ர்‌ 01௦௦௦ (ட. 22.3. 


ஒற்றைவட மணி ராக்‌ ௨1௨-10௨, 77. “ரல்‌, எ, 
ஒரேயொரு சரத்தை மட்டும்‌ கொண்டுள்ளதும்‌ கழுத்திலணிதற்குரியதுமான நீண்ட முத்து மாலை; 
& 5111ஐ16 கர்ர்ரத௦0்‌ 1௦ஐ நெகரு ௦ .றகா[5. 


ஒன்னப்பூ ௦0080-றம்‌, 7. ஜவா. கன்னப்பூ, 


பெண்கள்‌ காதணி வகை; கா கர மகர வார்‌ கூர ந ஸுமொம (7875. 


ஓ 


ஓசை செய்தளை 6081-௦ஸு-ர்க]4ம்‌, 2. ௨ ஓசை 4, 
ஒலிக்கும்‌ காற்‌ சிலம்பு வகை: 4 (111/0 ஐ காப்பின்‌. குடசீசூல்‌ ஜஞெ.கிழம்‌ ஓசை செய்தளை (திவா. 
7285). 


ஓடாணி 61ஷரர்‌, 77. - ஓடு- 
அணி முதலியவற்றில்‌ மாட்டும்‌ ஆணி; க 5110412 றர ர க௱௦ரவ! ௦௨5௦, ௧௨1, ௭௦. ஒடாணியும்‌ 


லையாணியும்‌ உளப்ப (கல்‌, சொல்‌, தட, 
யு ( அக) 


ஓடை ரகம, 77. - ஓடு 
1. யானையின்‌ நெற்றியில்‌ அணிவிக்கப்படும்‌ பொன்முகப்படாம்‌; நெற்றிப்பட்டம்‌; 1௦12 1௦ 
௨12211வா15. பானையோடைப்‌ பொன்கொண்கு (புறநா. 126: 1). 


2. * நெற்றிப்பட்டம்‌. பட்டப்‌ ஓடை (யில்‌, 6 : 80. 


ஓரை மகர்‌, 7. 
* அணிகலன்‌. ஒரையென்பது ... கலன்‌ (அக, தி, 773) 


ர்‌ 
ஓலை ப்‌ கசை 


ஓலை 180, 7. - ஓல்‌ -, 
1. காதிலணியும்‌ பனை ஓலைச்சுருள்‌; 15௦1160 றவற; 1287 0556ம்‌ ௨ வா எகா ஊரகம்‌. அழகு பெறுக 
ஓலை மருவும்‌ இருகாதை (திருப்பு, 91: ம, 
2. கற்கள்‌ பதித்துப்‌ பொன்னால்‌ செய்யப்பட்ட காதணித்‌ தொங்கல்‌; ரவர்‌ ௭௦ 11 (6 1௦06 
௦7116 சலா. ௨ ௦ரி ஐ௦1ம்‌ 01161 8௪% ஏர்பிட றா6௦1௦ய5 800. செம்பொன்‌ ஓலை வீழவும்‌ (௪£வக, 1103 


உரு. 


ஓலைசரம்‌ 0181-௦கலாு, 7. - ஒலை -, 


அணிகலன்‌ வகை: க 18ம்‌ யாக்‌ தாசில்தார்‌ நா. ப. 409. 


க 

கங்கணம்‌ 1கரி கரகம்‌, 77. ௮ கதர்க்கோச. 
1. நடைபெறும்‌ மங்கல நிகழ்வு முடியும்வரை அல்லது மேற்கொண்ட உறுதியை நிறைவேற்றும்‌ 
வரை மணிக்கட்டில்‌ கட்டிக்கொள்ளும்‌ மஞ்சள்‌ துண்டு கட்டப்பட்ட கயிறு அல்லது பொன்னணி; 
காப்புநாண்‌; & மோர்‌ ர்ர்கம்‌ சர்ரே கர்கிர்தராுகார ௦ 016௦6 மரி ர்யராருசார் குனா காமெயாம்‌ நிர நரகர்‌ 1111 ௧ 
உகார்ய/கா ௧௭80101005 ௫21 001௩28 10 ஊர ஊம்‌ ௦ 1111 40௨ ௩௦ *வ6௨ 1ப1/111120. சேர்விற்‌ பொவி 
கங்கணம்‌ பரீது திகழ்ந்த முன்கை (பெரியபு. 10, 60 :3. 
2. கைவளையின்‌ ஒரு வகை; $கராத!5; மாக௦௨124; சார்‌. கையினிற்‌ கங்கணம்‌ இட்டு (திவ்‌. 
பெரியாழ்‌, 1,9,2:2,. 

கங்காபட்டாரகி 18ற்68-றவகரவில்‌, ர. - ததம்தசி 


சிவமூர்த்திக்கு அணிவிக்கப்படும்‌ கங்கைவடிவான தலையணி; 116580-0ரரகாளொர்‌ மீமா 106 12௦1 57 
572, 1௦ "60௦581 16 ௨௩௨05 (5.1.1. 1, 1709. 


கச்சி! 42௦௦81, 77. 
* கைவளை. சுனை குடை வரை அர மகளிர்கள்‌ கச்சரி பச்சோலை எறி திரை நிரை தரு 
(குலோத்‌, பிள்ளைத்‌, 35. 

கச்சிக்குமூல்‌ 1:௨௦௦1-14- 120181, 7, : கச்சு -, 
தாலியில்‌ கோப்பதற்கு ஏற்ப உட்துளையுடன்‌ உருண்டு அமைந்த ஒரு வகை அணி உறுப்பு; 
கட றவர்‌ 07 ௩6௦% றவர்‌ (செந்‌. சொத்‌. 

கச்சு 19000, 77, 5 கசத்லுதி . [18. 4௪2௦0.] 


ஒரு வகை இடையணி; அரைப்பட்டிகை; 13வ11; ஜரய்‌16: ஒவர: வபோொராடம்பரம்‌. மன்னார்‌ 


யாத்த 
பூங்கச்சு (சிவக. 16 : 1-2). 


கச்சை 148008, 7. 014. கச2பம்ச, 

1.* அரைக்கச்சு. மாசுணக்கச்சைபாடி (திருவாச, 9, 19: 3. 

2. * கிண்கிணி. காவித்‌ கச்சை கட்டினது போல்‌ மெபெண்மதிமாவை. 11. 
கசை! 1800, 7. 61. கக, 


காதிலிருந்து பின்புறத்‌ தலைமுடியில்‌ மாட்டுவதற்கு ஏற்ப கொக்கியுடன்‌ கூடிய தலையணி 


வகை; மயிர்மாட்டி: 11247 ௦ரயலருாம்‌ 1வக்வ0்‌ இநு க 110௦% மரமா (4௧ 1௦0 ௦06 ககா 1௦ 1176 6201 ௦7115௧ 
பலக. 


கசை” 33 கட்டைக்காப்பு 


ககசை!* 120807, ரர. 


உ கவசம்‌. கவசம்‌ ... கசையே (திவா. 7 : 36. 


கசைவளையல்‌ 1:8௦௧1-52]8ந181, 77. நா௦0. ௧௪௦௪ *. 


பொற்கம்பியினால்‌ உருவாக்கப்பட்ட கைவளை; பொற்கம்பிவளை; 137௨021215 ாகம்‌6 ௦ரி ாகம்60ம்‌ 


௦8 சங்6 (1. 


கட்டிக்காப்பு 1811-12-18, 77. - கட்டி 4, 


உ கட்டைக்காப்பு (செத்‌, சொற்‌.) 


கட்டு உடைக்கலண்‌ 1வர்மமரகர்‌-12 12, ரர. - கட்டு ௪. 


உ கட்டுக்கடுக்கன்‌. கட்டு உடைக்‌ கலனும்‌ கதிர்‌ முத்தாரமும்‌ (பெருங்‌, 1, 37: 155). 


கட்டுக்கடுக்கன்‌ 1811-1110, 7. “14. *, 


மணி பதித்த காதணி வகை; 7வாா!ாஐ 567 சரம தாக (04. 


கட்டுத்தாவி வரப (1811, 77. “10. 
மறவரினத்திலே திருமணம்‌ நிகழ்த்தத்தடை ஏற்படும்போது திருமணவினைகள்‌ பின்னொரு 
தேதிக்குத்‌ (சில நேரங்களில்‌ குழந்தைப்‌ பிறப்புக்குப்‌ பின்னருங்கூடத்‌) தள்ளி வைக்கப்பட்ட 
நிலையில்‌, மணமகளைக்‌ கணவன்‌ வீட்டுக்குக்‌ கொணர்வதற்காக அனுப்பிவைக்கப்படும்‌ 
திருமாங்கலியம்‌; "1116 7௪7/7 வரா௦த 1 வாவ/க சர்ம, ம. 50006 11ர கபர ௦ரர்‌ 815௦5 10 நாகர்‌ 106 
௦௦10. ௦ரி 1௩6 ஈரவார்கத6, 15 ளோம்‌ 4௦ 1௩6 நார்ம்சி, கரசே 816 15 $ர௦மு ஜர்‌ 60 116 10066 ௦7 
[159௨௩௦ (16 ௦௦௩2121101 ௦7 116 ௦ச௦நு 6௨ர்நத 27620 1௦ ௨ 500520ம௦1ர்‌ கேர, 5௦0௨ 117105 ரர 


உசா 01182 11௦ ௦௦ ௦ (ம. 1). 


கட்டுப்பவளம்‌ 1481110-ற-றவக][கற, 7. “14. 
பவளக்‌ கொடியாலான கைவளை; 0௦8! ஸார்‌. கட்டுப்பவள.ம்‌ கைவளை பொற்கடகம்‌ 


(கூளப்ப, 136. 


கட்டுப்பூட்டு 18110-ற-றம்‌([ம, 7. 514. *, 
* அணிகலன்‌ (..). 


கட்டுவடம்‌ 1க1ம-ஙகர்காா, 7, “19, -. 
1. உருண்டையான பொன்மணிகளை உடைய கழுத்தணி வகை; 1120101806 ௦01 ஐ010 02805. 
நூலமணியைத்‌ தோவிலே வைத்துத்‌ தைத்துச்‌ செய்த கட்டுவடமாகிய கழுத்தில்‌ கட்டு 
தலையுடைய வல்விகையிினையும்‌ (கவித, 96 : 10, உரை). 
2. உருண்டையான பொன்மணிகளை கோத்த கழல்‌; &ற குர. கட்டுவடக்‌ கழவினர்‌ (பரிபா, 
12 : 24). 

கட்டுவம்‌ 1க11மஙாகா, 7. றா௦ம்‌. 14. *. 
காலின்‌ நான்காம்‌ விரலில்‌ பெண்கள்‌ அணியும்‌ காலாழி; 15112 90100 00 1௫௪1 நீபா 10௪ மநு 
றொ (0.3. 

கட்டைக்காப்பு 1212ம்‌ 1கிறறய 7. “கட்டை -, 
உள்ளே செப்புக்கட்டையும்‌ மேலே பொன்‌ தகடுமாக அமைந்த காப்பு; ௨121௦5 010000 1௦0 


2௦௨560 11 ஐ௦1ம்‌ (2௦௦.9. 


கட்டைப்பவுன்காயப்பு 24 கடிகையாரம்‌ 

கட்டைப்பவுன்கா௱ப்பு 102710௨1-ற-றகஙாமம- றம, 72. அ 14. 
உ கட்டைக்காபம்பு. 

கட்படாம்‌ 121-றவரவாய, 77. ௨ கண்‌ 4, 
யானையின்‌ முகத்தில்‌ அணியும்‌ அணிகலன்‌: ரோொ௱வஊனார்க!-ரிப1௦7 ௦ ந௦ொரி எ 10 0110ம்‌ 1௦181௩த கு 
26ம்‌. கடாஅ௮க்‌ களிற்றின்‌ மேற்‌ கட்படாம்‌ அற்றே (குறள்‌, 1087). 

கடகத்திரயம்‌ வவட்ம்றுவாட 7. - கடகம்‌ *, 
1. கணுக்கைக்கு மேல்‌ அணியப்படும்‌ கேயூரம்‌ போன்ற அணிவகை; .&11 0 வாமம்‌ 11166 இஷாக்‌. 
2. நடுவில்‌ அகலமாகவும்‌ (மணிகள்‌ பதித்து) இரு பக்கங்களிலும்‌ (பூவேலைப்பாடுகளுடன்‌) 
மெல்லியதாகவும்‌ அமைந்த மூன்று வளையல்கள்‌ ஒன்றாக இணைந்த அணிவகை; & 111726 
ட்வாம்டம்‌ இகர ஜி] சர்ர்ரு கர்ம ர௭௮1120 கரம்‌ சர்ப ரெககரு கர்ம ட்காம்க ௧11 1 ௦0௦. 


கடகம்‌ 1க1க/கொடு, 7. - ௪/௪. 


(பெரும்பாலும்‌) மகர மீன்‌ கவ்விய கொடி வடிவிலான முன்கை அணி; 31௨௦௦1 ர ௦௩11௦ 
வோட மடைசெறி முன்‌ கைக்‌ கடகமோடு (புறநா. 150 : 21. 


கடகவனை 14ம்வ்‌௨- ௨1ம்‌, 7. ௩ கடகம்‌ 4, 


மூன்று யவை கனமுள்ளதும்‌, முழங்கையில்‌ அணியப்படுவதுமான இருபாலார்க்கும்‌ பொதுவான 
கையணி; க்‌ 1ம்‌ ௦3௧௦௨1 (௪ி)ற்‌, செத்‌, 99), 
கடயம்‌ ][கரரநுகபா, 7. ௮ 2/2. 


% கடகம்‌ (யாழ்‌, அக, 
கடலைமணி 16௧க181கம-ற1 வரம்‌, 77. - கடலை -, 


கடலைவித்துப்‌ போன்ற பொன்மணிகளாலான கழுத்தணி வகை; க 1/௦ ௦7௦௦11௨௦௦6 ஏர்ரடு டகல் 
65பமு11த ஜவ] தாலா றய156. 

கடிகக்ளுத்திரம்‌ 18111:5-0-0ய0ம கா, 70. 
உ கடி சூத்திரம்‌ (யாழ்‌, அக), 

கடிகை! கவர, 77. ௭ கசம்‌ பச, 
* கட்டுவடம்‌. நீ வமணிக்கடிகை (வித்‌. 96 : 10). 

கடிகை* ]1ஈ1ப82ர்‌, 77. - 222, 
1. திருமணம்‌ முதலிய சடங்குகளின்‌ போது தீய சக்திகள்‌ தாக்காதிருக்க மணமகனின்‌ வலது 
கரத்திலும்‌ மணமகளின்‌ இடது கரத்திலும்‌ கட்டப்படும்‌ மஞ்சள்‌ கயிறு; காப்புநாண்‌; கு ருவி101 


(11268௦ ௫01 0 106 ரர்த/ுர்‌ லாம்‌ ௦51146 ௦௦ வாம்‌ 11௮ 16ரீர்‌ நகர௦ ௦116 ர்க எ 15௦ ரர மரீ 1112-௨௦ 
85 8௩ வாபி. வலம்புரி வளையொடு கடிகைநூல்‌ யாத்து (நெடுநல்‌. 142. 


2. ஆண்கள்‌ தோளில்‌ அணியும்‌ அணிகலன்‌; தோள்வளை; ,& ௨௦௨1௪4 நுறு ௦ டமா வராடடநு 
டட கடிகை வாளாரம்‌ மின்ன (வக, 2808 : 1). 


3. பவளத்தால்‌ ஆன தலையணி வகை; 4 10/70 ௦7 1௦௧௦ மரருவா௱னம்‌ ௧0௦ ய ௦7 ௦௦]. 


கடிகையாாரம்‌ 1203-9. 4 14. 4, 


நாழிகை காட்டும்‌ கருவிகள்‌ போல்‌ செய்து கோத்த மாலை; கழுத்தணி: 0௦1021 1201:12௦6 லா 
டூ கள ரர 006 ௦ ர௩லா௦ 5ராகஈ௩ம5, ஈ௦௧௦௱௦11௩ஐ உ கம்ர்ட வ்வம்ட. 


கடிசூத்திரம்‌ 35 கடுசூமணி 
கடிளூத்திரம்‌ 1811-0 கறம, ரர. ௨ கடி 
சிங்கத்தலை போன்ற முகப்பினையும்‌ முன்புறம்‌ சிறு சிறு சதங்கைகளையும்‌ கொண்ட, இடுப்பில்‌ 
அணியும்‌ பொன்‌. பட்டிகை; "4/1 எார்ரத. மணிக்கடிசூத்திரம்‌ வீக்கி கும்பரா, 6, 34, 5:4, 


கடிஞாண்‌ கறங்க, ரர. 10. 4, 
* கடிசூத்திரம்‌ (செத்‌. சொற்‌), 


கடிய்பம்‌ 181, 7. றா௦%. கடிப்பு. 
* காதணி. வல்விகை கொட்டை கடிப்பம்‌ காதணி (பிங்‌, 7 : 73. 


கடிய்பிணணை 12எ11்ற ரகம்‌, 71. 1 கழிப்பு - இணை. 
காதின்‌ துளையைப்‌ பெரிதாக்கியபின்‌ அணியும்‌ அணி வகை; க றவ ௦ரி சகா ர்ரத. சந்திர 
பாணி தகைபெபறு கடிப்புனை (சிலப்‌. 6: 104). 


கடிய்பு 16கர்ர்றறம., ரா. - கடி, 
1. கடிப்பிணை. காதிற்‌ கடிப்பு இட்டு (திவ்‌. பெரியதி. 10, 8, 1: 1). 
2. இந்திரநீலத்தையும்‌ இடையிடையே வைர மணிகளையும்‌ அழுத்திச்‌ செய்யப்பட்ட காதணி 
வகை; கடு ௦௨ ரர்றத மர்பிட தகறமக வா்‌ சலாம்‌. வார்‌ கடிப்பு வீக்கி எறிக்கும்‌ குழைக்‌ காதிற்‌ 


ஏற்றும்‌ (விக்கிரம. உலா, 173). 


கடியாரச்சங்கிவி 18ுகாக-௦-௦வப்பய0, 77. - கடியாரம்‌ -, 
1. கைக்கடிகாரத்தில்‌ மாட்டியுள்ள சங்கிலி; "9/81௦11 ரஷ 10 106 ரீமா ௦ரிக ரவா 


2. * கடிகையாரம்‌. 


கடியார கரம்‌ 1202-௦ வலர., 77. “70. -, 


உ கடியாரச்சங்கிவி. 


கடியாரத்தோடு 12க1நவாக- (ர்‌ 77. ௭14. 4, 
கடிகாரத்தைப்‌ போலக்‌ காட்சியளிக்குமாறு வட்டமாகக்‌ கற்கள்‌ பதித்துச்‌ செய்யப்பெற்ற பெரிய 


காதணி; கம்மல்‌ வகை; 1,வாஜ£ ௨௨ ராஐ 1ஈ ஐ௦1[0 5௦ ர்/1172௭௦15 25௦117 க கர்‌. 


கடியாரவட்டிகை 181 ாத-ஙகர்‌11கர்‌, 72. 4 14. - அட்டிகை, 
கழுத்தை ஒட்டியவாறு மகளிர்‌ அணியும்‌ பொன்னாலான அணி வகை; 09/01 ௩௨௦1:120௪ 


1௮06 ௦7 ஐ௦104 சம்6. 


கட௫க்கண்‌ கயி, 7. நா௦ட்‌. கழி. ௦. கடிப்பு, [18. சஸ்வைா.] 
காது மடலின்‌ கீழ்ப்பகுதியில்‌, ஆண்கள்‌ அல்லது சிறுவர்கள்‌ அணியும்‌ கல்‌ வைத்துக்‌ கட்டிய 
காதணி; காரத்‌ ராகா. காதுப்பொ னார்நீத கடுக்கன்‌ (திருமத்‌, 1424 : 13. 
கடுக்கு கர்ப, 7. 
உ கடுக்கன்‌ (92... 
கடுளுூமணி ரயி ராவார்‌, 7, ௮ கடுகு 4, 
கடுகைப்போன்ற சிறிய பொன்‌ மணிகளால்‌ கோக்கப்பட்ட கழுத்தணி வகை; க ௬601:18௦௧ ௪௫ 


5171211 ஐ௦14 62805, 1 196 5௪௦ மரி ருபதர்காம்‌ 82205. 


னக 36 கண்டத்துடர்‌ 


கடை 180௭ம்‌, 7. [1]. 1. சண்‌, 18. 11. 2௪௭2] 
கழுத்தணிகலனில்‌ அமைந்துள்ள பூட்டு; பூண்கடைப்‌ புணர்வு; 0185ற ரீபேரனர்பத ௦71201 வா. 
கடையும்‌ கயிலும்‌ புணர்வே (திவா, 7 : 63. 

கடை ச்சரி 1க1௨4-0-௦வர்‌, 77. “உ கடைஐரர்‌, 
முன்கையில்‌ அணியும்‌ தளர்வான வளை; 116 101654 0ா௧௦6121 01 1116 10௦ கா அவைதாம்‌ 
இடைச்சரி, கடைச்சரி என்பன போல்வ (ஈடு, 2, 5, ஒ. 

கடை செறி 8181-௦0, 78. 510. 4. 
வாளை மீன்‌ தன்னைத்தானே கவ்விக்கொண்டிருப்பது போல்‌ அமைந்ததும்‌ கைவிரலில்‌ 
அணியப்படுவதுமான மோதிர வகை; 11தரர்பத. ஒளியையுடை வயிரஞ்சூழ்நீத மரகதக்‌ 
கடைசெறியும்‌ (சிலப்‌. 6 : 97, அடியார்‌. 

கடைத்தொவஞு்ரில்‌ 1:81401-(-10111, 7. ஈ18. *. 
பதக்கத்தின்‌ உறுப்பு; கூறவா௦ர றன. பதக்க மாலை | னால்‌ நாயககண்டம்‌ 9 அருகுகண்டம்‌ 


6 கடைத்தொமழுில்‌ 2 (6.1.1. 57114, 53). 


கடைப்புணர்வு 168181-ற-றபுவரஙம, 77. “10. *. 


* கடைப்பூண்‌. 

கடைப்பூட்டு 1281க1-ற-றப்‌11ம, சா. “10. எ, 
* கடைப்பூண்‌. 

கடைப்பூண்‌ 18181-ற-றம்ற, 77. - 10, *, 


அட்டிகை முதலிய அணிகலன்களில்‌ அமைந்துள்ள சங்கிலியின்‌ இருபகுதிகளையும்‌ இணைக்கும்‌ 
மூட்டுவாய்‌; 0185 ௦7 ௨106011806. கண்டிகை கங்கணங்‌ கடைப்பூண்‌ நாமதிூப. 437. 
கடைமணி 181௧1-பாக0ர்‌, 77. “14. *, 
1. பரவ மகளிர்‌ கையணி வகை; $ோ௨௦௨161 ௦1 ஐககோக ௫ரொருகர (ஸ்‌. 


2. தாலியுடன்‌ சேர்த்தணியும்‌ மணி; 8828ம்‌ ௧(180120 4௦ 106 18/7 கட்டின தாவிக்குக்‌ கடைமணி 
யில்லாது போய்‌ (பஞ்ச. திருமுக, 1332). 


கடையம்‌ கர்கரநுகரா, 7. 
உ கடகம்‌. 
கண்டசேோடு 1:80-00ம, 77. - கண்‌ -, 


ஈ கண்மலர்‌. பொற்சோரடு 2, நிச்சளன்‌ கண்சோடு 1, பொன்‌ தானிக்காய்‌ ஒன்றுக்கு தூக்கம்‌ 
பத்து (கல்‌, சொல்‌, ௮௧.3. 


கண்டசரம்‌ 1 8ர்க-ொகாா, 77. 


பல வடிவப்‌ பொன்‌ மணிகளைக்‌ கோத்துச்‌ செய்யப்பட்ட கழுத்தணி வகை; & ர601-1806 ரூ.௨0௦ 
பழ ௦8 20188௩ 6௪௧௦5 ௦ரி ஏூலார்‌௦பெ5 51295. முத்தின்‌ சால்வுறு கண்டசரம்‌ (கந்தபு. 3, 12, 34: 3-4. 


கண்டத்துடர்‌ ஷங்கர்‌, ர. ௭ அர்ச்சா. 


* கண்டநாண்‌. விளக்கின்‌ கண்டத்துடர்‌ ஒன்று பொன்‌ அறுபத்து இரு கழஞ்சு (கல்‌, சொல்‌ 
அக. 


கண்டநாண்‌ 37 கண்டை 
கண்டநாண்‌ 1:818-ற83, ரர. “ர்ம்‌. *, 
கழுத்தில்‌ அணியப்பெறும்‌ இரத்தினங்கள்‌ பொருத்தப்பட்ட அல்லது உருத்திராக்கமணி 
கோக்கப்பட்ட அணி வகை; & 10 0716011806 ௦ரீ தடி ௦ா பள்கி ச 0௧௧௦௨ (5.1.1. , 192). 


கண்டப்பலகை %817க-0-02181887, 72. “74. *, 
தாலிச்சரட்டில்‌ கோக்கப்படும்‌ நீண்ட சதுர வடிவமுள்ள தகடு; 001௦12 ற௦8௨(8 07 774772/2 பச. 
தாலி இருபத்தேழும்‌ கண்டப்பலகை இரண்டும்‌ உட்பட (கல்‌, சொல்‌, அக... 


கண்டமாலை 1818-181௧, 77. - 10. *. 
* கண்டசரம்‌. கண்டமாலை தன்னை யெட்டிப்பிடித்தது (திருவிளை. 21, 17 : 1-2. 


கண்டாபரணம்‌ 18ரர்8றகாகர வர, 7, 
கழுத்தையொட்டி அணியும்‌ அணிவகை; க ராக ஊர்‌ ரீ ர்ராரச்‌ ௦௦10, 


கண்டாமணி 1௨18-ரகரம்‌, 7. -* தர்கராச 
* வீரக்கழல்‌. 
கண்டாவளி 18]18-மவிர்‌, 77. - 4அரர்ர்ச- 52/7 


உ கண்டமாலை. கண்டாவளியைக்‌ களி றுண்டது (திருவிளை. 21, 18: 19. 


கண்டி நார, 77. - பராற்பம்‌. 
1.” தோளணி. சண்டி தோளணி பதக்கம்‌ கடிப்பம்‌ ஓர்‌ அளவும்‌ ஆகும்‌ (வேத. சூடா. 142). 
2. பதக்கம்‌. கண்டி தோனளணி) பதக்கம்‌ கடிப்பம்‌ ஓர்‌ அளவும்‌ ஆகும்‌ (வேத, சூடா, 1425. 
3. உருத்திராக்க மாலை. கவர்தலை அரவொடு கண்டியும்‌ பூண்பர்‌ (தேவா. 1, 78, 7: 1). 


4. உ. கண்டசரம்‌. 


கண்டிகை 1௨111௧, 77. எர. 4, 
1. பொன்னாலான அல்லது பொற்‌ கம்பியில்‌ முத்துக்கோத்த கழுத்தணி வகை; 1420112௦0௦. காமர்‌ 
கண்டிகை தன்னொடு பின்னிய (சிலப்‌, 6: 89), 
2. கற்கள்‌ பதிக்கப்பட்ட பொன்னாலான பதக்க அணி வகை; [3285001௧1௨ ௦1' 2014 521 சர 
றா201005 510125. பதக்கம்‌ கண்டிகை ஆரம்‌ (திவா, 7 : 61). 
3.* உருத்திராக்க மாலை. அணிகலச்‌ செப்பும்‌ அக்கமணியும்‌ ... கண்டிகை (பிங்‌. 10 ; 223) 


4. கண்டி,!. கண்டிகை பதக்கம்‌ வாகுவலயமே (சூடா 11 : 83). 


கண்டிகை மாலை 18ற111624-ர121270, 77. - கண்டிகை -, 
* உருத்திராக்க மாலை. திருக்கழுத்து ஆரம்‌ தெய்வக்‌ கண்டிகை மாலை சேர (பெறியபு, 28, 
1214:1). 


கண்டு 18100, ரா. - வரமா. 
விரும்பிய வடிவங்களில்‌ செய்து கழுத்தணியில்‌ கோத்துக்‌ கொள்ளும்‌ ஒரு தொங்கணி; 
ஆபரணவுரு; 13880 0 5011௪10)10த 116 ௨ றக்க 1 ௧0 வாசா! ரீமா ௦௦௦௨ புல்விகைக்‌ கண்ட 
நாண்‌ ஒன்றிற்‌ கட்டின கண்டு ஒன்றும்‌ (5.1.1. 11, 429). 

கண்டை நகர்க்‌, 72. - தச்சுக்‌. 


1. வீரக்கழல்‌. 
2. * கிண்கிணி. கண்டையின்‌ தாரர்‌ (கம்பரா. 6, 18. 132 : 2-3. 


கண்டீவி 38 கப்பணம்‌. 


கண்டூ£வஷி 1ஊட்ற!ர்‌, 7. ௨ கண்‌ 4, 
கால்விரலில்‌ அணியும்‌ அணி; & *0௦ 1 (௫. 22.3. 
கண்மலர்‌ 1காடறாவிகா, 7. “1ம்‌. *. 
இறைவன்‌ திருமேனிகளுக்கு அணிவிக்கப்படும்‌ பொன்‌ அல்லது வெள்ளியாலான கண்‌ உரு; 
நு றாகம்ச ௦7 ஐ௦0108 ௦ 511 நபர்‌ 0 1ம௦15 ௦ரீர்சா௩ற125 (5.1.1. 11, 340). 
கணி 18, 77. “ கணம்‌, 
* அணிகலன்‌. மார்பணிகலன்‌ கணியே வள்ளி! நகை (நாமத”ப, 438). 
கணுநிலை மணிவடம்‌ ஊய-றர1க1-ரா௩க11-ுகந்காாட, 77. 
நடுவில்‌ பெரிய மணி அமைய இருபுறமும்‌ ஒத்த அளவுள்ள இரண்டிரண்டு சிறு மணியும்‌ 


பின்பு பெரியமணியும்‌ வருமாறு கோத்த முத்துமாலை; .& 817ர்ுத ௦ரீ ற2லா15 ௨5 1௦ 01தஐ25* 06 1 
106 ொம்ோ வாம்‌ 006௦14 51025 ப602க51ஐ 10) 5126. 


கணையம்‌ கறக்க, 7. 
* பொன்‌. கணையமென்பது ... பொன்னு மெழுவுங்‌ காவற்காடுமாம்‌ (அக, நி, 941). 
கணையா௱வப்ி ரகக, 77. - கணை -, 
விரலில்‌ அணியும்‌ முத்திரை பதித்த மோதிரம்‌; முத்திரை மோதிரம்‌; 1:11 ரர த; 512௦ ரர்றத. 
கணைய ஈபஸ்தி மோதிரம்‌ ]வரவுவ]1- ரம 01ம்கரு, ர, 4 கணையாழி 
* கணையாழி (1.) 
கத்தணம்‌ கரக வா, 7. [7.. 6௪//ப/வாய,] 
கவசம்‌. கத்தணங்‌ கடிது பூண்டார்‌ (இரகு. பரீட்சிப்‌, 7), 
கத்திரியாவல்‌ காம்ப றகவி, 77. - கத்தரி 4, 
* கத்தரிபாவிலி. கத்திரிபாவல்‌ செவிபுனையா (தனிப்பா. 14, 250, 590). 
கத்திரியாவிவி 18101-றகு1!1, 72. “14. 4, 
மகளிர்‌ காதின்‌ மேற்பகுதியில்‌ துளையிட்டு அணிந்துகொள்ளும்‌ மணிகள்‌ பதித்த பொன்னாலான 
காதணி வகை; &॥ ௦ாஈக௱ளர்‌ ௩௨06 ௦1 ஐ௦10்‌ வாபி தய 700 நூ ஸுவ றக 1105 றெ ரியா. 
கதவிகை %81௧1116௧7, 7. - 22227௪. 
ஒட்டியாணம்‌ முதலிய அணிவகையின்‌ ஓர்‌ உறுப்பு; க டவர்‌ 01 1௦ தாாப்‌16. காம வல்வியுங்‌ 
கதவிகை யணிந்த (பபருங்‌. கடி ௮ உ அர]. 
கந்தம்‌ 1 வர்வாட 77. 01. கந்தளம்‌, 
உ பொன்‌. கநீதமென்பது ... பொன்னுமிந்திரீயமும்‌ ... கருதுமேழ்போர்‌ (அக, நி, 960). 
கந்தளம்‌ கார்ல], 7. [7. 420/2/2170.] ப 
* கவசம்‌. கந்தளம்‌ பாரம்‌ ... கவச௪சப்‌ பெயரே (பிங்‌, 6: 50. 
௯ப்பணம்‌ 1 றகருகாட 7ர. 4 காப்பு . 
1. ஒரு வகைக்‌ கழுத்தணி; பொன்‌ வளையம்‌; க [8ம்‌ 0712011௨௦6, ஐ௦10 ௦௦11௨ (7.9. 


2. சமய இரவலன்‌ கழுத்துப்‌ பட்டியில்‌ அணியும்‌ இரும்பாலான அணி: 1௦ ௦௦118 1௦ 12 ௫௧014 
"0 53 ரவ] த%௦யடி ரர பரவ (34. 


கப்பற்கன்மணி வன்‌ கர்ணபத்திரம்‌ 


3. திருமணம்‌ முதலிய சடங்குகளின்‌ போது தீய சக்திகளிடமிருந்து காப்பதற்காக, மணிக்கட்டில்‌ 
அணிவிக்கப்படும்‌ மஞ்சள்‌ கயிறு; காப்பு நாண்‌; $கரீர்௦ர ௦௦ம்‌ 8௦ம்‌ 11௦ ஈசரர்தர்‌ ௫௦, 85 ௨ 


ஊாம!21 ௦0 85 க றாகி வரு 1௦ 146 நாசமா வ௦௦ ௦ரி சொர்வீரு ௦ ளார்‌. 


கப்பற்கண்மணி %கறறவ-80-ராகமர்‌, 7. ௨ கப்பல்‌ - கல்‌ 4, 
பரவ மகளிர்‌ அணியும்‌ கழுத்தணிவகை; .& 16011806 ௦7௩ நந நவா ௦௭ (2௪௯.5. 


கம்பன்‌ சூச்சு 1 வஊரறகரு-11000௦0, 71. 
ஆண்டாளின்‌ வைரமுடியில்‌ தொங்கவிடப்படும்‌ குஞ்சலம்‌; 1116 125511 ஐரர௧௦1520 4௦ 1112 பர்வம்‌ 


௦ ௦7 கர27/ கர்‌ ரர! ]11றயார்பா. 


கஸல்டரி 1[வரழர்‌, 7. [1]. 78. 1. 11ம. சச்‌] 
கம்பிகளால்‌ பின்னப்பட்ட அமைப்புடைய காதணி வகை; &1/00்‌ ௦ரீகடர்றத. கம்பி இருபதினால்‌ 


பொன்‌ அறுகழஞ்சே குன்றி (6.1.1. 11, 19, 733. 


கம்பரிக்கடுக்கண்‌ ]1வறறம்‌-12-1கர்ப வகர, 7. ௭ கபத்பிி 4. 


கம்பியாற்‌ பின்னப்பட்ட காதணி; கடுக்கன்‌; 1$ஊடா1த நீராரும்‌ ௦17௧ ரர மரி ராவ! 15. 


கம்டிமணி 1:வாறர்‌- ராஐ, 77. 
கம்பியால்‌ பின்னப்பட்ட ஒருவகைக்‌ கழுத்தணி; & பற்‌ மரி சரா 1௦௦11௨௦௨ (179. 


கம்பை வராக], 70. 
காதணி வகை; & 1ம்‌ ௦ரீசகா ரொவராளார்‌. 


கம்மல்‌ ]கரராக], ரர. ௭1, தவோாய7ச. 
"பெண்கள்‌ காதில்‌ துளையிட்டு அணிந்துகொள்ளும்‌ காதணி வகை; க 20 ௦ரீ கொடா 2 ௭௦ ந 


கொன்று நிர2 1006 மீ ர கட 


௯யரில்‌ 18171], ரர, 
* கடைப்புணர்வு. குயிலும்‌ ... பூண்‌ கடைப்‌ புணர்வே (திவா. 7 : 63). 


கபிற்கடை 1ார-1 வர்கா, ரர. ௨ குயில்‌ 


ந கொக்குவாய்‌. கயிற்கடை யொழுகிய காமர்‌ தூமணி) (சிலப்‌, 6 : 1015. 


கிறு 1 கர்ம, 72. [18. கய] 
திருமணத்தின்‌ அடையாளமாக அணிவிக்கப்படும்‌ சரடு; மங்கலநாண்‌; 7222222௪. கயிறுநத்து 
விதவையாய்‌ (உபதேசகா. சிவபுண்‌. 186. 


கர்ணப்பூ %ஊுவ-ற-றம்‌, 77. - தீவாக -. 
காதின்‌ மேல்பகுதியின்‌ விளிம்பில்‌ முருகுவை அடுத்து அணியப்படும்‌ (பெரும்பாலும்‌) 
பொன்னாலான காதணி; 7421 010 812 1௦ கர 1௪ கா ரல்‌ 1௦ 1196 ரச 


கர்ணபத்திரம்‌ 12கக-றகர்‌போவாட, 77, - 10, -, 
1. ஓலையென்னும்‌ பொன்னாலான காதணி; 0௦16 ஊா-ர்௩த ரிஉரப்மொகம்‌ விசா ௨௦11 மர உவிராநாக 12௨ 
"௦11 இந நர வ. 
இ தெய்வத்திருமேனிகளுக்குச்‌ சாத்தும்‌ காது போன்ற பொன்‌ அல்லது வெள்ளியால்‌ ஆன 
அணிகலன்‌; 1கா- 1116 ொவாரோர்‌ ரீ 196 14௦15, ௧௦௨ ௦7 ஐ௦1ம்‌ ர உனா 


கர்ணபத்ரம்‌ 40 கரண்டைக்காய்‌ மோதிரம்‌ 


கர்ணபத்ரம்‌ ]காுஉறக் வா, 7. “19. *, 
காதுத்தோடு; 138 0150. 

கர்ணபூரம்‌ ]1காறக-றமாகாா, 77. “14. எ. 
காதணி வகை; 4& 11ம்‌ ௦7 கோக கார்‌. 

கர்ணஞமுத்ரா கர1-றாம(ா8, 7. - 18. 4, 


காதின்‌ மேல்‌ நுனியில்‌ அணியும்‌ மகளிர்‌ அணிவகை; 4 910 ௫௦11 ௦௦ 1௦ மறற கோ இணி, ஓப்‌, 
ப. 7/0. 


கர்ணவலபம்‌ 18-77. 14. 4, 

மகளிர்‌ காதணிவகை:; க ஏவா ௦ரிகார்ரத (இணி, ஒப்‌, ப, 70). 
கர்ணிகை ]கார]]0வ]1, 77. - யமக. 

தாமரை மொக்குப்‌ போன்ற காதணி வகை; க கோர்றதரர (0௦ ராரா ரி ௨ 1௦105 பாரம்‌. 
கர்ணோத்கீலகம்‌ 18௦. 1ப121வரு, 7. 


காதின்‌ மேல்‌ நுனியில்‌ அணியும்‌ மகளிர்‌ அணிவகை: க மாரகரளோர்‌ கலாட்டா 116 முற்றா கோ 
(அணி. ஒப்‌. ப, 70). 


கர்ப்பூரம்‌ கரறறயாகறு 77. “ நதாற்மாம. 

உ பொன்‌. காஞ்சனம்‌ கற்பூரம்‌ பொன்னே (பிங்‌, 6: 131). 
கர்ஜீரகம்‌ 1௨ப/ரவகரு, 77. 

மகளிர்‌ முன்கரங்களில்‌ அணியும்‌ வளையல்‌ வகை: க்‌ 1/0 ௦10வ1த2185 (அணி. ஒப்‌, ப. 70. 
கரடிகை 1காக(102ர்‌, 77. 

அணிகலனின்‌ ஓர்‌ உறுப்பு; க றலார்‌ ௦17 8 மாவாக (கல்‌, கலை. அக... 


காரடு 1வாவர்ப, 77. [14. 14. ககாச2ப.] 
1. உ பொன்‌, 


2. % ஒருவகை முத்து; க ஏலர்ு ௦ரி றசவா! (5.1... 1ம்‌, 549), 

கரண்டமகுடம்‌ 187௧018-ர விரக, 71. 
அடியினின்று முடிவரை படிப்படியாகச்‌ சுற்றளவு குறைந்து நுனி குவிந்து காணப்படும்‌ பல்வேறு 
மணிகள்‌ பதித்த, பொன்னாலான தலையணி; க௦௦௧௦ ௦1 00௦] 51௨06. 

கரண்டமுகுடம்‌ காகட18- ரய பர்வராட, 7. 
* கரண்டமகுடம்‌. பொற்‌ பண்டாரத்துக்கு முதலாக ஒடுக்கின ரத்நங்கட்டின்‌ கரண்ட முகுடம்‌ 
ஒன்றும்‌ (கல்‌, சொல்‌, அக. 

கரண்டிகை காக!) ச, 4 வொயரய்்ம்‌ 


தலையணியாகிய முடியின்‌ ஓர்‌ உறுப்பு; 


24லாா€ ௦ரிஉறலார்‌ ௦7 111௨ பமக. கரண்டிகையிற்‌ கோத்த 
வடம்‌ (5.1.1.1/, 623. 


கரண்டைக்காயஸ்‌ ஸமோதிரம்‌ 12காக1௧1-1-122ந- ரா 011 வாட, 71. 


அவம்களிர்‌ ஒரு விரலுக்கு நாலைந்துவீதம்‌ ஐந்து விரலிலும்‌ அணியும்‌ மோதிரம்‌: & 1/0 57 
10 ௬௦10 ந ஒவாக்க ல்க ௦0 வி1 நட 1742 ர்‌1ரஜ75, ரீ௦மா ௦ 846 500 ரர 25 6ன்ரத ௫௦௩ 0௩ 0 
10 ஜா ரஸ்‌, 


கரவளை 4] கல்கட்டு மோதிரம்‌ 


கரவளனளை நகாகுக]கர்‌, 77. ௨ குறும்‌ 4, 


* கைவளை. கரவளை மழவு மூலநாள்‌ (வேத. சூடா. 3809. 


காறிணிகம்‌ ]1வார்றர்‌1 கா, 7ர. 
1. காதணி வகை; கா சஊ-ாவானார்‌ (யாழ்‌. அக), 
2. மகளிர்‌ உட்கழுத்தில்‌ அணியும்‌ கறுப்பு மணி வகை; .& 1/0 ௦712011௮௦௪ ௨௦௨ மரி 51௮௦16 02௨05. 


கருசகுமணி 1:காபில-பாவாம்‌, 77. : கருகு- 4, 
பெரும்பாலும்‌ சிறுமிகளும்‌ இளம்‌ பெண்களும்‌ உட்கழுத்தில்‌ அணியக்கூடிய தொங்கலணியுடன்‌ 
சேர்ந்த கறுப்பு மணிவகை; சில இனத்து மங்கல மகளிருக்கு இன்றியமையாத அணி; பரத 
௦75]! 61௧௦1 2௨05 சர்ர்‌ க றசக்கார்‌ 1ஈ 176 ௦௦௪, ௫௦1 21056 11111 திநு காராம்‌ 1142 0601 நந ஐர15 வர்‌ 


நுயத வா தனா க!13. 


கருணதாமம்‌ 1 காபறக-1 வருவா, 77. 
* செவிப்பூ அபிதா. மாலை. 


கருணிகை %8ரயரம்‌]6கர்‌, 77. 4 4. 


உ காதணி. 


கருந்தனம்‌ ]வயடறடர்கருகாம, 77. - கருமை 
* பொன்‌. நிதியே கருந்தனம்‌ ... பொன்‌ எனப்படுமே (திவா. 6: 1). 


கரும்பாகி 1கஊமாா-ற2௦ர, 77. - கரும்‌ 4, 
கறுப்பு மணியாலான இருளர்‌ தாவி; 181801 0௦80 பதம்‌ ௨ ௨ 27737 1பவா ௫௦ ரீ௦11௨ (6. 5.5. 


கருமணி 122ரப-றாகரம்‌, 73. - கருமை -. 
1. கருகுமணி யாழ்‌, அக... 
2. * நீலமணி (மதுரைத்‌. அக. 


கருவளைபயல்‌ காப மக]ஐ7நக]1, 77. - 14. 
குழந்தையின்‌ கையில்‌ அணிவிக்கப்படுவதும்‌ (கன்னிமார்‌) கடவுள்‌ வழிபாட்டில்‌ பயன்படுத்தப்‌ 
படுவதுமான சிறிய கறுப்பு நிறக்‌ கண்ணாடி வளையல்‌; 131801 21855 நவாத125 ௩௦ ட ள்ல 


85 ௨ கா௩ப1எர்‌ வாம்‌ பகம்‌ 11 ரர்(பவ/5 (5. 2.5. 


கருவி %காயுர்‌, 77. றாம்‌. கரு, [8. கவல்‌] 
1. அணிகலன்‌. 
2. * குதிரைக்கலணை. பரம்‌ கருவி! ... கலணைத்‌ தொடர்பே (திவா, 7: 44). 


கருவைக்கால்‌ கொலுசு 1காபு௨1-14-1:81-101மம, 7. ௭ கருவை 4, 
காலில்‌ அணியும்‌ அணிவகை; க 18ம்‌ ௦ரி கார (02//௦4.9. 


ஆல்‌ வ, 7. [7 1. ௪/0 81. ச௪்‌.] 
5 இரத்தினம்‌. பொத்த நூல்‌ கல்லும்‌ நாலடி. 38 : 6. 


கல்கட்டு மோதிரம்‌ 8௨1-1கரரம-ா0011 கட ரர. ௭ கல்‌ -. 


விலை உயர்ந்த கற்கள்‌ பதித்துச்‌ செய்யப்பட்ட மோதிரம்‌; 7₹17ஐ 51ம்‌ ஈுர்11 005113: 510125. 


கல்யாணம்‌ 42 ர 


கல்யாணம்‌ 1விநுவ கடம, 77. - கத்தக்‌, 
உ பொன்‌, கல்யாணம்‌ ஓர்‌ ஐந்துடையாய்‌ (திருநூற்‌. 4), 
கல்லட்டிகை 1௨-1-ஊ10162ம்‌, 77. * 10. *. 
மகளிர்‌ கழுத்தை ஒட்டியிருக்குமாறு அணியக்கூடியதும்‌, இரத்தினம்‌ வைத்து இழைத்ததுமான 
அணிகலன்‌; 11201௨௦௦ 567 தரர3 ஜா201005 510125. 
கலசக்கொப்பு 18/௮௨௦௨-1-100 றம, 77. - 2க/ச௪ 
மகளிர்‌ காதின்‌ மேற்பகுதியில்‌ அணியும்‌ கொப்பு வகை; 138 றவர்‌ ௭௦௩ நூ காம (97). 
கலசப்படை 181௨௦௨-ற0-றகர1கம்‌, 77. “14. *. 
பரவ மகளிர்‌ அணியும்‌ காதணி வகை; கற கோவம்‌ ௫௦ ந றவாகக ௦1 (22ஊஸ.). 
கலம்‌ 1/0, சா. 
உ அணிகலன்‌. நன்கலம்‌ பச்சின்மாக்கட்கு ... நல்கி (புறநா, 6: 159. 
கலம்புரி 1 விகரறபார்‌, 7. - கலம்‌ 4, 
உ மேகலை. கலம்புர்‌! யகலல்குற்‌ றாயர்‌ தவ்வையர்‌ (௪£வக, 184 : 1). 


கலவம்‌ விவா, 71. ₹1 64/20௪. 


பெண்கள்‌ அணியும்‌ கலாபம்‌ என்னும்‌ இடையணி; */௦005 ௧௦11௦4 ஜாம்‌12. ூதீதுகில்‌ கலவங்‌ 
கண்புதையாது (௪£வக. 1982 : 1-2. 


கலண்‌ 18/81, 77. 
* அணிகலன்‌. கலன்‌ நாண்‌ இழை ... ஆபரணம்‌ (திவா. 7: 78. 

கலனர௬ 1 வ/கறவாகம, 77. - கலம்‌ 4, 
திருமணத்தின்‌ அடையாளமாகப்‌ பெண்கள்‌ அணிந்துகொள்ளும்‌ மங்கல அணியான தாலி; 
திருப்பூட்டு; 11136 நகாகா௩௦யா ம்‌ ௦7 வி] மகார, 7977 (௩௨ ரா1கரர்கஐ6 5௨02௦. 


கலாப்ட 16வ18றம, 70. 


பறையர்‌ இனத்தவர்‌ அணிந்துகொள்ளும்‌ காதணி வகை; கர ௦௨ பலரா வலா 3 நவார்க/்க (15, 
7. ர, 9. 


கலாபம்‌ நவ/கறகா, 7. “ 24/2௪. 


1. பதினாறு கோவைகளாலான சங்கிலிகள்‌ தொங்கும்‌ இடையணி; 707008 2006 ௦1 ௪௨6 0 
02115 ௦௦151511தஐ ௦7 16 51கா௩05. கலாபம்‌ வீக்கி (வக, 624 : 1). 
2. உ மேகலை. அழன்‌ மணிக்கலாபமம்‌ அஞ்சி சிலம்பொடு ஆர்ப்ப (வக, 1952 : 4) 

கலாப வட்டம்‌ 15/8றக-ஙக1(வா, 77. “14. *, 


* கலாபம்‌. கோதை மிளிர்‌ மணிக கலாப வட்டம்‌ (சூளா. 6, 107: 


கலாபாரம்‌ விறகாக, ர. 


காஞ்சி முதலிய இடையணி; & ஐா01௦ 1116 428௦4 அருங்‌ கலாபாரமும்‌ மேகலையும்‌ (இராஜராஐ 
உலா, 382. 


கலாடரி 1 விம்‌, 97. - 48/202. 


* உச்சிதிகம்‌ (அணி, ஒப்‌, ப. 71). 


கலாவம்‌ 43 கழங்கு 


கலாவம்‌ ந விகஙகாா, 77, - 14, 
* கலாபம்‌. திலாவிடு பசகங்கதிர்கீ கலாவம்‌ ஏய்ப்ப (பெருங்‌, [, 42 : 1429. 


கலிக்கத்துரா 1%811127:க1- மாக, 72. நாமம்‌. ௪ “107. நாகர 
மூன்‌ நெற்றியில்‌ தொங்கும்படி மகளிர்‌ தலையில்‌ அணிந்துகொள்ளும்‌ உயர்ந்த மணிகள்‌ 
பதித்த பொன்னாலான அணிவகை; நெற்றிச்சுட்டி; கர்தானரரச, கறாஷு ௦ரீ தனரா, சசக௦2ு ௦7 ஐ௦104 ௦ 
௦7 ஐ௦10 561 ர்‌(4) றா2௦4௦ப5 510725, 961 பற 85 ௧௩ வார்‌ ஏுனாரர்சவ1]37 ௦௫ 10௦ 70ரவரககம்‌ உரம்‌ ௭௦ நந 


சுன. 


கவிக்கத்துராய்‌ 1811 /2க1- மாரக, 77. - 10. 4 14. 
தேள்‌ கொடுக்குப்‌ போல்‌ உயர்ந்து தூக்கின நுனியை உடைய மகுடம்‌; கிரீடம்‌: & 1/0 ௦7௦1௦௧. 


கலை 18181, 77. “5 2/2. 
1. மேகலை, காஞ்சியென்னும்‌ இடையணிகள்‌; "94/௦௨ ஐார18௦ ௦௦ரர்5ரரரத ௦7 னா கரகர மரீ 


்ெய15. நலம்‌ சார்‌ பவளக்‌ கலை உடுத்தி சிலப்‌, 7: 37. 


2. உ குதிரைக்கலணை (பு. வெ. 7, 7, உரை. 


கவசம்‌ 18௦, 77. - 8202. 
போரில்‌ வீரர்கள்‌ தற்காப்பிற்காகத்‌ தங்கள்‌ உடம்பில்‌ அணிந்து கொள்ளும்‌ உறை; காமா. 
புவிநிறக்‌ கவசம்‌ பூம்பொறி சிதைய (புறநா. 13 2 2), 


கவசனை 1817௨0௦௨1௨, 7ர, 
ஈ கவசம்‌ (த.மொ., அக), 


கவாண்சதெறி 18௩க-௦மர்‌, ர. 
* குறங்குசெறி. குறங்குசெறியணி - கவான்‌ செறியாபரணம்‌ (சிலப்‌, 6 : 86, அரும்‌... 


கவு௫ு 1கரமர்ம, 72. 
பொற்குவளையில்‌ அமைந்த உருத்திராக்கமணி; 5௨07௦0 615௦வாழமக 6௨௦3 20010520 1 ஐ௦1்‌ கரம்‌ 


௦11 ௱௦யரம்‌ ர 1௨௦% (2௦௦.5. 


கவுத்துவம்‌ 18கரம1பநாகமா, 7. - யபக்2௪. 
திருமால்‌ மார்பில்‌ அணிவதும்‌ பாற்கடலைக்‌ கடைந்து பெறப்பட்டதும்‌ ஆகிய மணி; 7௦76] 
௦742ம்‌ ரய 0யராம்த 1156 5௦௧ ௦மி ரர்‌, கரம்‌ ௫௦ நூ ரம ௦ ர ரர்‌. கடல்‌ சேப்ப வந்த 


கவுத்துவம்‌ ஒன்றும்‌ அடல்‌ சேக்கும்‌ மார்பிற்கு அமைய (குலாத்‌, உலா, 23ஒ. 


கவுரிசங்கம்‌ 8கஙமார்‌-கர்ப வரா, 7. 
* கவுரிசங்கரம்‌. 
கவுரிிசெங்கரம்‌ கரமாக காவா, 7. - இத மாட்டிவம் களா. 
உருத்திராக்க மாலையின்‌ நாயகமாக அமைக்கப்படுவதும்‌, சக்தி சிவனின்‌ இணைந்த வடிவமாகக்‌ 
கருதப்படுவதுமாகிய இரட்டை உருத்திராக்கமணி; க 8௦012 சீய/ப்சி 0௦௨0 0௦11077௨20 1௦ “2ரகளார்‌ 
_மிகாசம் வாம்‌ ர்க (1/5. 
கழங்கு விகற்ப, ச. றனர்‌. கழல்‌, 
கழற்காய்‌ வடிவமாகச்‌ செய்த அணிகலன்‌; கழற்சிக்காய்‌ மாலை: & ௫௦0௦141௨௦௨ ஓரி 2௦௨9 10 11 


ரொ ௦ரீ ௦11௦௦௨ 6௦௧5. 


டுக்‌ 44 களாப்பூ 


கழல்‌ 1821, 7. “ கழல்‌-, 
1. வீரர்‌ காலில்‌ அணியும்‌ அணிகலன்‌; வீரக்கழல்‌; கற1024 ஐர்னு 85 க 1௦%27 ௦ ௦17௦மா 1௦ ௨ 
ஊவா. வில்லோன்‌ காலன கழலே குறுந்‌, 7: 19. 


2.% சிலம்பு. அறைகழல்‌ பெருளொவி (ஞானா. 2, 9. 
3. கால்‌ விரலில்‌ அணியும்‌ மோதிரம்‌; 1௦-1௩. கட்டுவடக்‌ கழவினர்‌ (பரிபா. 12 : 24). 
கழல்தொடி 1:81௨1-1014, 7. - கழல்‌ 4, 
வீரர்கள்‌ தோளில்‌ அணியும்‌ நுண்ணிய வேலைப்பாடுகள்‌ கொண்ட அணிவகை; & 1௦௦5௦ 
௧௦௦164 ஈசுர (100௦ 5௦௦௧71 ௦1 116 மறற வாரு டட ுலாம்0ா5. 
கழ்ல்வளை 18121-/வ]க7, 77. -ர4, *, 
கைகளில்‌ அணிந்துகொள்ளும்‌ வளைவகை; க்‌ ஏுார்ஷ்‌ ௦ரி 1௦086 ௨௩21௦5. என்னுடைய கழல்‌ 
வளையைத்‌ தாமும்‌ கழல்வளையே யாக்கினரே (திவ்‌. நாய்ச்‌, 11, 2 : 3-4), 
கழற்சிக்காய்‌ மாலை 181க701-1- 18௫-187, 77. “ கழற்சி 4, 
உ கழங்கு. கழங்கு - பொன்னாற்‌ செய்த கழற்சிக்காய்‌ மாலை (பெருங்‌, 1, 46: 212, அடிக... 
கழுத்துப்பதக்கம்‌ வியப-ற-றகரக16வர, 77. - கழுத்து 


தொங்குகின்ற பதக்கம்‌ இணைந்த உட்கழுத்து அட்டிகை; & 5௦127௨௦௨ ௦7 ரசா ரக வர்ல 
ம்க்‌. 


கழுத்துபணி 1விபார்ப-ருகரம்‌, 77. “12, 4, 
கழுத்தணி வகை; கம்‌ ௦702௦11206. 
கழுத்துரு விபரர்பாம, 77. “ரம. *, 


திருமாங்கலியத்துடன்‌ கோக்கும்‌ பலவகையான தங்க உருக்கள்‌; 116௦85 ௦ரீ ஐ௦14 சரீ ஏவா ப5 
5885 8ம்‌ 51265 ரீாஈம்ஈத 1௦ 8௦௦௦0றகாம்ற ளர்க மரீ 6 27 


கள்ளரிய்பூ 181]11-ற-றம்‌, 7. -“ கள்ளி 4, 


கள்ளிப்பூ வடிவில்‌ அமைந்த ஒரு வகை நகை உரு; 1கார௦ரீ௨)௯௧/௦1. படுகண்‌ நாலும்‌ கள்ளிப்பூ 
நாலும்‌ கொக்குவாய்‌ ஒன்றும்‌ சவக்கமி!ரண்டும்‌ உட்பட பொன்‌ (5.1.1. 16. 


களதபுதம்‌ 1௨1கர்கறமர்வாம, 77. 
* வெள்ளி. சுல்லுக்‌ களதபுதம்‌ வெள்ளி நோமதூப. 378. 


களதெளதம்‌ 1வ/க(வய1கரட 77. ௭ 2௪/௪ ஸ்சயம, 


* வெள்ளி. தாரம்‌ களதெளதம்‌ வெள்ளி (திவா. 6 : 20). 
களாக்காய்‌ 1818-12-18, 1. ௨ களா 4, 


பொன்‌ அல்லது வெள்ளியில்‌ களாக்காய்‌ உருவாகச்‌ செய்து தாலி அல்லது அட்டிகையோடு 
இணைத்துக்‌ கொள்ளும்‌ ஒருவகை நகைஉரு; & 0௦18 ற1606 ௦ரி.ஐ௦14 ௦ உர்ங்ன 10) 106 518௦ ௦78 
981558 ர்ரபர்‌( கர(க௦1௨0 10 11% ர௨01:1௧௦௪ மா 2/7 (2௦௦... 


கள௱ப்பூ 218-ற-றம்‌, 77. “ர்‌. 4. 


களாப்பூ வடிவிலான மகளிர்‌ காதணி வகை; க 18ம்‌ 6ிலுொானா உ கோ ாவர்‌ (2௦2.3. 


களாவம்‌ 45 கணன்னசரம்‌ 


களாவம்‌ 18]நூகாம, 77. - 22/0௪. 
* கலாவம்‌. களாவம்‌ ஓன்றிற்‌ கோத்த முத்துவட்டமுமம்‌ அனுவட்டமும்‌ (கல்‌, சொல்‌, அக. 


களாவ௰்வடம்‌ 1 வவ மகர்காட ரர. ௭14. 4, 
* கலாபம்‌. இவர்க்குக்‌ குடுத்தன களாவம்‌ வடம்‌ மூன்றிற்க கோத்தமுத்த (கல்‌. சொல்‌. ௮௧, 


களிகை 18]1118கஈ7, 77. - 22/7௪. 
ஒரு வகைக்‌ கழுத்தணி; & 0ம்‌ ௦71௨௦11௨௦௨. நலப்‌ பெருங்‌ களிகையு நன்முத்தாரமூம்‌ (பெருங்‌. 
2, 19: 118). 

கற்கட்டுமோதிரம்‌ 10-61 வரா, 7... “௭ கல்‌ 4, 
ஒன்று அல்லது பல விலையுயர்ந்த மணிகள்‌ பதிக்கப்பட்ட மோதிரம்‌; & 18ல்‌ ௦7 ரர] ஐ 521 ரகர 


6 ராமா றா2010ப5 51௦125. 


கற்கண்டு 1:81 ஊ்ப, 77. “ம்‌. *, 
அணிகலன்‌ வகை; & 12ம்‌ ௦ரயாக௱னார்‌. கற்கண்டு ஒன்றில்‌ தடவிக்கட்டின பளிங்கு இரண்டு 


(கல்‌, சொல்‌, ௮௧.9. 


கற்கரிகை ]%87-1வா1]6கம்‌, 77. 4 தட்தாத்காப்க்‌. 
ஈ சதங்கை யாழ்‌, அக, 


கற்பூ 181-றப்‌, ர. றா௦ம. கல்‌ -, [14. 4௦௦ஐய.] 
பரவ மகளிர்‌ காதின்‌ மேற்பகுதியில்‌ அணியும்‌ அணி வகை: கரு 106 2லா ௦வாராார்‌ ௦ரி றவாகய/க 


௬௦ (22௯... 


கறடிகை 18ரக116க7, 7. ௦1. கறண்டிகை, 
மணிமுடி, காப்பு, சிலம்பு முதலியவற்றில்‌ காணப்படும்‌ ஓர்‌ அணிகல உறுப்பு; றார்‌ ௦7 
8 ஈவார்‌ ௧5 ௦1 ௨௦௦௭0, மாக௦௨12 ௦ காபின்‌. முத்தின்‌ சூடகமொன்றில்‌ ... கறடிகை ஆறும்‌ 


(85.11. 2115. 


கறுடு ]88ரகர்ம, 7. “கரடு. [1]. 4௨௮/0] 
1. * பொன்‌. கறடே பொன்னுவ்‌ கறடுமாகும்‌ (ஆசி. நி. 855). 
2. தாழ்தரமான முத்துவகை; ரோயமீ2 ௦ ரீசர்‌ றககா!. முத்துங்‌ குறுழுத்துவ்‌ ... கறடும்‌ 
நிம்பெனமும்‌ (6.1.1. 1/, 143). 


கறண்டிகை [வகாம்பிகரம்‌, 72. மரி. கறழிகை. 
தலையணியாகிய மகுட ஒஉறுப்புகளுள்‌ ஒன்று; ௦௦ம்‌ றவர்‌ ௦7 க ௦௦௧௩. கறண்டிகையிற்‌ 
கோத்த வடம்‌ (5.1.1, 14, 90). 


கண்று வராம, 7. [8. ம. 4௨௪௦]. 2௨௮20] 
* கைவளை. கன்று அணிகரத்தெம்‌ மன்னை (ச£காளத்‌, பு, கன்னி 1473. 


கணன்ணசரம்‌ 1ஊருக-௦காகார, 7ர. 
இரு காதுகளினின்று நெற்றியின்‌ மையத்தில்‌ தொங்கும்‌ சிறு பதக்கத்துடன்‌ அரைவட்டமாகத்‌ 
தலைமுடியின்‌ மீது அணியும்‌ அணி; க ஐ010 ௦1 ௦௦110201/1ஐ மட ங்கா ர111த5 114௦21 11௦ 
பற்றா கார்‌ ௦ரி 102௧0. 


ம்‌ ம்‌ ம்‌ 46 காசு 
கன்னதுாடஸம்வலட்புன்டம்‌ 


கன்னதாமவலம்பனம்‌ ]8நருகர்கயுக- விவா றகறகாறு, 77. ௩ 10. -*, 
பெரும்பாலும்‌ கொற்றவையின்‌ (மகிசாசுரமர்த்தினியின்‌) காதில்‌ கயிறுபோலத்‌ தொங்கவிடும்‌ 
மாட்டல்‌, சிமிக்கி போன்ற அணிகலன்‌; 4 120 ௦7 கோ றளச்காம்‌ (த.நா.௮. ப, 301). 
கன்னப்பூ 1கர2-ற-றம்‌, 7ர. “14. * றா௦ம. ஐச்ளக. [84. 42 யாசறறப்ராய.] 
உ கர்ணப்பூ. கோதில்‌ கன்னப்பூக்‌ கஞல (கம்பரா. |, 21, 17: 1-2). 
கணன்னபுஷ்பம்‌ ]18108-றபறவா, 7. “ரம்‌. *, 
உ கர்ணப்பூ. கன்ன புஷ்ப 3னால்‌ 8 மாறி பொன்‌ இரு கழஞ்சே கால்‌ (கல்‌. சொல்‌. ௮௧. 
கன்ன பூரம்‌ 1கரஉறம்ாவா, 7. -“ /சொரதறப்க, 
* கர்ணபூரம்‌. கன்னபூரங்‌ கலந்தசெங்‌ கண்ணியே (வில்லி. 1, 1,111:4. 
கணன்னபூஷணம்‌ 1கருடுக-றப்கறவாம, 7. 518. எ, 
காதணி; [லா ாபவாாகயர்‌. 
கன்னாவதுங்கிசம்‌ கறறுுகர்கற்பிப்கொரா, 7. “14. 4, 
காதில்‌ அணியும்‌ அணிவகை; கா - வாம்‌. தென்னர்‌ வலம்புரியும்‌ சேரலார்‌ சாமரையும்‌ 
கன்னாவதங்கிசமாக்‌ கைக்கொண்டு (இராஜராஜ, உலா, 238), 
கணன்னாவதஞுகம்‌ கரறகோகரகட்கோற, 7. “14. *, 


காதின்‌ மேல்‌ பகுதியில்‌ அணியும்‌ செவிமலர்‌ என்னும்‌ அணிவகை: 18 - சொகம்‌, சாவார்‌ 
7௦0106 பறற ௦௨. கன்னாவதஞ்சம்‌ செவி மலர்ப்பூ (திவா. 7 : 86. 


கனகம்‌ வவிகாா, ர. 5 60722. 

5 பொன்‌. மணியார்‌ தருகனகம்‌ அவை வயிரத்திரளோடும்‌ (தேவா. 1,16,4:3). 
கஜ்ஜட்டிகை 1௨781010௧7, 72. ௭ கஜ்ஜை -, 

அட்டிகை வகை; 4 [40 07௩60118௦6 ௦7100 ௩௦௦% (0௦//௦/.3. 
கஜ்ஜை [ஷர்கம்‌, 7. [1”1£. ௪௪/7௧] 

உ சலங்கை. காவில்‌ கஜ்ஜைகட்டி யாடினார்களானால்‌ (பிரதாப, விலா. ப. 52. 
கஜ்ஜைக்கொலுசு %வ)/கம்‌-1-1201 மய, 77. 1 கஜ்ஜை -, 


வெள்ளியாலான கால்‌ கொலுசு வகை; 511427 வப] 501260 தர்ம 11ரில்டத 615 (பிரதாப. விலா. 
ப. [$). 


காசிமணிமா லை 1801-ரகரம்‌-ரபக]கம்‌. 77. 


1. காசிக்கு பயணம்‌ மேற்கொண்டவர்‌ அங்கிருந்து கொண்டுவரும்‌ செம்பு அல்லது கண்ணாடி 


மணியாலான பெண்கள்‌ கழுத்தணி: 9/000275 16011௧௦6 ௦1 018595 ௦ ஐ!855 ௨௨௦5, 1௦ப.ஜுர்‌ மார்தர்ருவ] 13 
டூ 11௨ 11 ஜார்ராடி ரி 2220. 


2. * காசுமணிமாலை (செந்‌. சொற்‌. 
காசு 8௦, 7. றா௦, 82௨ ௦7. 62௦௪. [நா. க்சி]. 
1. அச்சுத்தாலி. காசும்‌ பிறப்புங்‌ கலகலப்ப (திவ்‌. திருப்பா. 7:3), 


-2. மேகலையாகிய ஆபரணம்‌: 017415 பாத அர்ப்‌ ஜாகி. பட்டுடை சூழ்ந்த காசு (சிவக, 468 :2) 


ர்‌ 


காசுமணிமாலை 47 காதோலை 
3. காசுமாலையில்‌ உள்ள நாணய வடிவத்தகடு; க்‌ ஈ௦யாம்‌ ௦௦1௩ 1112௦ ற120௦ ரவம்க ௦ரஐ019௦ 51/27 


சமர 11 ஐ 14௦ ௧ ௩6௦1412௦௨. 
4. மிர. கச்சம்‌] உ மணி. காழ்‌ பெயல்‌ அல்குல்‌ காசு முறை திரியினும்‌ நாண்வழுரிக்‌ 


காசுபோலவும்‌ (இறை. 2, உரை, ப. 29. 
5. [18. ௪2] உ பொன்‌. பொன்‌ பெருங்காசு காணம்‌ ஆமே (ஆசி. நி, 16%. 


காசுமணிமாலை 1800-0011 ரு2]கம்‌, 72. ௭௨ ௧௬ 4, 
காசுகளும்‌ மணிகளும்‌ கோத்த மாலை; 1120118502 82௦01௧1௪0 சர்‌ 72222 & ஐயா (செத்‌. சொற்‌... 


காசுமாலை 190-ரா2]கர்‌, 77. எம்‌. 4, 
பொன்‌ அல்லது வெள்ளியாலான நாணய வடிவ வட்டத்‌ தகடுகளைக்‌ கோத்துச்‌ செய்யப்பட்ட 
பெண்கள்‌ கழுத்தணி; 712௦011௨௦௨ ௦ரீ 2௦14 ௦௦175 ௫௦1 ந ௭௦. 


காஞ்சனம்‌ 1:8௦, 77. - சீதிி2வ72. 
ஈ பொன்‌. காஞ்சனக்‌ கமூகு காய்‌ பொற்‌ கனிக்குலை வாழை சு வக, 1497: 1). 


காணுதி 1:80, 72. - 2௪02. 
ஏழு முத்துவடங்கள்‌ கோத்த மகளிர்‌ இடையணி; %/011வ1075 சகர்த1-ஐரர016 ௦௦15151/0த ௦ரி கரக 
5111125 ௦1 ற௦வ5. மேகலை காஞ்சி வாகுவலயம்‌ (பரிபா. 7: 473. 

காணம்‌ 1 கறுவா, 7, 
1. பொற்காசு; & வா௦ர்சாம்‌ 2014 ௦௦4.ஒன்பதுகாப்‌ பொன்னும்‌ நூறாயிரங்‌ காணமூுங்‌ கொடுத்து 
(பதிற்றுப்‌. 6 பதிகம்‌), 
2. உ பொன்‌. மாடு காணம்‌, கனமே ... பொன்‌ எனப்படுமே (திவா.6: 19. 

காதணி 18ம்‌, 77. காது 4, 
காதில்‌ அணியும்‌ கம்மல்‌, தோடு போன்ற அணிகலன்‌; 18 பாடுவார்‌. குழையே ஸிஞ்சிகை 
காதணி குண்டலம்‌ (திவா. 7 : 70. 

காதுஇழை 180ய-பிகர்‌, 77. “14. *, 
ஈ தொங்கட்டான்‌. 

காதுச்சில்லறை %840-0-0111கரகர்‌, 77. “7ம்‌. -, 
காதணி வகை; 1௨ ப௦ராகாார்‌. 


காதுப்பூ 12கர்ப-ற-றம்‌, 72, “14. *, 
காதில்‌ மகளிர்‌ அணியும்‌ மலர்‌ வடிவிலான அணி வகை; 710142 ௨௦ல்‌ ககா ஊாரஙவாளர்‌ ரி 


ப்ரோ. 


காதுப்பொண்‌ 1210-ற0-றற, 77. “10. 
மூன்று வளையங்கள்‌ கொண்ட காதணி வகை; & 7௨௭௨1 207 கோ ரக்‌ மற ௦ரீ 131௨௦ ரர்௩ஐு (727 22... 


காதோலை 1410181, 7. -14. *, [14. 22/௦௪.] 
1. மகளிர்‌ காதில்‌ அணிந்துகொள்ளும்‌ பனங்குருத்து ஓலையின்‌ சிறு சுருள்‌; ராக] 7௦11 மர 
உவிரராக 1ககர்‌, மரக, 8௧ ௨௩ ௦ஙவாடு ர 1 0டலாம்கம்‌ பாடரிருகி 12106 மி கொ. 
2. பொன்‌, மணி, வைரம்‌ முதலியவற்றால்‌ செய்யப்பட்ட ஓலைச்சுருள்‌ போன்ற மகளிர்‌ காதணி 
வகை; 8 ௦ாரகாயரோர்‌ 1௨06 ௦7 ஐ௦14, தருக பர்வா௦ஈம்‌, 210. நடநத க 0251ம்‌ 8௨ உறவாக [ககர 


௦11௦1௨. 


48 கால்வடம்‌ 
காப்பு 


காஙய்பு 1றறட, 7. -௧௱-, (1, 18 மு க்கத்‌. றற ப..] 
1. காப்பு நாண்‌. பூசுரர்‌ கைக்‌ கன்னித்‌ தளிர்‌ அறுகின்‌ காப்பு அணிந்து (தக்கயாகப்‌, 41), 
2. கையிலும்‌ காலிலும்‌ அணியும்‌ பட்டையான அல்லது மெழுகடைத்த உருண்ட தங்க வளையல்‌; 
ு31௨௦௨1௦1: ௨1:12. மைந்தரும்‌ .... காப்பணியாகச கொள்ளுப்‌ கலைசையே கூலைசைச. 53). 
3. நோய்‌ வராமல்‌ தடுப்பதற்காகக்‌ காலில்‌ அணியும்‌ ஈயம்‌ அல்லது இருப்பாலான வளையம்‌; 
க 12கம்‌ கடர காமர்‌ நாரா ார6010வி இயாற௦505. 
௯௭ப்புநுாரணி மறறம, ர. “காப்பு 4, 
திருமணம்‌ முதலிய சடங்குகளில்‌ தீய சக்திகளிலிருந்து காக்கக்‌ கையில்‌ கட்டும்‌ மஞ்சள்‌ கயிறு; 
ரர 16ம்‌ ஈ௦யர 0 11௩௦ சர்கர்‌ ௦ரி க றசக௦ரட கரசி ராகாம் க 10 ரசுவாம்‌ மம ஊயித, கக கா காருபபிஏர்‌, மரு நிபரா2 ௦ரீ 
ராகார்கஜ6 2௦. காப்புநாண்‌ கட்டக்‌ கனாக்‌ கண்டேன்‌ (திவ்‌. நாய்ச்‌, 6, 4 : 4). 
காய்க்கடுக்கண்‌ ]8ட.1 யில, ர. “காய்‌ 
உருத்திராக்கம்‌ வைத்துக்கட்டிய காதணி வகை: : உருத்திராட்சக்கடுக்கன்‌; &ாு ககா ஐ௦ம்கம்‌ பாவம்‌ 
ம மரீ பள்சிங்கை 0௦௦௧ம்‌ (0.0). ்‌ 
காய்க்காரை 1-1 வரகர்‌, 72. “1ம்‌. 
கழுத்தணி வகை: & 780 ௦ரீ 16௦0161806 (785. 2.5. 
காரணிக்கம்‌ கோவ, 77. நள்‌. கதாதர.062. 
உ செபமாலை (௩. 6... 
காரம்‌ வேக, சா. * கக்க. 
உ பொன்‌. காரம்‌ தொடுக்கம்‌ ,,. பொன்னே (பிங்‌, 6: 1315. 
காரை கர்‌, 77. 
அகலமும்‌ பருமனும்‌ மிகுந்த அட்டியல்‌ வகை; & 00௦௨ம்‌ 1601:18௦6 ௦7 1௬௧ 1௨௦1 (777, 22.9. 
கால்க௱வ்பு %81-1நறம, ர. ஈ கால்‌ 4, 


* காப்பு, 2. 


கால்கெ௱லுகசு கிய, 72. “0ம்‌. 4, 


* கொலுசு. 


கால்டபீணிவட ம்‌ %8/-ருகரும-மகர்கரு, 72. ௭ 1. -, 


* பாதசாலம்‌ கயா, 


கால்மெட்டி 1221-ம்‌ 2. “ர்வ, 


* மெட்டி (செத்‌, சொற்‌. 


கால்மேமோதிரம்‌ %8/1-ரடம்காட 7. எல்‌ 


* கான்மோதிரம்‌,. 
கால்வடம்‌ 121-1௧0. ர. “ரல்‌, 


விக்கும்‌ ்‌ 3 ்‌ ர 
ஒ ஃ்கும்‌ அசங்கக்களை உடைய கால்‌ அணிகலன்‌ வகை; க்‌ 18ம்‌ உஹரிஷ ஒண்ர்‌ 11 பி$ர்நுத ஒல. 
திருக்கால்வட மொன்றிதந்‌ கோத்த 11ம்‌, 397, 20. 


கால்வளை 49 காற்சரி 
கால்வளை 1451-4கரதர்‌, ரர. “12. -, 


உ தண்டை, 1. 


காலணி 18]-கார்‌, 97, - 19, 4, 
(பெரும்பாலும்‌) பெண்கள்‌ காவில்‌ அணியும்‌ சலங்கை மூதலிய அணிகள்‌; க], ௦௨ 10௨ ௦ 
௦6115 ௪1௦. கரநீதியான்‌ கொண்ட காலணி (சிலப்‌, 16: 1227. 


காலா௱ப்ி 818பர்‌, 77. - கால்‌ -- ஆழழ்‌-, 
கால்‌ விரலில்‌ அணிந்துகொள்ளும்‌ மோதிரம்‌; 7௦௦ - ரஜ, கிண்கிணியையும்‌ சிலம்பையும்‌ 
காலாழியுடன்‌ அகற்றிய பின்பு (அவக, 353 ; 2. உரை. 


காவல்‌ 68௭1, 7. ௨ ௧ஈ-, [7 கவர்‌, 16.௩. 2௪7] 


* கவசம்‌. வான்‌ புலங்‌ காவல்‌ கொண்டார்‌ (ச£வக, 793 : 4. 


காவிதி கணை 181ம7ம்‌-1வகர்‌, ரர. - காவிதி 
அரசியல்‌ அதிகாரிகளும்‌ கலை வல்லுநர்களும்‌ காவிதிப்பட்டம்‌ பெறும்‌ போது அளிக்கப்படும்‌ 
மோதிரம்‌; .& சொல்வ! ரர்ரஜ றாகேனொர்டம்‌ கர்ப்டங்ற்க (1112 ௦ சப்ரா பஷ. சுந்தரபாண்டிய 
ஈஸ்வரத்து தேவரடியாள்‌ தேவன்‌ கருதாச்‌ சிலைக்‌ காவிதிமகள்‌ காவிதி கணை பெற்றார்‌ 
(5.][.1. கர 83). 

காவிதிப்பூ 1281711-ற-றம்‌, ச. எ 102, *. 
காவிதியென்னும்‌ பட்டத்துடன்‌ அரசர்‌ அளிக்கும்‌ பொற்பூ; 0௦14 11௦-821, 1172 ட$க0ுிஐ௦ ௦7 1116 (711௦ 
சா எட்டிப்பூ, காவிதிப்பூ, நம்பிப்பேறு என (தொல்‌. எழுத்‌. 154, நச்சர்‌ 5. 

காழ்‌ 1281, 7. றா௦ம. 6௪௪ 
1.% முத்துமாலை. மார்பிற்‌ பூண்ட வயங்கு காழ்‌ ஆரம்‌ (புறநா. 150 : 20). 
2. * மேகலை. கவிங்கமொடு காழ்‌ கலக்கி (பெருங்‌, 1, 37 : 234. 


காழ்நகை 142]-ற௨1கர்‌, 77. - காழ்‌ -, 
உ நகைக்காழ்‌. தாழ்காட்‌ நகையொடு தாமதந்‌ துயல்வரும்‌ (பெருங்‌, 1, 47 : 209). 


காணளிங்கம்‌ 1:8]1/1 வ, 7. 
அணிகலன்‌ வகை; & 18ம்‌ ௦7/௪. தென்ளொனளிய காளிங்கஞ்‌ சோதிகிடப்பத்‌ தொடுத்து 
(ஆதியுலா, 121). 

காற்காய்பு 187-108 றறம, 7. 5௨ கால்‌ - 


காலில்‌ அணியும்‌ அணிகலன்‌; காப்பு; காம்பசர்‌. 


காற்காறை 1%82-16மேகர்‌, 72. ௭124. -, 
தெய்வத்‌ திருமேனிகளின்‌ திருவடிகளில்‌ சாத்தும்‌ காலணிகலன்‌ வகை; 1௦0௦1 71 ஜ5 ரீமா 1106 10௦15. 
திருக்காற்காறை நாற்பொன்‌ ஐங்கழஞ்சு (61.]. 14, 395. 


காற்சரி 12தர-௦வரம்‌, 72. “19. “) 
* பாதசரம்‌. திருக்காற்‌ சரியும்‌ சாத்திய ஒண்சுடர்‌ (டுபறரியபு. 7, 36, 32: 4). 


்‌ 50 கிண்கிணிமாலை 
காற்சவடி 


காற்சவடி ]8-௦கஙவ[1ம, 77. ௭ 1௦. 4, 
பொன்னாலான சிறு வடங்களை முறுக்கி ஒரு புறத்தைக்‌ கால்‌ பெருவிரல்‌ மோதிரத்திலும்‌ 
மற்றொன்றை சிலம்பின்‌ கீழும்‌ அணியும்‌ மகளிர்‌ அணி வகை: & செய்‌ ௦ற்க௦்று த ந0ொர்ருகு வரம்‌ 
1௨ கங்‌. பரியகம்‌ - காற்சவடி (சிலப்‌, 6: 84, அடியார்‌... 


காற்சிலம்பு 147-௦0காறம, 7. 10. *, 
காலில்‌ அணியப்படும்‌ இனிய ஓசை தரும்‌ அணிகலன்‌; சிலம்பு; 11 /மப/11பத வப்பிஎ்‌. 
காற்சுற்று 1287-பெரம, 77. - 12. *, 
மகளிர்‌ தம்‌ கால்விரலில்‌ அணியும்‌ வெள்ளியால்‌ செய்யப்பட்ட மெட்டி: 106 11௩2. 
காற்றண்டை ]ிறகாாகம்‌, ர. “14. - தண்டை, 
காலைப்‌ பிடித்தாற்‌ போன்று அமைக்கப்பெற்ற சிறு காலணி வகை; தண்டை; 111141140௨ ரார்ற1௨எ 
ரா வாம்‌:165. 
காறை ]1அரகர்‌, 7. நாமம்‌. காது. 
முன்புறம்‌ இடையிடையே பூக்கள்‌ போன்ற அணிகளுடன்‌ வட்ட வடிவமாகக்‌ கம்பிபோல்‌ 
செய்யப்பட்டு, பெண்களும்‌ குழந்தைகளும்‌ அணிந்து கொள்ளும்‌ பொன்னாலான கழுத்தணி 
வகை; 0௦/0 ௦51141 11௧, ௩௦௦1012116 ௩௦௦ வாம்‌ ரயி. கழமுத்தினிக காறழையொடும்‌ தன்னில்‌ 
பொவித்த விருடிகேசன்‌ (கிவ்‌. பெரியாழ்‌. 1, 8, 3: 3-4), 
காண்மேோ௭திரம்‌ 18 -ர0(ரவாா, ரர. வ“ கால்‌ 4, 


பெரும்பாலும்‌ கால்‌ கட்டைவிரலுக்கு அடுத்துள்ள விரலில்‌ அணிந்துகொள்ளும்‌ சிறு வளையம்‌; 
[311த பதயவிநு ௫௩ 0116 560000 106. விரலணி - மகரவாய்மோதிரம்‌, ப£வி, கான்மோதிரம்‌ 
மூதவியன (சிலம்‌, 6 : 83, அடியார்‌... 


கி 
கிங்கிணி 12/11, ர. - கர்வம்‌ ரி கிண்கிணி. 


1. தவளையின்‌ வாய்‌ வடிவில்‌ அமைந்து ஒலியெழுப்பும்‌ ஒருவகைக்‌ கால்‌ அணிகலன்‌; பாத 


சதங்கை; 111110 ஐ ௦ஈகரளார்‌ 70 102 காய்ச்‌. கிங்கிணி சேர்ந்த திருத்தடியாள்‌ ஆதியுலா, 89, 

2. இடுப்பில்‌ கட்டும்‌, ஒலியெழுப்பும்‌ சிறு மணிகளை உடைய அணிகலன்‌: அரைச்சதங்கை; 

பொல்‌ ௦ ஊயபி! 6௮15. மாணிக்கக்‌ கிங்கிணி தன்னரை யாட (திவ. பெரியாமழ்‌. 1, 7,2: 1-2. 
கிண்கிணி பிம்‌, 7. - கிண்கிண்‌ 

(.* கிங்கிணி, 1. தவளை வாய்‌ பொலஞ்செய்்‌ கிண்கிணி (குறுத்‌. 148: 1, 

2.* அரைச்சதங்கை. உடன்கூடிக்‌ கிண்கிணி யார வாரிப்ப (இிவ்‌. பெரியாழ்‌. 1,8, 1; 3. 
அண்கிணித்தாமம்‌ வடிய டைவ, ச. “கிண்கிணி 4. 

* கிண்கிணிமாலை, 2. தவளைக்‌ அிண்கிணித்‌ தாமஞ்‌ சேர்த்தியும்‌ (வக, 3126: 1). 
அிண்கிணிமா லை பி ப்ட1- ராவ] 27, 2. 124, 

1. இடுப்பு, கண்டைக்கால்‌ பகுதியில்‌ மகளிர்‌ அணியும்‌ ஒலியெழுப்பும்‌ சதங்கை மாலை: ஒரார்ரஐ * 

௦ ஊ!1 ஸப்த ௫11, ரிடரட்ட குவிவ ௦ வசர ௦1 காகா. 


5. ட்‌ க ட்‌ டக 
குதிரை தவை விலங்குகளின்‌ கழுத்துப்‌ பகுதியில்‌ அணியும்‌ ஒலியெழுப்பும்‌ சதங்கை :: 

மாலை; 5100 ௦8 எவ] மர ர்ஷஜ 5௫115, 808 1௪ ௫௪௦௩ ௦1110056 ௦7 ௦1/7 வாம்ாவ௨. குரலே தார்‌ இவை 

கிண்கிணிமாலை (பிங்‌ 6- 16ஆ) 


॥ 
1 


கிம்பிரிமுகம்‌ 51. கிரீடமகுடம்‌ 


அகிம்டிறிமுகம்‌ ]றர்ர்‌- ரராகவ, ர. ௭ கிஹ்பூறி 
* கிம்புரி முகம்‌. திருப்பட்டிகை ஒன்திற்‌ கிம்பிரிழுகம்‌ ஒன்றும்‌ மட்டப்பூப்‌ பத்தும்‌ (8.1.1. 11, 
46. 


அிம்புரி 1மாழுமார்‌, ச. 5௨ சூள்‌ - பறி, 
1. யானைத்‌ தந்தத்திலிடும்‌ தொப்பி போன்ற பூண்‌; ரொக்க! ௦௦௦ ௦0 கர வர்‌ காரக (861௨. 
க1ம்புரி பகுவாய்க கிளர்‌ முத்து ஒழுக்கத்து (சிலப்‌, 5 : 15309. 
2. ஐந்து வகையான முடியுறுப்புள்‌ ஒன்று; 006 ௦2 1746 நற ௦ம்‌. தூவொளி மணிமுடி 
முகத்த கிம்புரி (சூளா. 10, 79 :3), 
3. மகரவாயென்னும்‌ ஆபரணம்‌; & [ரம்‌ ௦ ஊாவாகார்‌. தொடுத்தலர்‌ மாலை சூட்டிக்‌ கிம்பூரி 
மூத்த மென்றோள்‌ (௪£வக, 2091] : 2), 
4. ஆண்கள்‌ தோளில்‌ அணியும்‌ ஓர்‌ ஆபரணம்‌: தோளணி: 725 றகர்‌ ரா 106 மறறசா வாட, 
உரல்‌ மரி ஜலம்‌ (8/5. 


கில்புரிமுகம்‌ 1 றார்‌ ராறு], 77. - கிம்புறி 4, 
அணிகலன்களில்‌ முூகப்பாகவும்‌, எடுப்பாகவும்‌, தொடக்கமாகவும்‌, பொன்னால்‌ யானைமுகம்‌ 


அமைக்கப்பெற்ற ஓர்‌ உறுப்பு; ரோக௱ார்க! [னா௦, ௨ றகார்‌ ௦ரீகர்ண! (8.1.7. 0, 43. 


கிம்டுரி/வலபம்‌ 1்றபார்‌- அவ ஹாவரா, 77. “10 4, 
மகரமீன்‌ வடிவாகக்‌ செய்யப்பட்ட தோள்வளை: 13௧௦௨1 ௦7 பழன காரி, தோள்‌ தொறுந் 


தொடர்ந்த மகரிகை வயிரக்‌ கிம்புரி வலயமாச்‌ சுடர்கள்‌ கம்பரா. 5, 3, 83: 19, 


கிரப்பாகி 11க-ற-றக௦7, 7. 
இருள இனத்தவரின்‌ தாலி; 119௦ (47/7 ௦7 770/௪ ௦௩௭ 101 (75 ஐ... 


அிராம்புக்‌ சூச்சி 1மாகராறப-12-120007, 72, - அகிறாரய்பு ௮, 
காதின்‌ மேற்பகுதியில்‌ அணியும்‌ கிராம்பின்‌ வடிவமுடைய காதணி வகை: 01055 51180௪ கோ - 
ரஸா (ு.ஐ.. ர 


விராம்புச்‌ செொரை க றம-௦-௦௦7கர்‌, 77. “12, 4, 
௪ கிராம்புக்‌ குச்சி (7: 22.5. 


கிராம்புத்‌ திருகிணி மகதம்‌ ம்பம்‌, 77, “12 4, 
உ கிராம்புக்‌ குச்சி (87, 2. 


கிராம்புப்‌ பூடி 1ொகாரறப-ற-றயார்‌, 77. “10 4, 
உ கிராம்புக்‌ குச்சி. 


கிரீடம்‌ ரிகா, ச. ௭ இர்ரரச, 
அரசன்‌, அரசி போன்றோர்‌ தங்கள்‌ அதிகாரத்தின்‌ சின்னமாகத்‌ தலையில்‌ அணிந்து கொள்ளும்‌ 
தங்கத்தாலான மணிமுடி; ௦; 8/௧. மகுடம்‌ கிரீடம்‌ மணிமுடி என்ப (திவா. 7: 72. 


கிரீடமகுடம்‌ 1401- றவற, 7. 5 கிரீடம்‌ 4, 
தாமரைமலர்‌, குடை, ஆமை போன்ற வடிவங்களில்‌ அமைந்து விலை உயர்ந்த மணிகள்‌ 


பதிக்கப்பட்ட பொன்னாலான தலையணி வகை; க்‌ 120 மர மாட. 


கிருத்மாசியம்‌ 52 ல்‌ 


கிருத்மாகியம்‌ 11மம்‌-ராகர்து வரா, 77. 
தொடையில்‌ முத்துச்‌ சரங்கள்‌ தொங்கவிடுவதற்கு ஏற்றவாறு அமைக்கப்பட்டுள்ள முகம்‌ போன்ற 
பகுதி; 11௨ மா௦ார்‌ றகார்‌ ௦ரீ (0௨ ஜரா016 16. கதர்‌ ௦ம்‌. 

கிரைவேயகாரம்‌ 1க0-நுநேக- வட ர. 
உ கிரைவேயம்‌. 

கிரைவேபம்‌ 11கர்‌- நோவா, 7. 
கழுத்திலிருந்து மார்பு வரை தொங்கும்‌ காசுமாலை, காரை, அட்டிகை போன்ற உள்கழுத்தணிகள்‌; 
&12பா௦1 மரீ ற2௦118௦65 ௦5 11 1௨௦1. 

கிள்ளாட்டிகை 111811116௧. 77. - கிள்ளு - அடட்டிகை, 


நகக்கிள்ளு வடிவமான பொன்னுருக்கள்‌ அமைந்த கழுத்தணி வகை; ரொஷான்‌ 19 106 1௨016 
ாஷம்‌2 ௦11141 ஐ௦1ம்‌ 16065 51 1௦ ஐர்ட்சா. 


கிளிச்கிறை 14/11-௦-01ர௭ம்‌, ர. - கிளி 


நால்வகைப்‌ பொன்னுள்‌ ஒன்றான (கிளிச்சிறகு போன்ற நிறமுள்ள) பொன்வகை; 0௦14 125௦201112 
16 நவா௦ர”5 வு்ரத 11 ௦௦1௦பா, 006 ௦ரீரீ௦பாகக ரிற௦ா. சாதரூபங்‌ கிளிச்சிறை யாடகம்‌ சாம்புநதம்‌ 
(சிலப்‌. 14:2015. 


அிளியட்டிகை 1ப1-3-வய1கர்‌. 77. “10. *, 


பொன்னால்‌ கிளி உருவம்‌ அமையச்‌ செய்த அட்டிகையணி; 1120118406 ௦82௦10 12௨3௧5 மாவா ளர்க 
வர்ர ஐ௦1ல்6ரு நகாா௦16 (222.5. 


கிறி 14, ச. - கிறு, 


!. குழந்தைகளின்‌ முன்கையிலணியும்‌ சிறு பவளவடம்‌; மோவி ஸாரி மா எபி. கிண்கிணி 
கட்டிக்‌ கிறிகட்டி (திவ்‌, பெரியாம்‌., 1,9, 2: 1), 


2. வைணவர்கள்‌ அணியும்‌ கழுத்தணி; ,& 12012௨௦௨ ௭௦1௩ ட £வ்வ்ரலு1105. 


கீ 
கீச்சி 110௦7, 7. “எ கரிச்சி. 
பாசிமணிகளாலான கழுத்தணி; 14௦01180௦6, 6௦07௦3 ரீ $12௦% கொட்ளு சதம்‌ 0. 
க&ீரைம ணி 117௨1-00௨1ம்‌, 77. - கீரை 4, 
பெண்களும்‌ குழந்தைகளும்‌ கழுத்திலணியும்‌ பல வண்ணங்களையுடைய சிறுபாசிமணி; மநு 


1858 66805 ௦ரீ ஏுவார்பெக ௦௦1௦யா5 ௫௦10 ௦0 10௨ 02014 நு ற௦௦ா ௭௦0௭ ௨ம்‌ சயிரொண. அயலார்‌ புன்‌ 


அரைமணி பூண்டாலு மென்கண்‌ பொறுக்காது (அருட்பா, 1, விண்ணப்‌. 35. 
க&ீரைமணியட்டிகை 17 ௨1-டார வம்‌ -க11112கர்‌, 7. ௭10. 4, 


சிறிய பொன்மணிகள்‌ அமைந்ததும்‌ பெண்கள்‌ அணிவதுமான அட்டியல்‌ வகை; ௦0110 21*5 
16011806 07 ம்ரடு ஐ௦14 6௨0, 


கலம்‌ கடட ச. 


ஆண்கள்‌ அணியும்‌ காதணி வகை: 4 10௫3 7 கா கருவா ௬ நாவு (அணி. ஒப்‌. ப, 709. 


கூ 


சூச்சம்‌ 1000, 7. - இர42247௪. 
சடையின்‌ நுனியில்‌ கட்டப்படும்‌ பொன்‌ பூணிலிருந்து தொங்கும்‌ மூன்று பந்துகள்‌ போன்று 
அமைந்த அலங்காரக்‌ குஞ்சம்‌: "185561 ௦4 111580, 51287 ௦ரி றகப்ரே 10 1116 ரீ ௦ரி ௨ 1௧55௨1, பாத ௧௦ 
3௩ ஊாரவராாம்‌ கரா காம்‌ ௦௨ றர்ஜவ்‌! (3. 


குச்சிப்பதக்கம்‌ 1௦௦1-ற-றவவிவாட 77. - குச்சு 4, 
சிறிய காசு வடிவிலானதும்‌ டீக்காப்பதக்கத்திலிருந்து வேறானதுமான பதக்க வகை; 1]! 


ஐளம்வொர்‌ 5614 சர்ம கரா வி1 ரப125, சேர்த்‌. 11%. ர்க்க றற பக்கா, 


சூச்சு 1௦௦௧, 77. - ஐய/மமச்ச. [1 பம) 16. 1. 8 /220.] ்‌ 
1. குஞ்சம்‌. கவரி மேனிலாப்படக்‌ குச்சொடுந்‌ தாக்கினர்‌ (உபதேசகா. சிவபுண்‌. 68. 
2. பெண்கள்‌ காதில்‌ அணியும்‌, மணி வடிவிலான பொன்‌ அணி வகை; 51௮11 0611 கம்‌ ஐ௦14 
மவ்ம்வர்‌ கொ ௦0 6௧5 (7447.). 
3. ஊராளி மகளிர்‌ அணியும்‌ கதிர்‌ வடிவிலான கழுத்தணி வகை; 18ஈ௦11-91180்‌ வானார்‌ 


95091201௦௦ ௩௧௦10) ௪௦௩ ௫6%. 8277 ஙுராகா. 


சூச்சுமணி ]1/௦0வெட்றாகரம்‌, 7. ஜா௦ம. குச்சு -, 
பரவ மகளிர்‌ அணியும்‌ கழுத்தணி வகை; & 12௦%-0குனார்‌ ௦7 கற௦ு சண. 


குஞ்சம்‌ பாமக, 77. 
உ குச்சம்‌ (செழ்‌. சொற்‌. 


சூஞ்சரமூணி 1வற்ககரக-ராகரம்‌, 77. நகா்‌. குஞ்சம்‌ -, 
பரவப்‌ பெண்கள்‌ அணியும்‌ கழுத்தணி வகை; 7120112௨06 ௫௦1 மந நவாகக ௦௩8 (சச... 


சூளஞ்சாம ணி 10௦௧-ம்‌, ச. ௭ குஞ்சு - ஆம்‌ - மணி, 
ஆண்‌ குழந்தைகளின்‌ இடுப்பில்‌ கட்டும்‌ அணிவகை: தம்பித்தோழன்‌; க லர்2॥ ரவா? ௦1 ஈக 
மாம்‌! வாகா. 
சுூளுசிக்கம்பு 1பறி௦1- 1-1, ச. எ குஞ்சி? 4, 
௩ தம்பித்தோழன்‌ (3. 72.). 
சூள்சிமிணி 1101-றகரம்‌, 77. 512. 4. 
உ குஞ்சாமணி. 


கூட்டம்‌ பர்வம்‌, 7. 
ஒரு நகை; கீற ௦ாவாமார்‌. (இரத்தினம்‌ இட்ட குட்டம்‌) சிகரமன மேலுக்கு ரற்றி நமிட்ட 
குட்டம்‌ 1, கருமுத்து 709 (கல்‌, சொல்‌, ௮௧.) 


சூடச்சூல்‌ 120180௦001, 7. 4 குடைச்சூல்‌ . 

உ குடைச்சூல்‌. குடச்சூல்‌ ஞெகிழம்‌ ஓசை செய்தளை (திவா. 7: 859. 
சூடுபமி 1வழ்பாரார்‌, 77. மர்‌. ௪௮24. [4. 2/யா௪.] 

உ கிரீடம்‌. குடுமிகொண்ட மண்ணுமங்கலம்‌ (தொல்‌. 1018 : 109. 


சூடைச்சூல்‌ அ  தல்கபல்‌ 


சூடைச்சூல்‌ 120181-0-0ம1, 77. ௩ குடை -. 
புகலாகச்‌ செய்து உள்ளே பரல்கள்‌ போடப்பட்ட நீள்வட்டமான கால்‌ அணிகலன்‌: சிலம்பு; 
சிரப்‌. அவ்வரிக்‌ குடைச்சூல்‌ (பதிற்றுப்‌, 68 : 18). 

சூண்டலக்கடுக்கன்‌ போக18-1-1கடப்பகற, ச. “க்க 
பெரிய வட்டமான காதணி, கடுக்கன்‌ வகை; க 1காஜ6 கர்ாத. 

சூண்டலம்‌ நப விகா, 77. ௩12. *. 
சிறு குண்டே மணியோ தொங்கும்படி அமைந்த ஆடவர்‌ காதணி; 0௦10 கொடாது ௫௦1௩ 03 
ர. குண்டல மொருபுடை குலாவி வில்விட (௪£வக, 1009 : 1), 

சூண்டுத்தாவி 1000-1111, 77. - குண்டு, 
தாலி வகை; & பரம்‌ ௦ரி 2/7 (0 2.5. 

சூண்டுமாலை ]யாரரப-மாச]கர்‌, 77. 510. -, 
பொன்மணிகளாலமைந்த கழுத்தணி வகை; 71201806 071 ஜ௦1ம 6௨௨௦ (22௦.5. 

சூணுக்கு (வராமப்பய, 7. நாமம்‌. குணுக்கு-, 
1. கடிப்பிணை. கடிப்பிணை குணுக்கு ஆம்‌ (பிங்‌, 6: 74. 
2. காது வடித்தற்காகக்‌ காதின்‌ கீழ்ப்பகுதியில்‌ அணியப்படும்‌ கனமான ஒரு வளையம்‌; 151௩2 ௦7 
16234 ௦ 6௭889 550060 1 406 1௦6 07110௦ கோ 1௦ சாள்ஸ்‌ (சினேந்‌. 109, உரை. 

சூதம்டைட 1௩ றகர்‌. 7. ஒயிட்‌. குத்பு, 
1. காதின்‌ துளையைப்‌ பெரிதாக்குவதற்காக அணியப்படும்‌ ஓலை அல்லது சீலை 
முதவியவற்றாலான சுருள்‌: 15011 ௦17 றவ!ஈராக 16௯65 ௦2 6101௫ ௦7௩ 1௩ 1 ஒது 1௦06 16 ஒுர்ள்னு 44௦ 
உனா. சிலைக்‌ குதம்பை யொருகாது (திவ்‌. பெரியாழ்‌. 3, 3, 1: 1). 
2. விலை உயர்ந்த மணிகள்‌ பதித்த பொன்னாலான காதணி வகை: & 14௩0 மரீ கொரு. குல 
கிரிகள்‌... இருகாதில்‌... குதம்பையும்‌ ஆம்‌ (கலிங்‌, 132 :2, 

சூதிரைக்கலணை மகவும்‌, ர. - குதிரை. 
குதிரை முதுகில்‌ சவாரி செய்வதற்காகவும்‌, அழகுக்காகவும்‌ போடப்படும்‌ சேணம்‌: [டா56 - 
5௭0016. 

சூதும்பை 1:ப1பரு றகர்‌, 77. 


* குதம்பை, 1, 
சூதை ப, ச. 01. 20௮9. [17. பச] 
வளையல்‌ போன்ற அணிகலன்களில்‌ அமைக்கப்பட்டுள்ள கொக்கி அல்லது பூட்டு; 3015; 1௦௦; 
பார்த 80௦1; டபா௦ரு மா ௦1௧5 ௦ரிக டாக௦௮வ12 (165. 
சூதைக்சு &படர்டபய, 7, 4 குல்‌ 4, 
தாலியில்‌ கோக்கப்படும்‌ உருக்கள்‌ வகை; & றப்கா 11 7277, 6106861112 11௨ ரகக 7 (2௦௦43. 
சூந்தனம்‌ போகவா, 2. ௭7. சகி ம 


அணிகலன்களின்‌ இரத்தினம்‌ பதிக்கும்‌ 


இடம்‌; 1ஈ1௨௭50௮06 70 ம ஊர௱ஜ ௦ 56111 1ஐ ஐகார 1௩ ௨ 
1091. குந்தினத்தில்‌ அழுத்தின 


.ரிதிதினங்கள்‌ (திவ்‌. திருநெடுத்‌. 21, வயா, ப. 175. 


சூப்பி அட சகூவளை 


சூப்பி 1லறறர்‌, 72. * சபத. [76. நர. ரம. பற] 
1. சடைக்குச்சு. குருகையூரார்‌ தந்த குப்பியுநீ தொங்கலும்‌ (குற்றா. குற, 124), 
2. உ குப்பிக்கடுக்கன்‌. 
3. மாட்டுக்கொம்பு மற்றும்‌ யானைத்‌ தந்தத்தில்‌ அணியப்படும்‌ பூண்‌; 1ஊாப!6 84112 உரம்‌ ௦78 
50௦0௧0, ௦௩2 1௦௩௦7 வாட, 00 11௨ 11086 ௦78 வஜரகார்‌, ௦௩ 116 ஊம்‌ ௦ரீக றக116, ௦௦௩8 ௦௩ 116 


580௦ப% ௦7௧ 10111௨ (2௦௦.3. 


சூப்டிக்கடுக்கணன்‌ 41-11 உர011கற, ர. - குப்பி! 4, 


ஒருவகைக்‌ கடுக்கன்‌; & 101௦ ௦ கடராத. 


சூரகி போவீர்‌, ரா. 
லம்பாடி இனச்‌ சுமங்கலிப்‌ பெண்டிர்‌ அணியுங்‌ காதணி வகை; 132 ரத ௬ 0 1வாற்கம்‌ர 


மா பே. 


சூரடு ஸாகர, 7. 
* குருடு. 


சூரல்‌ பாக!, 7. 0ரி. 40௭. 
உ கிண்கிணிமாலை, 2.குரலே தார்‌ இவை கிண்கிணி மாலை (பிங்‌. 6: 1649. 


குருகு 1மாயமம, 77. - குரு, 
உ வளையல்‌. கைகுவிப்‌!டித்துக்‌ குருரு அணி செறித்த (கல்லா. 44, 22. 


சூருட்டுப்பாவவி பாப[1ப0-ற-றககார்‌, 77. - குருடு *, 
கன்னத்தை ஒட்டிச்‌ சிறிது நீண்டு இருக்கும்‌ காதின்‌ அடிப்புறச்‌ சதைப்பகுதியில்‌ அணியப்படும்‌ 


ஒருவகைக்‌ காதணி; [கா வானார்‌ ௬௦ 1௩11௦ நாகஜய5, 


சூருடு போபர்ம, 7. 5 குல்‌ -, 
* குருட்டுப்பாவணி. 


குருடுசரி பபப -௦கார்‌, 7. 5 குருடு *, 
சிறு வடங்கள்‌ தொங்கும்படியாகச்‌ செய்து கையில்‌ அணிந்து கொள்ளப்படும்‌ பொன்னாலான 


அணிவகை: (0108 $ிவாத[க5 ஈகா வார ஐ16025. 


சூருவிந்தக்கல்‌ /லாமவுர்பர்க- 11௨1, 77. ௭ கீமாராம்ள . 
உ குருவிந்தம்‌, 1. குருவிந்தக்‌ கற்கள்‌ (கம்பறா, 2, 9, 17: 3-4) 


சூருவிந்தம்‌ வரமாம்பர்கரா்‌, சா. - 10, 
1. தாழ்தரமான மாணிக்க வகை: பீசா 1100 ரம; விநீதம்‌ - குருவிந்தம்‌ (சிலப்‌, 14 : 186. 
அடியார்‌. 
2.  முத்தக்காக (மலை. 


சூவளை கர்கள்‌, 7. ௦0. ௪௦/2. 
1. அணிகளிஞ்‌ மணி பதிக்குங்குழி; 5001021 0 020 701 ௨ ஜனா 11 கர்வ. 


2. * குவளைக்கடுக்கள்‌. 


3. மகளிர்‌ கழுத்தணிக ஓன்‌ ஒன்று; .& 16801 காளர்‌ நர நு நவா. 


கசுூவளைக்கடுக்கன்‌ 56 கெச்சைக்கொலுசு 


சூவளைக்கடுக்கண்‌ ைஙவ]கர்‌-1- கர்ப்பக்‌, மூ. - குவளை -, 
உருத்திராட்சம்‌ அல்லது மணி அழுத்தின குவளைப்பூ வடிவிலான கடுக்கன்‌ வகை; 1?கா-ா1த 


சர்ப க ௦௦௨௦௦ தா ௨௦1856௦010 17. 


சூழல்‌ 1]4], 7. [18. 8/7 11. 20/22] 
மூசாடு இனத்தவர்‌ அணியும்‌ ஒருவகைக்‌ கழுத்தணி; க 18/00 ௦7 2௦% ௦ர௱வாளம்‌ (22௦.9. 


சூழை யர்கர்‌, 7, - குழை. 
காதின்‌ அடிப்புறம்‌ மகளிர்‌ அணியும்‌ ஒருவகைப்‌ பொன்‌அணி; குண்டலம்‌; க்‌ 18௦ ௦1 2௦14 கோ 
பஜ. கயல்‌ஏர்‌ உண்கண்‌ கனங்குழை மகளிர்‌ (குறுந்‌. 398 : 3). 
சூறங்கணி ரவர்‌, 77. - குறங்கு 
* குறங்குசெறி. குறங்கணியும்‌ பட்டிகையும்‌ நூபுரமும்‌ (இராஜராஜ. உலா. 324. 
சூறங்குசெறி (கர்ம -௦னர்‌, 77. ரம்‌. -, 
புடைவையை இறுக்கிப்‌ பிடிக்குமாறு துடையில்‌ மகளிர்‌ அணியும்‌ ஒருவகைப்‌ பொன்‌ அணிகலன்‌; 


0௦4 ஊவா! ரா (19௦ புர்தா நாக பறை 10௨ 58௦6, குறங்கு செறிதிரள்‌ குறங்கினிற்‌ செறித்து 
(சிலப்‌. 6:86. 


கூட 


கூட்டுக்கல்டரி 10ப்புப-1- கருர்‌, 77. ௭ கூட்டு 


காதணி வகை; &௩ ௦௨ வரார்‌. கூட்டுக்கம்பி ஓஒ ஏணை (5.1.1. 11, 25. 


கூழ்‌ ப, 7. -குழை-, ௭ தூம, [1. க 181. 2/1, 212/௪.] 
* பொன்‌. பல்வகை உணவும்‌ பயிரும்‌ பொன்னும்‌ கொள்ப மாதோ கூழ்என்கிளவி (திவா. 


11 :283). 


கூழை யக்‌, 77. ௦ க. 


ர்‌ 
* பொன்‌. கூழை யென்பது ... பொன்னு நடுவூஞ்‌ சேறும்‌ படையறுப்பு மொண்போ (க. நி, 
1188). 


கக 


கெச்சட்டிகை 1௦00810111 2. எர. அவச -, 


கழுத்தணி வகை: 4 [பரம்‌ ௦7 ஊரவன்‌ நு 0௫ 6௨ ௪௦1 (௦//௦1.). 


கெச்சம்‌ 1500. 77, [1. ௩. ௮௭௧ 14. 42௦௦௪.] 
சிறு சதங்கை; 5$ராவ!! ரா21வ! 6611. பெண்களணி மணிக்‌ கெச்சமடா (குற்றா, குற. 123, 12. 


கெச்சை 1600௨0. ரர. 


* கெச்சம்‌. அடியிடத்துச்‌ சமைத்துக்கட்டின... கெச்சையும்‌ (கவித்‌, 96: 10, உறை), 
கெச்சைக்கொலுசகு :௦0081-1-180100ய, 7. - கெச்சை 
ஓலியெழுப்பும்‌ மணிகளை உடைய வெள்ளியாலான 


கால்கொலுசு வகை; கூர! 57 11ப்வீர்றத 
8112 ௫15 (2. 


கெட்டிக்காப்பு 57 கைக்கட்டு 


கெட்டிக்காப்பு 122114-1-1%கறறய, 2. * கெட்டி -, 
கால்‌, கைகளில்‌ அணியப்படும்‌ பொன்‌ அல்லது வெள்ளியாலான (உட்குழல்‌ இல்லாது இறுகிய) 


காப்பு; 378061 ௦ ௨1184 ௦ரீ 50110 ஐ௦14 ௦ 81121 ((௦//௦4.). 


கெட்டிக்கொலுசு 1௦11-11-01, 7. “10. 4. 
காலில்‌ அணியும்‌ பொன்‌ அல்லது வெள்ளியாலான உட்குழலில்லாத இறுகிய கொலுசுவகை; 
காம்ப்ச்‌ ௦750114 ஐ௦14 ௦ 511 (05//௦4.). 


கெண்டைப்பிீவி 1200021-ற-றரிர, 7. - கெண்டை -, 
கெண்டை மீன்‌ வடிவ முகப்புடையதும்‌ மகளிரால்‌ கால்விரலில்‌ அணிந்து கொள்ளப்படுவதுமான 


மோதிரம்‌; 9/௦1015 006 11 வர்ர 7௧௦6 0251தர20 1186 ற (6). 


கெம்பட்டிகை கணக்கர்‌, 7. - கெம்பு - அட்டிகை, 
பதுமராக மணிகள்‌ இழைத்துச்‌ செய்யப்பட்டதும்‌ பதக்கம்‌ வைத்ததுமான உட்கழுத்தணி; 


அட்டியல்வகை; 15 ப$ 1௦௦11௨௦௦ வர்‌ நறகோர்‌ 1ஈ 01௨ மார்மம்‌16. 


கெம்பு 1:யறம, 7. [1'.$. கவர நர்‌. கவாச்ப.] 


- பதுமராகம்‌. 


கெவுடு 1ம்‌, 7. 
பொன்‌ அல்லது வெள்ளிக்‌ குவளைக்குள்‌ வைத்துக்‌ கட்டி, கையில்‌ அல்லது கழுத்தில்‌ அணிந்து 
கொள்ளும்‌ உருத்திராக்கம்‌; /2ப4249௪ (0௦&0 60010560 11 ஐ014 ௦7 511427 ௦856 வாம்‌ (460 ௦௩ 15 வாட 


16010, 85 &உகம்ஐ6, வாரா! ௦ நெலாாு (2௦௦.2. 


கெவுரி சங்கம்‌ 1௦-ஸாம்‌-௦கம்‌12க00, 7. * சம 3சம௪1௭. 


உ கவுரிசங்கரம்‌ (4... 
கே 


கேயூரம்‌ ஜங்க்‌, 72. - சஞ்யச. 
நெளி மோதிரம்‌ போன்று பெரியதாக அமைந்த தோளணி வகை; வங்கி; 3ாக௦212 ௦ ரெ 102 
மறன வாடி க1/7ம்‌ ௦ம்‌. எண்தோட்கும்‌ கேயூரம்‌ பெய்து (ஆதியூலா, 20). 


கேகேவணம்‌ 1%கோகரவா, 7. - கீசம்றசாச. [18. 42/௨7௭.] 
மணி பதிக்கும்‌ குழி; 13604 ௦1 800169 70 1ஈ]1ஷுத ௨ ஐ. மணியொடு வயிரங்‌ கட்டிய பத்திக்‌ 
கேவணப்‌ பசும்பொற்‌ குடைச்சூல்‌ (சிலப்‌, 16: 118). 


க்க 


கைக்கட்டி 1௨1-16-18110, 7. ௨ கை -, 
* கைக்கட்டு (யாழ்‌, அக... 
கைக்கட்டு 12/-12- கய) 7. “18. ர்‌. []8. கவ்2/ம] 


பொன்மணியும்‌ பவளமும்‌. கோத்துக்‌ கட்டிக்கொள்ளும்‌ மகளிர்‌ கையணி வகை; போவார்‌ 10 
ரந சாமா கம்சர்‌ மர உ ஐகார (8). 


கைவர்‌ 
கைக்கட்டுப்பவளம்‌ 58 ன்‌ 


கைக்கட்டுப்பவளம்‌ 1க04க110-ற-றகஙவந்கரட 72. “14. *, 
பரவ மகளிர்‌ அணியும்‌ பவளத்தாலான ஒருவகை வளையல்‌; ௦ஃநீ20212 0 ந மோ 
சேளோரா.). 
கைக்கட கம்‌ நமட்டு வகார, 72. “10, -, 
கையிலணியும்‌ வளை; அத்தகடகம்‌; 137௧௦௨124. வலயம்‌ கைக்கடகம்‌ சுற்று வட்டம்‌ வாருதி 
(வேத. சூடா. 40. 
கைக்காப்பு 0-1 றட, 77. “14. 
கையில்‌ ௮அணியுங்‌ காப்பு; "471512; ௨௦௦16. 
கைக்காறை 121-1:-1மேகர்‌, 72. “10. 
பொன்னாலும்‌ மணியாலும்‌ அழகிய வேலைப்பாடுடையதாகச்‌ செய்யப்பெற்றுக்‌ வீகக்கு ஏற்ப 
அணியப்பெறும்‌ அணிவகை; 131௨௦௦1௦;: வாடாத. திருக்கைக்காறை யொன்று (8.1.1. 11, 144. 
கைச்சங்கிலி 181-0-கெங்பிப1ம்‌. ர. 14. *, 


* கைக்காறை. 
கைச்சரி 1௨4-0-கவா., ர, “19, ட, 
மேலே பருத்தும்‌ கீழே சிறுத்தும்‌ சிறு குழாய்‌ வடிவில்‌ அமைந்ததும்‌, காப்பின்‌ மேற்பகுதியில்‌ 
அணிவதுமான மகளிர்‌ கையணி; 4 [8௫ம்‌ ௦ரீ $ா௧௦௦164 ௦1௩ நூ ௭ 
கைச்சரிகை !281-௦-௦க711கர்‌, 77. அரம்‌. 
* கைச்சரி. பரியகம்‌; கைச்சரியுமாம்‌ (சிலப்‌, 6 : 93, அரும்‌), 
கைத்து மம்ம, 7. “ரம்‌, 
௩ பொன்‌. கனகம்‌ கைத்து ... உடலே பண்டம்‌ (சூடா. 6:2. 
கைதந்நூல்‌ 1₹௧1-0-10], 77. “1ம்‌. “, 


கையிற்கட்டும்‌ காப்புநாண்‌: 021200! ஓம்‌ காட்டா 11% கார்சர்‌. கைநீதரல்‌ யாவாம்‌ 


(குறுந்‌, 
21இ:ஃஇர்‌, 


கைப்பரிடிமோதிரம்‌ 18/-ற-ற1/1-ரும்போவர ரா. “14. 4. 
திருமணத்தில்‌ மாப்பிள்ளைக்குப்‌ பெண்வீட்டார்‌ கொடுக்கும்‌ மோதிரம்‌; 10௦ 972001 0ஐ நாக கரர் க்‌ 
(௦ 116 ஜா௦௦0 ந (06 60425 5106 (மதுரைத்‌. ௮௧ 


கைப்பொட்டு 16/-ஐ-ற௦1்ய, 77. “ர்‌. 4, 


கையில்‌. அணியும்‌ ஓர்‌ அணி: கரு மரகாளார்‌ உய ள்௨ரவாம்‌. திருக்கைப்பொட்டு ஒன்று (5.1.1. 11 
50. 7. 


கைவட்ம்‌ %81-நக0, 9. “14. 4, 
பவளத்தாலான வளையல்‌; [6௨ $கரத!உ ரூகம்6 பற 91 மாவி மதுரைத்‌, அக. 
கைவந்தி க0-ஙகம்‌, ச. “ரல்‌ 4. 


தோளின்‌ கீழாகக்‌ கையில்‌ அணியப்படும்‌ ஓரணி; $ோக௦௨1௨ நாட மய 1196 வா௱டர்பகர்‌ நலல ப 
8௦0102. விளக்கமூற்றிய கைவந்தியினையும்‌ (மதுரைக்‌, 415, உறை) 


கைவளை 59 கொடித்திருப்பாடகம்‌ 


கைவளை ௧1-ம்‌, 77. “12. *, [நர்‌, 42/2/2.] 
* வளையல்‌. கைவளை திருத்துபு கடைக்கண்‌ நோக்கினாள்‌ கும்பரா. 1, 21, 37:4. 


உ தோள்வளை. 


கொ 


கொக்கிப்பூட்டு 1201200-ஐ-றவிர்றம, ச. ௭14. 4, 
அணிகலனின்‌ இருமுனைகளை இணைக்கும்‌ பகுதி; பூட்டு; 1,௦0% ௦7௧ 0852 1௩ க ஊக்க (1/5. 


கொக்கிவாவ்‌ 101 44- ஷு ர. ௭10. 4, 
5 கொக்குவாய்‌. கொக்கிவாய்‌ முத்தாரமாகச்‌ செய்து (சிலப்‌, 6 : 101, அரும்‌... 


கொக்கூவாவ்‌ 1018-0 7. - கொக்கு -. 
அணிகலனில்‌ படுகண்ணியிற்‌ செருகும்‌ பூட்டு; 1௦ 1௦% ௦௧௦ ஷி லு ராவார்‌. கொக்குவாய்ப்‌ 


படுகண்‌ தொடக்கிய பன்பாணிக்கோவையால்‌ கிலப்‌, 6: 10], அடியார்‌... 


கொட்டை 1௦18ம்‌, 7. “ கொள்‌ -, 
1. மகளிர்‌ தலையணி வகை; க்‌ 2௦18 கவர்‌ 7௦ ௩௦7215 வர. 
2. யானையின்‌ அணிவிசேடம்‌: &ா கார்‌ ரீமா விறர்கார்‌. பட்ட மடுத்த கொட்டையொரடு 
(பெரு. 3, 27 : 75), 
3.மகளிர்‌ காதில்‌ அணிந்து கொள்ளும்‌ விதை வடிவிலான அணி வகை; க 120௦ ௦மசகா-மாருகராகாம்‌ 
7௦௦. கொட்டையும்‌ அதனைக்‌ காதணி கூறும்‌ கிளவி (திவா. 7: 72. 


கொட்டைமுத்துத்தாவி 1011-01-12, 77. 
பள்ளர்‌ இனத்தைச்‌ சேர்ந்த மகளிர்‌ அணியும்‌ இருகொம்புகளையுடைய சிறு தாலி; ,& கரா 
60260 277 சார ந ௫௦07௨1 ௦1 றவ]11க ௦8571௦ (175 2.5. 


கொட்டையரைஞாண்‌ %011கம-3- வங்‌, ச. ௭ கொட்டை 4, 
குழந்தைகளின்‌ அரைநாண்‌ வகை; போர்‌ னா5 பாரவாரளேர "கட்டட கவ்‌. கொட்டையரை 
ஜாண்‌ துகன்‌ நக்கி (பபெரியபு, 36, 60: 1). 


கொட்பூ 101-றய்‌, 77. 2 கொள்‌ -, 
மேற்காதில்‌ அணியப்படும்‌ பூ வடிவிலான அணி வகை; க்‌ 11௦௧௮7 வடம்‌ நவ] வக ௦7 ௨ 
பறறசா ௦௨ (செத்‌, சொத்‌... 

கொடி 12௦1, 7. ஈ- கொடு 4, 
1. மகளிர்‌ கழுத்தில்‌ அணியும்‌ பொன்கயிறு அல்லது சங்கிலி; 0௦10 ஊ்ப்புஜ ௦ா ௦1வற 70 ௫௦௩௨ 5 
1௪01. மென்றோட்‌ கொடியென (பெருங்‌. 1, 41: 71. 
2. பொன்‌ இழைகளால்‌ பின்னப்பட்டுச்‌ சிறிய ஆச்சில்‌ நுழைத்து இழுத்துச்‌ செய்யப்பட்ட 
கம்பிவடிவிலான ஓம்‌ இடுப்பணி; அரைஞாண்‌; 0௦10 ௦7 5ரங்னா மாசக்‌ நார மயம்‌ ௨ 8011 5 
கந்தர்‌ (5.1.1, 11, 53. 

கொடித்தாலி 101/-1-1211, 2. - கொழு -, 
% சரட்டுத்தாலி (2௪௪.3. 


கொடித்திருப்பாடகம்‌ 12௦11 ட ய்ப்ற- றக்க, சா. எம்‌. 4, 


மகளிர்‌ காலணிகலன்‌ வகை; & ௫/௦ர8ஈ 75 10௦4 டுவா (94/5. 


ட 


கொடிதூக்கம்‌ 60 கொத்தமல்லி மணி 


கெடிதூக்கம்‌ 1014-10, 7. “14. 4. ல ட 
அணிகலன்‌ வகை: கா பாவம்‌. பொன்னின்‌ கொடிதாக்கத்தில்‌ தலையில்‌ தைசசப்பூப்‌ 


பதினாறு உட்பட (5.[.. 11, 19. 


கொடுக்கி யியல்‌, ர. - கொடுக்கு, 
அணிகலனில்‌ அமைந்துள்ள பூட்டு; 185ற ௦78௩ களாம்‌ ('47.). 
கொடுக்கு 01/2, 7. 
ஆடை முதலியவற்றில்‌ கட்டித்‌ தொங்கவிடும்‌ தொங்கல்‌; பொஷராளர்வி நிவ௩ஜ்ரஜக ௦ கரக ௦1௦10 
1ு ஈகா. கச்சை புனைந்ததிலே விட்டான்‌ பெருங்கொடுக்கு (திருவாலவா. 30, 9: 4). 
கொடைக்கழல்‌ 1018/-1-1வ/வ1, 7. ஈ“ கொடை 4, 
மன்னர்கள்‌ வீரர்களுக்கும்‌, புலவர்களுக்கும்‌ கொடையின்‌ சின்னமாகக்‌ காலில்‌ அணிந்து 
கொள்ளக்‌ கொடுக்கும்‌ அணிவகை; &௱ காி/எர்‌ றாகேளோர்கம்‌ 67 ௨ [11த 10 அுவார்‌05 ௨ம்‌ 50101275, 
கொடை சகிஸ்மிக்கி 1201கம-௦்ராப௨்‌. ர. “ரல்‌ ௮. 
கம்மலுடன்‌ இணைத்துப்‌ போடப்படும்‌ கவிழ்‌ குடைபோலத்‌ தொங்கக்கூடிய காதணி வகை; க 
கே ரொரகாரமார்‌ சர்ப வ றரல்ளோர்வார்‌ 1 டர 6 811௧ மரி கர ரர வர்கம்‌ பாராடாட118 2... 
கொண்டிக்கடுக்கண்‌ 1001-11, 7. “எ கொண்டி 4, 


பரவர்களின்‌ காதணி வகை; 4 1:10 ஐரீ கேடர்ரத ௭௦௭௩ 0 மலாலா சஸ்‌. 


கொண்டை. 100181 7. [77 ௦௭௭௨ 8. ரம. 2078, 14. 6௦77/௪.] 


குழந்தைகளுக்கு உச்சிக்கொண்டை கட்ட உதவும்‌ நார்வளையம்‌; 1*1016-110ஐ ப56ம்‌ 1ர பச551 12 
(12 க்‌ ௦7 க௦1/14 (2௪௦.3. 


கொண்டைக்‌ குச்சு 1௦1124. வ௦ல. ரூ. ௭ கொண்டை ட. 


1. குழந்தைகளின்‌ உச்சிக்‌ கொண்டையில்‌ கட்டும்‌ குச்சு; 185561 (120 ௦7 1176 ரப5* ஒ$ ர்ப€ 21541 மக. 
2.௫ கொண்டையூசி. 


கொண்டைத்திருகு 1௦0வ1-டப்ஙல்‌, உ எட 
மகளிர்‌ சடையிலணியும்‌, செவ்வந்திப்பூ வடிவிலானதும்‌ பொன்தகட்டின்‌ அடியில்‌ மெழுகடைத்த 
வெள்ளித்தகடு பொருத்தப்பட்டதுமான திருகணி வகை: சடைவில்லை; கருர்‌ ரி 10௨ டுவா 


[எ 1௬6 உதற 07௧ ௦ர்ருககாரிர்கருபரட ரில்‌ எர்ட் க 5மராக! ர்‌ பருபீரகவ, நரா 6 


3 ௦ ராரா ர்‌ 
ரதா. 


கொண்டைப்பூ 120111க1-ற-றப்‌, 77. “10. 4, 


* கொண்டைத்திருகு. 


கொண்டையூசி (:0101௭1-3-பி௦1. 7. ௭10. ௪, 


பெண்களின்‌ கொண்டை அல்லது பின்னல்‌ அவிழாதபடி செ 


ருகும்‌ இருபகுதியாக 
வளைக்கப்பட்ட மெல்லிய கம்பி: டுபா்வாவரவி 2101௩ (95. 


கொத்தமல்லி பணி 01-0௨ ।11- ரும்‌, ச. - கொத்துமல்லி 
பரவ மகளிரால்‌ அணியப்படுவதும்‌ கொத்தமல்லி விை 


த வடிவிலான மணிகளாலானதுமாகிய 
கழுத்தணி; &, ௩௨௦16180௦6 0 0 நவா உ ூொஙரெடருகம் மழ 


க! 66௧05 சேஸ... 


கொத்தமல்லி மாலை 61 கொப்பு 


கொத்தமல்லி மாலை 1௦ வராக111- 02], 77. ௭12. -, 
உ கொத்தமல்லி மணி. 


கொத்து 1௦110, 7. 
பல வடங்களை உடைய கழுத்தணி; கொத்துச்சங்கிலி; 11ப141517172௦0 1201:12௦௨. 


கொத்துச்சரப்பணி 10170-௦-கோகறறவம்‌, ச. - கொத்து 4. 
மகளிர்‌ கழுத்தில்‌ அணியும்‌ பொற்சங்கிலி வகை; & 1800 ௦71 ஐ௦104 ்கர்ர ரீமா 10௨ 2௦௨, ௭௦0 ந 
ரொ. 


கொத்துச்சரப்பளரி %௦0-௦-௦கஊகறகர[ம்‌, 72. “14. 4, 
உ கொத்துச்சரப்பணி. 


கொத்துச்சரம்‌ 10110-0-வவரு, 7. “1ம்‌. 4, 
உ கொத்துச்சரப்பணி. மூருகு பளபளனென்ன கொத்துச்‌ சரங்கள்‌ (முத்தை, குறவ. 30). 


கொத்துச்சவடி 10100-0-0வகாம்‌, 72. - 10. 4, 
மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொற்சரடுகளின்‌ கொத்தாக அமைந்த கழுத்தணி; க 


1120181806 ௦713 ஊாராா6 ௪௦10 ௦௦105. 


கெொத்துத்தாற்வடம்‌ 10110-0-1ிஙகர்காு, 77. -10, -, 
இடையிடையே பவளங்கள்‌ கோக்கப்பெற்று, முகப்பில்‌ தங்கக்‌ கட்டமைத்த உருத்திராக்கமாலை: 


ஒர ஜ ௦ர்‌ சபன்க்க்க 0௦205 112150219௨ ௭11) ௦௦7௧1 (22௨.9. 


கொத்துமல்லவிச்‌ சரம்‌ 12௦010பரக111-௦-௦காவா, 7. - கொத்துமல்வி 
௩ கொத்துமல்லிமணி (8: 22.). 


கொத்துமல்லித்‌ தோடு 10(0பற9111-1-061ம, 77. “18. *. 
கொத்துமல்விவிதையைப்‌ போன்ற சிறிய குமிழாகிய காதணி வகை: க கோர்றுத 1 1716 வரவக ௦ரீ 
மொர்வாம்கா 5620 (78. 42.) 


கொந்தூமணி 104க-றாகரம்‌, 7. - கொந்து- -*, 
மகளிர்‌ கழுத்தணி வகை; & 1ம்‌ ௦0201180௦6 0௩ இந நார (722.3. 


கெ௱ந்தனம்‌ 1001] வாம, 77. ரே. 67/22. 
காதணி வகை; & 10/00 ௦7 கா ௦வாமார்‌. காதுக்குக்‌ கொந்தளம்‌ அணித்து (தமிழறி, 64, 


கொத்திக்க௱ய்‌ 120ற41-19-108ட 7. 
மகளிர்‌ கைமூட்டுக்கு மேல்‌ அணியும்‌ பொன்‌ அல்லது பவள மணிகள்‌ கோத்த ஆபரண 
வகை; & ராஐ ௦ர.ஐ010 ௦1௦௦௧] 02805 ௬௦௩ 03 ௩௦020 ௧௦௦௩௦ 116 டிரா (4. 2... 


கொப்பி 10, 7. 
மாட்டின்‌ கொம்பில்‌ அணிவிக்கும்‌ பூண்‌; & ௦௦ம்௦வி 81௨6ம்‌ ௦௦௩௪ ]ருகசார்மம்‌ 10 102 ௩௦1 மர ௦௦ 


சற... 


கொப்டு 12௦0, 77. [6. ந்‌. 1*ம. .6௦220.] 
காதின்‌ மேற்பகுதியில்‌ துளையிட்டு அணியும்‌ சிறுகாம்புடன்‌ மணிகள்‌ பதிக்கப்பட்ட மலர்‌ 
வடிவிலான அணிவகை; 11௦௯8 5/806ம்‌ ரெொறவாகாம்‌ ௭௦௫ கர்‌ 06 (00 ஒரி 10௨ நனி 9 ரகா. 


கொப்பு இட்ட வுமையாகர்‌ தண்டலை, சத. 12), 


கொப்யுக்காது 62 கடட 


கொப்புக்காது 180றறப-12-1887ம, 7. - கொப்பு *, 
உ. கிராம்புக்குச்சி (14: 2... 
கொப்புக்குடை 120றறம-1லரகர்‌, 7. 10. *. 
கொப்பணியிலிருந்து தொங்கும்‌ கவிழ்‌ குடை வடிவிலான உறுப்பு; சிமிக்கி; [ங்கம்‌ பாறா0ா2!1௨ 
912060 நரோொர்க ரகாஜ்ரத ராமா கா ரர த5 (2௦2.3. 
கெ௱ப்புமயிர்மாட்டி 12000? ரகர, ர. “12. *, 
மகளிர்‌ கொப்புவிலிருந்து கூந்தலில்‌ பொருந்தும்‌ படி அமைந்த பொன்னாலான காதணி வகை; 
௦1௦ £மா-11௦௦1 ௦7௭ நு ௭ ௦0002011௩2 கறத 1௦ க உராகரம்‌ ௦ரி நவர 6௦ம்‌ 156 கக. 
கொபயப்புவாளி 12௦0றப-ரக]ர்‌, 77. “10. -. 


மகளிர்‌ அணியும்‌ வாளி (தொங்கல்‌) என்னும்‌ காதணி வகை; "%/001611'5 மருவார்‌ 1௦ 16 2, 
112ுர்டுத கயாம்‌ கரம்‌ உற ப்கர்‌. 


கொப்பு ஜம்புல்‌ 10றறம-ரகாறம!, 7. “10. எ, 
காதணி வகை: க்‌ பரம்‌ ௦ரீ காகச்‌ தோசீல்தார்‌ நா. ப, 40). 
கொலுசு 801000, 7. “1, ௪௦/20. 


வெள்ளியால்‌ சிறுசிறு மணிகள்‌ தொங்குமாறு செய்யப்பட்டுப்‌ பெண்கள்‌ கணுக்காலில்‌ அணியும்‌ 
அணி வகை: 51161 ௦121௩ ரா 116 காச. கொலுசுடன்‌ சிலம்பசைய (திருப்பு, 570 : 19. 


கொழுந்து 12010, 7. 
* நெற்றிச்சுட்டி. கொழுந்து ஒளி கஞலத்‌ தூக்கி கம்பரா. ॥, 21, 5:2. 
கொள்கை 10114. 7. - கொள்‌- -, 


தெய்வத்‌ திருமணிகளுக்கு இடும்‌ கவசம்‌; 0088 10 18016 16௦15. இவ்வுடையாரே குடுத்த 
பொன்னின்‌ கொள்கை (கல்‌. சொல்‌, ௮௧. 


கொள்பொந்றி 101௦ம்‌, 7. 

உலோகத்‌ திருமேனிகட்குக்‌ காதணியாகச்‌ சாத்தும்‌ கொள்ளுப்பூ வடிவிலான அணி வகை: க 

௦௨ றகரம்‌ ரா (6 பக. திருக்காதில்‌ சாத்தும்‌ கொள்பொந்றி நால்‌ (கல்‌. கலை. அக.) 
கொளு 1010, 7. 

* கொளுத்து. தோடு அமை கொளுவத்து ஊளடுற வளைஇ (பெருங்‌. 1, 47 : 208. 
கொளுத்து ௦10, 7. [நரீ. 2௦/2௨.) 

அணிகலன்களின்‌ பூட்டு; பற. கொளுத்துச்செறிந்த மூன்கைக்கணிந்த கடகத்துடனே (புறநா, 


150 :21, உரை. 


ககோ 
கோசகம்‌ 1:0௨:81. 77. 


ஒரு நகை; கடலா. திருக்கோசகம்‌ இரண்டினால்‌ கல்வெட்டி நபடி காசு தநிறைகல்லால்‌ 
(கல்‌, சொல்‌, அகடு, 


கே௱சகரம்‌ %0வடட 77. 


ஒரு நகை; ௧௩ ஊகும்‌. திருக்கொடுக்கும்‌ திருக்கோசரமுமாகப்‌ பண்ணி (கல்‌. சொல்‌, அக) 


கோடகம்‌ 63 கோவம்‌ 


கோடகம்‌ 12010, ரர. - 2௦/22. 
1. மகுடத்தின்‌ (கீரிடத்தின்‌) உறுப்புகள்‌ ஐந்தில்‌ ஒன்று; ரெறவாய வக்க! 0185 07௧ 010௧), ௦09 மர்ரந௪ 
அப்ப மாற. கோடகம்‌ கிம்புரி முடியுறுப்பு (திவா. 7 ;: 82). 
2. சிகரமாகச்‌ செய்த மகுட (கீரிட) வகை; & 12ம்‌ ௦ரீர்வனர்த 0௦௧௩. கோடகம்‌ அணிநீத கோல 
மூடியினாய்‌ (ச£வக, 2989 : 49. 


கோடம்‌ 1207ம்‌, 7. - கோடகம்‌, 


உ கோடகம்‌, 1. கோடங்களிலும்‌ ... கோத்த முத்து (௫.1.1. 11, 87). 


கோடிப்பாளைக்‌ கருக்கு 12611-ற-ற8]21-1- ரமி, 7. “ கோடி, 
மகளிரின்‌ நெற்றிச்சுட்டி என்னும்‌ சூளாமணிவகைகளில்‌, பாக்குப்பாளை போன்று 
பூவேலைப்பாடுகள்‌ செய்யப்பட்ட முன்னமைப்பு; & ர்க்‌ 46௦௦வ11௦1 ௦1 ௨௩ ொாரவாளார்‌ கரா 0 


க்ரொரே பவா தித 8 16 10ம்‌ (செநீ. சொற்‌.), 


கோடீரம்‌ 160வார, 77. - 07௪. 


உ மகுடம்‌ (84.). 


கோணக்காப்பு 100 வ//கழறம, 72. - கோணல்‌ -, 


கைகால்களில்‌ அணியும்‌ வளைவான வளையல்‌; கருதம]ல்60 வாபர்‌ ௦௨ 6காத165. 


கோதுமைச்‌ சங்கிலி 101பயக1-௦-௦8ங்ம்‌, ர. - கோதுமை *. 
உ கோதுமை மணி (4. 2.9. 


கோதுமைமணி 1600 க1-1]ர்‌, 77. 4 18. 4, 
கோதுமை போன்ற பொன்மணிகளால்‌ அமைந்த கழுத்தணி; & 1/0 ௦7 ற204/௧௦௦ 101160 ௦ர்‌ 
ஒு்டகம்‌-116௨ ௦௪௧௦௮5 ௦1 ஐ01ம. 


கேகாடி சங்கிலி 6ற1-௦௨பிியிர்‌, ரா. 
கழுத்தணி; .& 110 ௦7 ௩௨0118௦௪ (187. 22.). 


கோமேதகம்‌ %00ப72/ச%க0, 77. - 2௦- 777204. 
நவமணியுள்‌ ஒன்றானதும்‌, பழுப்பு அல்லது வெளிர்‌ மஞ்சள்‌ நிறத்தில்‌ உள்ளதுமான 
விலையுயர்ந்த கல்‌; கார்ட 1௦0 111௦ 17 ர வ/ஷாகக காம்‌ 6 ரக்பத, ௦02 ௦7 சாரக்‌ மஞ்சளும்‌ 
சிவப்பும்‌ கலந்தாலொத்த நிறத்தையுடைய கோமேதக வருக்கமும்‌ (சிலப்‌. 14: 190, அடியார்‌. 


கோமேதம்‌ 1%006(வ11, 77. - ஐ072ப2. 


உ கோமேதகம்‌. 


கோல்வளை 01-ம்‌, ச. - கோல்‌ 4, 
சித்திரவேலைப்பாடு மிகுந்த வளையல்‌; 19௨ாஜ]25 சர்‌) 6%பெபர்க116 மாகா வாகி்ற. வெள்ளிச்‌ சூர்ப்புறு 
கோல்வளை செறித்த முன்கை (அகநா. 142: 16-17. 


கோலம்‌ 161௨. 2. [7. சங்காரம்‌ 18. 60/௪, 14. 60/௪௭7.] 
உ அணிகலன்‌. குறங்கிணை திரண்டன கோலம்‌ பெறாஅ (கிலப்‌, 30 : 18. 


கோவம்‌ ]%0நகாா, 77. ௦1. கவாற்மாச. 


உ பொன்‌. ஆக்கம்‌ கோவம்‌ ... பொன்னே (பிங்‌, 6 : 131). 


64 சகசிரதாரை 
கோவாங்கு 


கோவாங்கு 0ப8ர்பிலட 77. நார்‌. தச1222௪. 
படிதம்‌ என்னும்‌ மாணிக்க வகை; 4 18ம்‌ ௦ரீ ரமி, படிதம்‌ - கோவாங்கு (சிலப்‌, 14 : 186 
அடியார்‌. 


கோவை 10௧, 7. - கோ. [7 1. ச்ச.) 


!. ஐந்து அல்லது ஆறு வடங்களாகச்‌ செய்யப்பட்ட ஓர்‌ அணி வகை; ]ப!(19//11 ஐம்‌ 1620141206. 
காமன்‌ தூமணி செயத்தகு கோவை (சிலப்‌, 6: 102). 


2. பொன்னால்‌ செய்த இடையணி; (6014 ஐத்‌016. 


கோவைத்தரளம்‌ 104/21-(-ரவிவாம, 7. ௨ கோவை -, 
* முத்துமாலை. கோவைத்‌ தரளங்‌ கொட்டையொடு துயல்வரும்‌ (பெருங்‌, 1, 57: 553. 
கோளகை 16]விஈகர்‌, 77. 5 ௪௦/௪௪. 
யானையின்‌ தந்தத்தில்‌ பூட்டும்‌ அணிகலன்‌; யானைக்கிம்புரி; வளர்க] ரர்ரஜ ௦ரி வா 21ெர்காம்‌”5 
(ப51. மதம்‌ கொள்‌ கறியின்‌ கோளகையை மணிச்‌ சூடகமாச்‌ செறிய”ரே (கவிங்‌, 51]: 19. 
கோற்றொடி 10௦1, 7. - கோல்‌ - தொடி. 
அரிய வேலைப்பாடுகளுடன்‌ அமைந்த கைவளையல்‌: ீகாதிஷ வர்ம வார்சா ஐ௦ர்ணாகான்ர்ற. 
கோற்றொடி மாதரொடு (சிலப்‌, 26: 1219. 
கோறம்பு 100வறறம, 7. [76. 40741702௪.] 
* நெற்றிச்சுட்டி. நெற்றிமேல்‌ திருத்திய கோறம்புந்‌ திருக்குழலும்‌ (திவ்‌, பெரியாழ்‌. 3, 4, 
6:1). 
கெளத்துவம்‌ 81 பாகடா, 77. ரி. 6௪/21. 
* கவுத்துவம்‌. கெளத்துவம்‌ உடைக்கோவிந்தனோடு (திவ்‌. பெரியாழ்‌, 4, 5, 8; 33. 
கெளத்துவமணி 8 ய10பங்வ-ருவடம்‌, 77. ௭ சபரக ௪. 
* கொஸ்துபம்‌. கெளத்துவமுடைக்‌ கோவிந்தன்‌ (திவ்‌, பெரியாழ்‌. 4, 5, 8:3), 
கெளதுகம்‌ கர்ப, 7. ௭ த்தப்‌, 
* தாலி, 1 (யாழ்‌, அக, 
கெளரிசங்கம்‌ 1கமார்‌-செற்கரட ச. ₹ சமா 4, 
* கவுரிசங்கரம்‌. 
கெளரிசங்காமணி [8பரர்‌-கேற்‌108-ரரர்‌, ர. ௭1ம்‌. 4, 
* கவுரிசங்கரம்‌. 


கெளஸ்துபம்‌ 2 051ய கடட, 71. “௭ சசபாபக்2. 


* கெளத்துவம்‌. 


௪ 
சககசிரதாரை வேக0ர8-12], 77. ௩ 977௪ -ட்‌. 


பல இழைகளை உடைய முத்துமாலை; & ரூப!191ர7பூ 


260 16011806 ௦7 ற6வ19. சகசிரதாரை என்‌ னும்‌ 
மூத்தக்கோவை (தக்கயாகப்‌. 106, உரை). 


சங்கக்காய்பு 65 சங்கு 


சங்கக்காப்பு ௦வப்‌1௦8-1:-1அறறம, 77. - சங்கம்‌ -, 
பரவ மகளிர்‌ கையிலணியும்‌ சங்குவளை; $ாக௦௦121 ௨06 ௦7 ௦௦1௦11 512115 0௦௦ நூ ௭௦0௨௩ 63 


வாகாக ௦851௦ (22௭௭... 


சங்கக்குழை ககர46க-%-1ய]கம்‌, 77. - 14. *. 


சங்கினாலான காதணி வகை: கார ஜ பாகம்‌ பற ௦ரீ ௦௦1௦1 511611. 


சங்கபத்திரம்‌ ௦௧715-றகரபாகாம, 72. “14. *, 


உ சங்கக்குழை. சங்கக்‌ குழைகரந்த சட்குண்‌ டலம்‌ (நாகை, கனக, உவா, 79). 


சங்கம்‌ கெர்ப்காம, 77. ௭ இதற்க்ச்ச 


உ சங்கக்காப்பு. சங்க மது ஆர்‌ குறளதர்‌ (தேவா, 1, 43,2:3;. 


சங்கவளை ங்‌ -ரவ]18ம, 72, “12. 4, 
சங்கினால்‌ செய்யப்பட்ட வளையல்‌; 14///16 5வாத125 ௦ 00௧௦௦1௪718 ஈகம்‌6 ௦7 ௦௦௦1-8112] (பு. வெ. 


12. இருபாற்‌, 9, கொளு, உரை). 


சங்கிலி கய்‌117, 72. ௭ அரச்கச்க/௪. [நர 2௮ம4௪/௪.] 
1. வளையம்‌, கண்ணி போன்ற வடிவங்களால்‌ செய்யப்பட்ட தங்கம்‌ அல்லது வெள்ளியாலான 
கழுத்தணி; வீரச்சங்கிலி; (0௦104 ௦ 51187) கர்ம (௨5 ௨ ற1௦௦௦ ௦ரீரஊவ110ரற. சங்கிலி நுண்டொடர்‌ 
(சிலப்‌. 6:99), 
2. வயிரத்தாலான கழுத்தணி; வயிரச்சங்கிலி; 19181௩௦௧0 51ப 40௦0 1௦௦1180௦௦6. சங்கிவி வயிரச்சங்கிவி 
சாரும்‌ (திவா, 7: 89), 


சங்கிவிமடிய்பு கெப்ன்‌11-ராகாம்றறம, 7. - சங்கிஷி -, 
கழுத்திலணியும்‌ சங்கிலியின்‌ பட்டையான முகப்பு; 118712 ௦188ற ௦ர்‌ ௨ ௩6௦1-௦௧11 (2௦௦.). 


சங்கிவ்மோதிரம்‌ கெ 111-௩01 கார, ச. “10, *, 
சங்கிலியை முறுக்கிச்‌ செய்யப்பட்ட விரலணி; சிக்கு மோதிரம்‌; 111 ஜாத ரி காக!! 111/5 (87). 


சங்கிவிவட ம்‌ கெற்ப்வர்‌-நாவர்காட, சர. “14. *, 


சங்கிலி போன்ற அமைப்புடைய கழுத்தணி; க 2014-07 வாார்‌ 10 (17௪ ககக ௦1 க ஊவா. 


சங்கிஷவிவலயம்‌ ககபீ211-நுவிகாவரா, ரா. “ரில்‌, -, 


உ சங்கிவிவளையம்‌ (78). 


சங்கிலவிவளையம்‌ வெர்ப்வ1ம- நவ] 8ரகார, 77. ஈரம்‌. *, 
சங்கிலி தொடர்ச்சியாக வருவதற்கு இடையிடையே இணைக்கப்படும்‌ வளையம்‌; 117165 ௦ 


1 ஐ5 ௦1௧ ரெகி. 


சங்கூ கற்ப, 7. 4 ததும்ப. 
1. ஐம்படைத்தாலியில்‌ பொறிக்கப்பெறும்‌ சங்கின்‌ வடிவம்‌; & ௦௦151/1மர்‌ மி 12 ௮4௪22௭7௪௭7 மாரவாளார்‌. 
2. சங்கினால்‌ செய்த கைவளை; 1$௨12125 ௩௨0௦ பற ௦7௦0௦ சங்கு அமரும்‌ முன்கை மடமாதை 
(தேவா. 3, 81, 1: 1). 


சங்குசக்கரக்கடுக்கன்‌ 66 சடைநாகம்‌ 


சங்குசக்கரக்கடுக்கணன்‌ கேர்‌/20-0க1]8ரக-1- பப கர, ச. - சங்கு . 
இடக்காதில்‌ சங்கின்‌ வடிவாகவும்‌ வலக்காதில்‌ சக்கரவடிவாகவும்‌ வைணவரால்‌ அணியப்படும்‌ 
கடுக்கன்‌ வகை; 138-109 1௩ 1௦ 100 ௦ரி க ர்க 80 106 1611 சகா வாம்‌ ௦7௧ 0150ப5 10 116 ஈந்தார்‌, 5௦ம்‌ 
(வத 7/70222227 ்‌ 
சங்குத்தாவி கரில-((811, 77. “10. *, 
1. சங்கு உருவிலான தாலி; 72//*க11ர) 06805 1 1ராப்ர்கர்‌10ர ௦ரீ ரெகா/65, 006 டாரா 51ம6 (9/). 
2. பரவமகளிர்‌ மற்றும்‌ வேளாளர்‌ இனத்தைச்‌ சேர்ந்த பெண்கள்‌ அணியும்‌ சங்கினாலான தாலி; 
72/7 17806 01 517211, லா ந ஈஙரொரே (ளாமா.). 
சங்குமணி ௦வரில-ருகரர்‌, 77. “ரம்‌. *. 
சங்குத்துண்டங்களால்‌ ஆக்கப்பட்ட மணி; 136805 004 ௦பர்‌ ரீர௦ரட பவா. 
சங்குமோதிரம்‌ கேர்ப்வ-ருட பாகர, 7. “12. *, 
சங்கினால்‌ செய்த மோதிரம்‌; & பாரத றம்‌ 0700௩01-911611. 
சங்குவளை கர/(-க]எர, 77. ௩12. 4, 
சங்கினால்‌ செய்த வளையல்‌; 511611 - 008061௦1. சங்குவளை இறுகின இறையையுடைய (நெடுநல்‌. 
36, உரை... 
சட்கசகுூண்டலம்‌ 0௦௨1-1 வ01க1வரட, 77. 
5 ஆறுகட்டி. சங்கக்‌ குழைகரந்த சட்குண்‌ டலம்காண்பார்‌ (நாகை, கனக, உலா, 79). 
சடாங்கம்‌ ௦8ர்பகார, 7. 


சடையின்மேல்‌ பாம்பின்‌ தலை உருவமும்‌ கீழே அதனுடைய வால்‌ தொங்குவது போன்றும்‌ 
அமைந்த பொன்னாலான பாம்பு வடிவத்‌ தலையணி; சடைவில்லை வகை: 0010 8150 ௬௦ ௦ 
வா நிவ 
சடாரி ர்‌, 7. ந. எண்‌ * அரி, 
* கவசம்‌. சடாரி! அரணம்‌ பாசம்‌ ... கவசப்‌ பெயரே (பிங்‌. 6: 506. 
சடைக்குச்சு 0வ/804-1-10000, ச. - ௪டை - ௪02௦0௪. 
மகளிர்‌ கூந்தலோடு பின்னித்‌ தொங்கவிடப்படுவதும்‌ இரண்டு மூன்று குச்சுக்களையுடையதுமான 
அணி; குஞ்சம்‌: ச, 181-0ாரகரு காம்‌ வர்ர நரக ௦௦056ம்‌ ௦8 6௦ ௦1 பர௦ 81௨11 ஐ௦10 ௦யழ5 
சடைக்குளஞுசம்‌ ௦௨.1 -வரங்கொரா, ச. ௨ சடை 4, 


* சடைக்குச்சு (1௦௦.. 


சடைத்திருகு ௦1வ-(-ம்ரயிவ, 72. “00. 4, 


* சடைவில்லை. 
சடைநாகம்‌ 01-87. ரம்‌. ௮. 
தலை உச்சியில்‌ பெண்கள்‌ அணிந்து கொள்ளும்‌ ஏழுதலை நாகம்‌ போன்று மெழுகடைத்துச்‌ 


மேட 


சடை நாகர்‌ 67 சந்திரப்பிரபை 
சடை நாகர்‌ கரகர்‌-ற81கர, ர. “ரம்‌. *, 


உ சடைநாகம்‌. 


சடைபில்லை ௦௧1க1-ற1!1கர்‌, 7. “14. *, [17,2௪7௪] 


உ சடைவில்லை. 


சடைவில்லை ௦௧187-31]1180, 77. “14. 4, 
பின்னல்‌ முடியில்‌ திருகிப்‌ பெண்கள்‌ அணிந்து கொள்ளும்‌ கற்கள்‌ பதிக்கப்பட்ட வட்டவடிவ 


அணிகலன்‌; 0௦10 045௦ ௫௦11 ௦ 116 ருகர்-ற1வப்1, க ௦௩௨௭5 மறவர்‌. 


சண்பங்காறை ௦ரறறகம்‌1கரகர்‌, 77. 
சண்பகப்பூவின்‌ வடிவிலமைக்கப்பட்ட தாலி உரு வகை; & ற1206 1166 11116 727/7 மாணிக்கத்தின்‌ 


தாலி பொன்னின்‌ சண்பங்காறை சிறியது (5.1.1. 11, 396), 1409. 


சதங்கை கர்கர்]6சர்‌, 7. ௦5. இரம்பச௪/2. 
1. இடுப்பிலும்‌ பாதத்திலும்‌ பெண்களும்‌ சிறுகுழந்தைகளும்‌ அணிந்து கொள்ளும்‌ ஒலியெழுப்பும்‌ 
பொன்‌ அல்லது வெள்ளியாலான அணிவகை; 511/௩த ௦ரீ ரவி! கரினா ௦ ஐ௦14 $வ118, ரா நொ 
21110211 காம்‌ ௦1027 85 ௨ வாமா 70 16 176௪ ௦ வவர. பரியக நூபுரம்‌ பாடகஞ்‌ சதங்கை 
(சிலப்‌, 6: 84, அடியார்‌... 


2. சலங்கை, 


சதங்கைமாலை கர்கற்‌/2க1-ரா2பிகர்‌, 7. ௩ சதங்கை -, 
1. ஒருவகைக்‌ கழுத்தணி; க்‌ 1ம்‌ ௦7 16௦1-௦0 வானார்‌. 
2. மாலைவகை; க 1ம்‌ ௦1 தவா1கரம்‌. ட்‌ 
3. எருது, குதிரைகளின்‌ கழுத்தில்‌ தொங்கவிடப்படும்‌ அணி; க்‌ ஈர] ஐ ௦ரீ 96115 1௦7 (156 1௦௦1 ௦7 
கெர்ரி உம்‌ 101505. 


சதவிகைய்‌ நங்கனளை ௦௧1௧11148ரந- கற்ப வுகர்‌, ரா. 
ஒரு நகை; க&௱ ஊாரகரானர்‌. திருப்பட்டிகை சதவஷிகைய்‌ தங்களை ஒன்று (கல்‌. சொல்‌. அக.) 


சந்திர ஆரம்‌ கேர(ரக-காகார, 77. - சஊய்ச ்‌. 
வட்ட நிலா வடிவில்‌ தங்க வளையங்கள்‌ கோக்கப்பெற்ற, கழுத்திலணியும்‌ மாலை வகை; க 


1120112௦6 ரீறா௦௦0-11162 ஐ௦18 ரத 1615. 


சந்திரகலை 0௦௨11178-18127, 77. - சசாள்ச - ப 
தலையின்‌ இடப்பக்கத்தில்‌ மகளிர்‌ அணிந்துகொள்ளும்‌ மணி அல்லது கல்‌ பதித்த பிறை 
வடிவப்‌ பொன்னணி வகை; ரொவாேோர்‌ ௦7 ஐ014 561 சர்ர்‌ றர201௦ப5 51002 கமா ௦ 1௨ 12 எ்க் 61 


1102 112௨௦ ந கா. சநீதிரகலையார்‌ மேகக்‌ கருங்குழலை (பிரமோத்‌, பிரதோஷ. ஃ,. 
சந்திரகாரம்‌ கோயண்க-1கரவாட, 72. - சல்ச 
* சந்திரமாலை. 


சந்திர ப்டிரபை க௱ண்க-ற-றர்கறவம்‌, 72. 119, , 
உ சந்திரக்கலை. 


்‌ * சலங்கை 
சந்திரப்பிறை 68 சப்பைச்ச 


சந்திரப்படிறை 0க117க-0-றரரகர்‌, 7. “12. ர்‌. 
1. மகளிர்‌ கழுத்தில்‌ அணியும்‌ பிறை வடிவிலான அணி; 0729084-5ரகறறஎம்‌ 1120118௦௦௨ ௦7 ௦11௮1. 
2. * சந்திரகலை. 


சந்திரபாணி ௦ரம்க-றஷும்‌, 7. நாம. ௩14. *. 
உ வயிரம்‌. சந்திரபாணி தகைபெறு கடிப்பிணை (சிலப்‌, 6: 104). 


சந்திரபாவலவி ௦வய்வ-றவவ1, 77. 5 1ம்‌. -. [1ய. சறப்சம்ச2//] 
காதில்‌ பெண்கள்‌ அணியும்‌ நிலவு வடிவிலான அணிகலன்‌: 144௦00-511வழ60௦்‌ ககா-௦காமெர்‌ க௦ாரு 
நூ கானா (00//௦4.). 

சந்திரம்‌ காம, 77. “10. 


உ பொன்‌. சந்திரமா அளித்தான்‌ (திருவாலவா,. 61,20:4, 


சந்திரமாலை ௦118-1217, 77. - 10. 


* சந்திரப்பிறை, 1 (2௦௦.). 


சந்திரமுருளு கயா க-ராபாபம, 4. - 10. *, [78. கரள்காயாயதம, 11. பவ்ய 1..] 

காதின்‌ மேற்பகுதியில்‌ அணியும்‌ பிறைவடிவிலான காதணி வகை: (1252 21- ௧00௦ம்‌ 2ஊ- 

பொக. முத்துச்‌ சிமி பொன்னோலை மேற்‌ சந்திர முருகு (முத்தை, குறவ. 30). 
சந்திரவங்கி 0கர1க-ஒலர்பிர்‌, 77. “10. *, [77, சல்சா (௪.] 

பிறைவடிவாக அமைந்த தலையணி வகை: 0768004819 200௨0்‌ ரர வரளர்‌ மீட 115௧ம்‌. 
சந்திரஹுரம்‌ ௦கர௩1௨-1கோாலாம, 77. “10, 4, 


* சந்திர ஆரம்‌ (0௦//௦4.). 


சந்துக்காறை 08௨௩ய-1- 181, 7. ௭ சந்து 4, 

ஒருவகைக்‌ கைவளை: 4 1080 ௦17 01௨௦௦1௦1. கைவளை - சந்துக்காறை (சிலப்‌. 6 : 92, அரும்‌ 5. 
சந்துபட்டைக்காறை கொமப-றக1180-12-1 சரகம்‌, 72. “௭14. 4. 
அணி வகை: கா ரொரவானா. சநீதுபட்டைக்காறை இரண்டு எட்டரை மாறி தூக்கம்‌ (51.1. 1, 
719. 
சந்நாகம்‌ ௦80, 77. 


* கவசம்‌. சந்தாகம்‌ வாங்கி (திருவாலவா. 1, 18:3). 
சுப்தசரி 08218-0வரர்‌, 7. 4 ற -டிதார்‌ 


ஏழு வரிசைச்‌ சரமாகவும்‌, சரத்திற்கு ஒரு பதக்கமாகவும்‌ ஒன்றன்‌ கீழ்‌ ஒன்றாகத்‌ தொங்கும்‌ 
பாங்கிலமைந்த பதக்கமாலை: க்‌ 10 671 ௨01-7௨௦ ர்ஷுர்௩த ரே ஏக ப உகர வர்க றணுப்கார்‌ 1௫ 


06ளி்டி மாம்ச. சப்தசரியொன்றிற்‌ கோத்த முத்து வட்டம்‌ (8.1.1, 1 34, 143), 


சப்பைச்சலங்கை ௨றற௨1-௦-விஈப்போகர்‌, ச. ௦. சப்பை 


குழந்தைகள்‌ காலில்‌ அணியும்‌ சதங்கையணி வகை; க மாரக ட ௦ரி 1ரஈநு 02115 1 பெர்‌ காக 
(3.2... 


“சபவடம்‌.. டி 


சபவட ம்‌ ௦கறக- கபர, 7. “சப்‌ 4, 
மந்திரம்‌ கூறிக்‌ கடவுளை வணங்கும்‌ போது (மந்திர உச்சரிப்பை) எண்ணுதற்குப்‌ பயன்படும்‌ 
உத்திராக்க மாலை; 51110 த ௦12805 நீ0ா 126011 0௦ பாம்‌ 1 நாஷா; 1௦5௧௫. சபவடமும்‌ வெண்ணுரல்‌ 


மார்பும்‌ (திருவாலவா, 27, 51 :2. 


௪ப்ட்பு கொருறம, 7, 
தலைச்சாமான்களில்‌ செருகப்படும்‌ அணிவகை: க 1ர்சாடர் க 5௦ 11கா மீட 11௨௧ம்‌. 


சமந்தகம்‌ கொக] உ0ா, 77. ௭ ௭7௮712 ௧௪. 
கண்ணபிரான்‌ கழுத்தில்‌ அணிந்த தெய்வமணி வகை; ,& ஐராரு ௦ரி ரரர்ரவ௦ய19பத நர்ரர்பம ௫ 
வச 0 [915 1௨௦1. சட்கோடி மாணிக்கம்‌ ஒன்றும்‌ - சமந்தகமும்‌ (குலோத்‌, உலா, 235. 


சமந்தகப ணி ௦௨௭௧11க108-ர1ர்‌, 2. “14. *, 
* சமந்தகம்‌. கொள்ளொளி யெறிக்கு.ம்‌ சமந்தக மணிபண்‌ பாகவ, 10, சத்தியாபா. 21 


சமந்தகவிரத்ணம்‌ ௦௱வக6க-ர-ர்ரகர்ரவ, 7. “12. 4, 
* சமந்தகம்‌. சமநீதக விரதனநீதாவென (ப1/ரபோத. 26, 34). 


சர்ப்புகுண்டலம்‌ ௦௨௫௨-1 முறர்வ]கம, 77. 
சிவபெருமானுக்கு உகந்த பாம்பு வடிவிலான பொற்காதணி; 1:8-£ர்ஐ 11 1116 519௨06 ௦7௨ 8216௦, 


ற ற்கு 1ம்‌ 513௯. 


சர்வ கடையம்‌ கோக-14கர்கர்டிகார, 77, 
பரவ இனத்தவர்‌ அணியுங்‌ கையணி வகை; 4 1840 ௦5 0௧௦௮1௦ (ஸு... 


சரட்டட்டிகை ொவரரக[11]கர்‌, ரர. - சரடு -, 
பொற்சரடு செய்து பட்டையாகத்‌ தட்டப்பட்டுப்‌ பதக்கங்கட்டிய கழுத்தணி வகை; 14601120௦6 ௦7 


ஐ௦18 (02௨36 கர்ட்டக ஐ௪/௪க்2 நரா பகர்‌. 


சரட்டுத்தாவி கோக(ப-1-1வ]1, 97. 10. -, 
நூலைத்‌ திரித்தது போன்ற அமைப்பில்‌ பொன்னால்‌ செய்யப்பட்டு, அதில்‌ தாலியைக்‌ கோத்து 
அணிந்து கொள்ளும்‌ கழுத்தணி வகை; 4 1/0 ௦71 வம்ப டகம்‌ஐ௦ யாத 1௧ ஐ௦014 ௨௦1/4 (222.3. 


சரடு ககோகர்ம, 77. நாம. கொச, 
பொற்கம்பியினால்‌ பின்னப்பட்ட கழுத்தணி வகை; .& ர௨012147 ௦ரீ ற1வ/0௨0ம்‌ ஐ௦14 11௦௧௦. 


சரணாபரணம்‌ காகவறகாகற வா, 7. 
கால்‌ அணிகலன்‌ வகை; 4 1/0 ௦ரிகாப்பச்‌ (ஆ. வி. அக. 


சரதத்துடர்‌ ௦௨௧1-14-17, 7. 
ஒரு நகை; காகமா தேவர்‌ தம்பிராட்டி யாற்கு சரதத்துடர்‌ மூன்று இத்துடர்‌ வான்றுக்குத்‌ 
தாளி.ம்பம்‌ ஒன்றாக (கல்‌, சொல்‌, அக... 

சரப்பணி 028-ற-றகறம்‌, ச. ௩௭. [1 %. பொச்றகா] 


பொன்‌ சங்கிலியில்‌ வயிரக்‌ கற்கள்‌ பதிக்கப்பெற்ற கழுத்தணி வகை; (7௦10 ஈக்கு 11 வ்ல்‌ 
கர்ந வெவொாமரம்‌. சரப்பண! வயி?ரச்சங்கிலி ஆகும்‌ (பிங்‌, 6 : 105), 


சல்லரி 
சுரப்பளி சட 


சுரப்பி கோகற-றக1, ர. [7$. சொற்‌ நமி. சொற்‌ 1ம்‌. அம] 
1.௨ சரப்பணி. ௪வடி, சரப்பளி முதலாயுள்ள பிறவற்றையும்‌ (கிலப்‌, 6:99, அடியார்‌... 
2. சிறுசிறு குண்டுகளாகச்‌ செய்துப்‌ பொன்சரட்டில்‌ கோக்கப்பட்ட இரண்டு அல்லது மூன்று 
வடங்களாலான கழுத்தணி வகை; 0௦10 ௩௨௦11௪ (சிற்‌, செத்‌, 93), 
அரம்‌ காவாட ர, - மாத, 
ஒன்றன்பின்‌ ஒன்றாகக்‌ கோக்கப்பட்ட முத்துகளாலான கழுத்தணி வகை; 51 த ௦12 வ18, 225, 
௦1௦. மணிவடமும்‌ கொறுகக்கச்சியும்‌ ... சரமே (பில்‌, 10 : 4515. 
சரமா ணி ௦வஊக-௱8ற0, 77. - ஒது ரகரம்‌ 
ஒலியெழுப்பும்‌ சிறு மணிகள்‌ கட்டிய அரைப்பட்டிகை; 79/8151-214 முஸ்‌ (ர பநத யாரு மல்க (1... 
சறி கர்‌, 77, ௩ சரி... 
1. முன்‌ கையில்‌ பெண்கள்‌ அணிந்துகொள்ளும்‌ வளையல்‌; கபம்‌ ௦ரீ௦னில. சசியின்‌ முன்கை 
நன்மாதர்‌ (தேவா, 2, 96,3:3), 
2. * காப்பு, 2. காரி!ரும்பின்‌ சரி செறி கைக்‌ கருஞ்‌ சிறார்‌ டுபறரியபு, 18, 7:3). 
3. காலணிகலன்‌ வகை; & (00 078001. திருவடி மலர்மேல்‌ ... கோவை மணிச்‌ சறி அணைச்‌ 


சாத்தி (பெரியபு. 28, 1210 :2), 


சுறிசு கொர. 7. 
௬ சமி, 1 (... 
சரப்பணி ௦க11-டாவரட 7, “0. தொர. 
இடையிலணியும்‌ மணிகள்‌ பதிக்கப்பட்ட மகளிர்‌ அணி; கலாபம்‌: & 1184 ௦7 ஜாஈப்‌க 57 சர்ர்‌ 
ஐ. கலாபம்‌ தோரை சரிமணிப்‌ பெயரே (திவா, 7:87, 
சரிமணிக கரவை கேட்டாரு கா1-12- 10ல்‌, 71. - சரிமணி 
* சரிமணி. கலாபர்‌ தோரை சதவிமணிக்‌ கோவை (பிர்‌, 6:91), 
சரிவை ௦8ர71-52121, 97. 
வளை வகை; & நவா! ௦ர 5கத16 (திவ்‌. பெரியாழ்‌. 3, 4, 8, வ்யா, ப. 618). 
சரிவு கரக, ரர. ௨ சறி., 
மஓன்கையில்‌ அணியும்‌ மகளிர்‌ ௮ணி வகை: 41000 0௦10௧௦௨124 நமார ௦9 9௦0007) 07 196 7ம-காட 
(2௦௦,), 
சல்லடைக் கொப்பு 02118121-1-%800றய, 7. ௭ சல்லடை 


காதின்‌ மேற்பகுதியில்‌ துளையிட்டு மகளிர்‌ அணியும்‌ சல்லடை 


போன்ற அமைப்புடைய 
கொப்பு வகைக்‌ காதணி: 9/00-0 9 781761 ரீ0ர 10௦ வடட (த, 


சல்லடையுாருகசூ 221110 பமை, 97. ஒர்‌, 4. 


காதின்‌ மேற்பகுதியில்‌ துளையிட்டு மகளிர்‌ அணியும்‌ 


மூருகுக்‌ காதணி வகை; க 10ம்‌ ஒரி க. 
மர்கா6வ( 660 ௩௦ (2௦2.5. 


அல்லரி வர்கா ர. 


* கைவளை: 3௦ வக. 


சல்லி 71 சவளி 


சல்வி ௦111, 7. [7]. 7௪0/2 8. ரிய. வம] 
குட்டையான பதக்க வகை; ஆபரணத்தொங்கல்‌; 511071 நகரக்கார்‌ 10 காமர்‌; கறத. 


முத்தாலாகிய சல்வியையும்‌ (மாணி, 18 : 46, உரை, 


சலங்கை வகர, ர. “ சதங்கை. 
ஒலியெழுப்பக்கூடிய சிறுசிறு உலோக மணிகள்‌ இணைத்த பட்டை; 717நு 06118 ௭ர௫க0௨0 1௦ 


ரவா 15 . 


சலங்கைமுன்தாங்கி ௦விகர்பிக1-ரபறு-(சற்பிம்‌, ர. - சலங்கை -, 
பரவ மகளிர்‌ காலின்‌ இரண்டாம்‌ விரலில்‌ அணியும்‌ ஐவர்ண அணிகளுள்‌ ஒன்று; 1312 ௫௦1 


0௩ 11௩2 560010 1௦6 நூ ௩௦, ரொ ௦ சம்சா சரம.) 


சலாகை 0௦௨181கர, 77. நா௦ம. 53/82. 
1. விழீத்த கண்களை உடைய மீன்போன்ற வடிவுள்ள குண்டலம்‌; கவ ௦ம்‌ 25௨011 0த 
உரி எரர்‌ றம்‌ ௫௦. சலாகை - காதில்‌ இடும்‌ கம்பி (சிவக, 2696 : 3, அடிக்‌... 
2. தோளணிவகை; ௧௦61௪ ரியா பறற வார. சலாகை - வாகுவலயம்‌ என்பாருமுளர்‌ (வக, 
2696 : 3, உரை). 
3. நன்மணி: ,& கயா 14ம்‌ ௦ரி தா. அரதனம்‌ சலாகை அகன்மணிக்கு ஆகும்‌ (திவா, 6 : 7). 


சவடி 0858ம்‌, 7. [1ர்‌. சக22] 
1. பொற்சரடுகளில்‌ பிறைபோன்ற கனமான பொன்தகடுகள்‌ கொத்தாக அமைந்த கழுத்தணி 
வகை: கரு ரொருவர௱ர்‌ ரீ 1106 12010 000545410ஐ ௦ரி 11௦௦ ௦௦ ௩0௨ ஐ௦12 ௦௦7௦5. சவடி, சரப்பளி 
முதலாயுள்ள பிறவற்றையும்‌ (சிலப்‌, 6: 100, அடியார்‌... 


2. பெண்கள்‌ காதணி வகை; 1௧-௦1 வாேர்‌ ௭௦ நு ௦20. 


சவடிக்கடுக்கண்‌ கக(1-1- கர்ப ஷ்கா, 77. - சவடி *, [நம சாகப்வ்க்க/ பவ்யா] 


ஆண்கள்‌ அணியும்‌ பெரிய கடுக்கன்‌ வகை; & 1ம்‌ ௦71காத6 ஊ-பாாத 10 ராமே (77/.). 


சவடிக்கோவை க௧11-12-%6நகர்‌, 8. “ம. ௭. 


கழுத்தணி வகை; .&1201:1806 (].). 


சவடிகை 0ககா116க71, 75. 
நகையின்‌ ஓர்‌ உறுப்பு; க்‌ றவர்‌ ௦ரி கரக ௦வாமார்‌. பச்சை 139, மாணிக்கம்‌ 5, பழைய 


வஜ்ரம்‌ 508, சிவப்பு 189 இதில்‌ கோத்த சவடிகை ஒன்றுக்கும்‌ (கல்‌. சொல்‌, ௮க.). 


சவடிப்பூணூல்‌ ௦8௧11-0-றம்1ம்‌1, 77. - சவடி 
மணிகள்‌ பதிக்கப்பெற்ற பொற்பூணூல்‌; ோொோவாகார்க! 50231112௨0 012012. இட்ட சவடிப்பூணூலும்‌ 
(டு, 3,10,57. 


சவடிப்பொட்டு கொக1(1-ற-ற௦0ரம, 71. 570. *, 
உ தாலிப்பொட்டு (*4.) 


சவரி கஙக!1, 77. - 1ம்‌. 


மகளிர்‌ அணியும்‌ கழுத்தணி வகை; & 1/0 ௦ரீ 18011௧௦௧ 70 கரு. பூசாரி ராயனிட்ட 
பொற்சவளி (விறவிஷிடு. 650ஒ. 


சாங்கிருதம்‌- 
னி டி. 


சுவி சரர்‌, ரர. 5 வர்கம்‌ ்‌ 
சரமாகக்‌ கோக்கப்பட்ட மணிக்கோவை; யி கம்ப்‌ கர்ப ௦1௦௧௦5 ௦2115. சவி மூன்றுவட 
உடையன ($.1.1.1॥, 2109. 
சவுக்கடி ௦ம-1:- 1021ம்‌, ச. - சவுக்களி. [7]. /0சயகக1/ப.] 
காதணியாகிய தோட்டில்‌ உள்ள தொங்கல்‌; 7ஊஈு்காம்‌ 0ரி லு சகடர்ாத (3. 
சவுக்களி கமய-14-168]1, ச. றா௦ு. - 116. ஈஎரக்க்‌௪. 
1. காதணி வகை; & 1ம்‌ ௦14 கா-ர்ாத. சற்று மறுவில்லாச்‌ சவுக்களியும்‌ (பணவிடு. 243). 
2. கடுக்கனோடு சேசர்க்கும்‌ தங்கத்‌ தகடு; 8ஈக!। ஐ௦14 01௪௦௨ ஹஊூறனம்‌2ம்‌ 1௦ 2௨-11 ஐ5 (97.) 
சவுக்களிக்கடுக்கண்‌ கர-14-128]11-1-1கர்பிறை, ச. - சவுக்களி 
காதணி வகை; 1௨உடராத சர்மி 2ஊண்யக்க்ள/ர்‌ நளாம்கார்‌ (94/5. 
சுறை ரக, 7. 
உ சறைமணி. சறையினார்‌ கவராத தளிர்‌ நிறத்தால்‌ டு, 4, 8, 4. 
சறைகைமணி 0வரகபீ:க1- வாம்‌, ர. ௨ சறை -, 
பசுக்கள்‌ ஓசையைக்‌ கேட்டு உடன்‌ வருவதற்காக) இடையர்‌ தம்‌ இடுப்பில்‌ கட்டி ஒலிப்பிக்கும்‌ 


மணி, 11 ”5 (1யர்ுத ஐாஸிக. ௭ ௨ 5௦யறம்‌ ௦ரீ 1௦1) ௦007௫9 70110௦ நமா 1௦ 1ல்‌ உவ], 
சறைகைமணி! என்று ஒரு மணி உண்டாயிற்று (ஈடு, 4, 8, 4. 


சறைடடணி ௦கக1-பர வரர்‌, 77, “1. -, 
உ சறைகைமணி. 
சன்தாபனம்‌ ௦௨1 கரவராும, 77. 


ஒரு நகை, &௱௦ரவாவா, வடமூன்று முத்தினற்‌ களாகவரம்‌ பொன்னின்‌ சன்தாபனக்‌ கடையுநீ 
நடுவு இட்ட படமு (குல்‌. சொல்‌. அக, 


சணன்ருவடம்‌ 0கரா௨-மக1க0௩. 77. 
ஒரு நகை; &ட 0வாகா!. கோத்த திருச்சன்தவடம்‌ மூன்றினால்‌ (ல்‌, சொல்‌. அக. 
சன்னல்‌ சங்கினி ॥ர௨1-0எங்‌1:111. 77. 2 சன்னல்‌ 


பலகணியைப்போன்று இடையிடையே துளைகளைக்கொண்ட கண்ணிகளாலான சங்கிலி: 11601 
பக்ரா வர ஐ1௪0௦5 ரசு 11 ரத க கர்ம (8:22. 


சன்னாவதஞு்சம்‌ கரங்க க்கட. ர, 
காதணி வகைகளுள்‌ ஒன்று, கூர லார்டு. 


சனிவளையம்‌ 09131- நக] உந வரா, ரா. 
பரவ மகளிர்‌ அணியும்‌ காதணி வகை: க நரல்‌ ஒர ணை பப ப பத அ பப்பாசத? ௪22 


சா 
சாக்சூ லிபிய, 7. ௦௦7. ௦17 சரக்கு, 

* பொன்‌. சாக்கு பந்தம்‌ ... பொன்னே (பிங்‌, 6: 131. 
சாங்கிருதம்‌ வேரிர்மெமரவரட ர. 


ஒலியெழுப்பும்‌ காலணிகலன்‌ வகை; 111012, ஊக (யாழ்‌, அக. 


சாதரூபம்‌ 73 சாரசணம்‌ 


சாதரூபம்‌ ௦கரகாம்றவரா, 77. - /ச/ஏ-பற௪. 
நால்வகைப்‌ பொன்களில்‌ ஒன்று: & 14௦ ௦71 த016, ௭6 ௦7 ரீ௦மா த௦ர. சாதரூபங்‌ கிளிச்சிறை 
யாடகம்‌ சாம்புநதம்‌ (சிலப்‌, 14 : 2019. 


சாதாக்கொபய்பு 0818-1-10றறம, ர. - சாதார -, 
காதின்‌ மேற்பகுதியில்‌ துளையிட்டு அணியப்படும்‌ சித்திரவேலைப்பாடற்ற அணி வகை; *180 


கோராப்காளார்‌ 07 ௫௦ (9/5. 


சாதாச்‌ சங்கிலி 0818-0-08ற1111, 77. “14. *. 


வேலைப்பாடற்ற கழுத்தணி வகை; 51016 1௨௦1 ௦்வ்ா (8: 2). 


சாதுரங்கம்‌ ௦810பகர்பவா, 77. - சசர்மா-வர்22. 
உ பதுமராகம்‌. பதுமம்‌ பதுமராகமப்‌ சாதுரங்கம்‌ என்பதும்‌ அது (சிலப்‌, 14: 186, அடியார்‌. 


சாந்துக்காறை ெ-16-1சரகர்‌, ர. நவர. சந்து -, 


மகளிர்‌ கழுத்தணி வகை; (0௦1181-11166 காரர்‌ ௫௦ 03 ௫௦0௩௨ (2௦௦.. 


சாம்பு வெட, 7. நா௦. //77547444. 


உ பொன்‌. சாம்பு பொன்‌ பறை ஆம்‌ என்ப (சூடா. 11: 149. 


சாம்புநதம்‌ ௦ொ்றம-றகர்காா, ர. - 18. 
நால்வகைப்‌ பொன்களுள்‌ ஒன்று; 4 18௦ 07 1102 ஐ௦10, ௦00௦ ௦7 70பா 1405 ௦7 2௦8. பொன்னுக்குச்‌ 


சாம்புநதம்‌ வள்ளுவமா. 36. 


சாம்பூநதம்‌ ௦கரயறம்றர்கர 72. - 14. 
உ சம்புநதம்‌. சாதரூபம்‌ கிளிச்சிறை ஆடகம்‌ சாம்பூநதம்‌ (சிலப்‌, [4 : 201-202). 


சாம்பூனதம்‌ கொறுங்றுகவா, ச. - 10. 
உ பொன்‌. சாம்பூனதம்‌ ஆன அருஞ்‌ செழுங்‌ கனம்‌ (திருவாலவா, 25, 5 : 2-3), 


சாமந்திப்பூ கரக !ம-ற-றம்‌, 77. - அச்சம்‌ 
செவ்வந்திப்பூ வடிவினையுடைய திருகுவில்லை என்னும்‌ தலை அணி; 0௦1/2/2:௧௮1 களாம்‌ த 


நெருககார்ர னாபா, ட டு ௭௦ ற 1௨ ங்கா 


சாஸ்ரி கணும்‌, 7. ௦ம்‌ 2௮242. 
உ பொன்‌. குரவனும்‌ பொன்னும்‌ தலைவனும்‌ முருகனும்‌ அருகனும்‌ இளமையாட்டியும்‌ 
சாமி (பிங்‌. 10 : 467. 


சாபஸ்ரீகரம்‌ யி காகாற, 7. “7ம்‌. 
உ பொன்‌. சாமமீகரம்‌ பூரி ... பொன்‌ எனப்படுமே (திவா. 6: 1). 


சாரங்கன்‌ கொகர்ிகறு, 77. 


* அணிகலன்‌. 


சாரசணம்‌ ௦4௨௦௧௨1௧00, 77. 


மாதரின்‌ இடையணி வகை; & ஊுகரக1-0வம மா கர (யாழ்‌, அக. 


ன்‌ 74 கிகைமணி 
சாலகடம 


சாலகம்‌ ௦81818 வர௩, ரா. * /ச/௪. 
யாகபத்தினிகள்‌ நெற்றியில்‌ அணியும்‌ அணிவிசேடம்‌; ரெக்‌ ௬௦11 6 1116 1௦2௦ம்‌ ர 116 
ஷர்ரி ர உறவா 1௦ றரரீ0றக (௩௦ 5௧௦141106 பெொர்றத 116 ரமான. சாலகம்‌ - ஜாலகம்‌ (புறநா. 166: ! 
14, உரை). 

சாலப்பிராயம்‌ ௦௧-01, 7. 
போர்க்கவசம்‌; காாறா௦பா (த. மொ, அக. 

சாவிகை 2811-87, 77. நா௦்‌. /4//42. 


உ கவசம்‌. சாலிகை யுடம்பினர்‌ தறுகணாளரே (௪ வக. 2217:4. 


சி 
சிக்குமோதிரம்‌ ௦11/-ரா௦மாகா, 7. - சிக்கு 4, 
உ சங்கிலி மோதிரம்‌. 
சிகாபாசம்‌ ௦118280800, 77. - அச 4, 
மகளிர்‌ அணியும்‌ தலையணிகலன்‌; 4. 11880 பாவம்‌ (அணி. ஒப்‌. ப. 70). 
சிகாமணி 0118-ம்‌, 77. ௭19. 4, 


1. முடியில்‌ அணியப்பெறும்‌ இரத்தினம்‌; & ஐ கர வ்‌ இந்து சிகாமணி எங்களை ஆள 
(திருவாச, 49, 7:4, 


2. மணிமாலை ஒன்றின்‌ நடுவில்‌ சிறப்பிடம்‌ பெற்று விளங்கும்‌ இரத்தினம்‌ ஆகிய நாயக மணி; 
11/6 ராமம்ர ஐாட ௦1 க வர்ரது ௦ரி தரா. 
கிகாமோதிரம்‌ 01/8-ருகம்கரட ர. ௭ சிகா 4, 
முத்திரை மோதிரம்‌; க்‌ ரர௩ஐ எரு ரர்்வ/5 (2௦௦.3. 
சிகா வ்யாலம்‌ ௦08-ரூவிகர, ச. “ரம. ம. 
மகளிர்‌ அணியும்‌ தலையணிவகை;: 4 18/௫௨ ௦7 11680 )௦௯௨1 அணி. ஒப்‌. ப. 709. 
சிகி ௦1, ரா. 
* சிலம்பு. சிக) என்ப பரிபுர.ம்‌ (வேத, சூடா... 4). 
சிகிபத்ரம்‌ ௦0/-றவாவா, 7. ௩ சிகி 
மகளிர்‌ அணியும்‌ காதணிவகை: 4 180௦ 61 த (அணி. ஒப்‌. ப. 705. 
சிகைதாடு விகட 1. உர. அ ர/சிராப. 


1. பெரும்பாலும்‌ சிறுவர்கள்‌ அணியும்‌ தலையணி வகை; க 19890 மாருவராவார்‌ மரீ (06 ம்ர்1ரொகு 
(2.௦௦... 


2. தலைமயிர்‌ கட்டுங்‌ கயிறு; $ரா1தஐ ௦7 1/85ர்சர்ரத 10௨ பவ (3. 
சிகைதாடுகுச்சு 011:61-(கி%ப- 1௦0. ர, ௭ சிகைதாடு - குச்சு. 

* சிகைதாடு, 1 (1. 
சிகைமணி ௦1-ம்‌, எ. எ சிகை 4 


* சூளாமணி. சிகைமணி அழுத்திய செம்பொற்சென்னிய (சூளா. 10, 221: 


கிங்கமதாணி 75 சிரச்சக்கரம்‌ 


கிங்கமதாணி ௦101-ம்‌, 7. - சிங்கம்‌ 
வெற்றி டெற்ற வேந்தன்‌ மார்பிலணியும்‌ சிங்கமுகப்‌ பதக்கம்‌; 14௦7-7௦௨௦ றநரம்வார்‌ ௫௦௩ நந க 


ஏர்ர்‌னர்றெக றதா ஈர்‌ ௦௩6 பாதுரைத்‌. ௮௧, 


சிங்கமுகக்காப்பு ற்பக-றம168-12-]1தறறம, 71. “1ம்‌. *. 
சிங்கமுகட்‌ பொறிக்கப்பட்ட காப்பு வடிவிலான கையணி வகை; 3௨௦௦1௨ ஒரி ௨ 110ரட்5 நீக06 ௦ 
16 21850 (1... 


அதிடுக்கு ௦11/4, ர. - சிக்கு. 
மகளிர்‌ அணியும்‌ அணிவகை; க்‌ 1ம்‌ ௦ மாருகாரகார்‌ ரீமா காட முத்தின்‌ அடுக்கு 
ஓரணையிற்கோத்த முத்து (5.1.1. 11, 211). 
அித்தி 01111, 72. 
தலையணி வகைகளுள்‌ ஒன்றான சுட்டி; 0106 ௦7116 112௧0 ௦ரறவா120ர5 11327 110) 224477. 
சித்திர உத்தி ௦118௨-பரர்‌, 7. - சி]தீதிரபம்‌ 4, 
* சீதேவி. முதீது அணி வடமும்‌ சித்திர உத்தியும்‌ (பெருங்‌. 2, [9 : 120). 


சிந்தாக்கட்டிகை 011810:௧1011-27, 77. - சி.நீதாக்கு *, 
உ சிந்தாக்கு. சிந்தாக்கை யிருமுலையாட்‌' குஏன்கழுத்தி விட்டேன்‌ (விறவிவிடு. 695). 


சிந்தாக்கு ம்ம்‌], 72. - 1 வ்ரகிக்ப, [16. 2ப1/244.] 
உட்கழுத்தில்‌ அணியப்பெறும்‌ அணிவகைகளுள்‌ ஒன்று; & 1204 ௦11601180௨. 


அிந்தாமணி ௦112-ம்‌, 7. ௨ 2/௪ -. 
௩ தெய்வமணி. சிந்தாமணி சூளாமணி! ... தெய்வமணி! ஐந்து என்ட (பிங்‌. 6: 119). 


சிம்மரசூண்டலம்‌ ப்ரபா வ- பரவ காப, 77. 4 அ] பம்மமம்‌ -. 
வலது காதில்‌ அணியக்கூடிய சிங்கமுகம்‌ போன்றமைந்த வட்டமான காதணி; &௱ ௦ர௱வாரோர்‌ 10 


ர்ஜர்‌ உவர்‌! நஜ 102 7௧௦௨௦ ௦1௧ 11௦0. 


சிமந்தகம்‌ ம1்ரகார்கேகரம, 77. - நவா வாரகக. 
உ சமந்தகம்‌. 
கிபமபந்தகப ணி 0110811ம௨128- பவம்‌, 72, 4 10. *, 
உ சிமந்தகம்‌. சிமந்தகமணி சூடாமணி ... தெய்வமணி! ஐந்து என்ப (பிங்‌, 6: 1199. 


அகிப்டிக்கி பெொயியிம்‌, ச. - 7, மாம்‌. 
'காதில்‌ அணியும்‌ கம்மல்‌ முதலியவற்றுடன்‌ சேர்த்து அணியப்படும்‌ மணி வடிவிலமைந்த 
காதணித்‌ தொங்கல்‌ வகை; 135(1-511/8ற௨௦்‌ ஐ௦1880 றஉ௱க்கார்‌ ௦7 வாராக], (க ஒம்ஜக மரி சங்ர்மெ காக 
ப்ட்‌ வர்ண உவ! றவ. பொற்கிிக்கிப்‌ பொற்கிடைக்கப்‌ போகுதோ (விறலிவிடு, 690). 


கசிபஙிக்கிப்பூ பயப்‌ றற, 7, ௪ அ பமி)க்கீ) -, 
உ சிமிக்கி. 
திரச்சக்கரம்‌ பர்க-௦-0வ]ிய்காவாட 77, 4 போட ௭, 


தலையில்‌ அணிவிக்கப்பெறும்‌ வட்டமான திருகுவில்லை; சடைவில்லை; & ௦ய10 ஐ௦1887 015௦ 
ரொ ரொெடர்ப௨ நவர ற1க71 மரி ர னரா. 


சிரச்சூளம்‌ 76 ட வய 


சிரச்சூளாம்‌ 017க-௦-௦01/80, 78. “18. *, 


* அகளசூடம்‌. 


சிரமாலை 0118-02]2ம்‌, ந. “14. -, 
1. சிவபெருமான்‌ அணியும்‌ மண்டையோட்டு மாலை; 4 ஐகா18௩0 ௧௮௦ பற ௦ரீ52ப119 ௩௦17 ர 1,௦70 
$ங்௨ 
2. சிவனடியார்கள்‌ தம்‌ தலையில்‌ அணியும்‌ உருத்திராக்கமாலை; 4 50ர்ஜஐ ௦ரீ எய்தி ஹச 02805 


9401௩ நு $க்வ125 0 ர 110௨4. 


சிரமேல்மாலை 0118-061-நு2ப4. 77. 


* முடிமாலை (கயா.), 


சிரிமுடி மொட்டும்‌ ர. 


* மகுடம்‌. 


சிருங்கலம்‌ ௦ர்மம்‌-1வ/கரட 77. 


* சங்கிலி, | (அபிதா. மாலை), 


சிரோமணி ௦0-ருஐரர்‌, ச. - ஆழ 721 


* சிகாமணி, | (யாழ்‌. அக, 


சிரோரத்தினம்‌ சொக்கா, 77. “10, 4 ரச, 
உ சிகாமணி, |, 


சில்‌ ௦1, ஈ.- சின்‌-மை, ௦4 24/2 
* சடைவில்லை. சில்‌ இயல்‌ ஒதி (கம்பரா. 1, அடிக 5 1 
சிலம்பு ௦1180, 7. - சிலம்பு. 


உள்ளீடற்ற வளையத்தினுள்‌ உயர்‌ வகைக்‌ கல்‌ போன்றவற்றால்‌ ஒலியெழுப்பக்கூடியதாகச்‌ 
செய்யப்பட்டதும்‌ தண்டை போன்றதுமான, மகளிர்‌ காலணிகலன்‌ 


வகை; 111/10த கா!//26 மா 
ந 


யொ ௦ பவான. ஒன்றின வோவவ ளஞ்சிலம்படியே (ஐங்குறு, 380 . 55. 
சிலுவணி விய-மஷம்‌, 2. ஐவர்‌. சில்‌ 4. 
பரவ மகளிர்‌ அணியுங்‌ காதணி வகை: கரு கோ ரொகாகார்‌ ீாஸ3, 


சிவந்திட்பூக்‌ கழுக்கண்‌ 017௨௭(1-ஐ-றம்‌-1- 12101௨, 71. - சத 1/ 
சுற்றிலும்‌ சிவப்புக்‌ கல்லும்‌ நடுவில்‌ வெள்ளைக்‌ கல்‌ 


லும்‌ வைத்துச்‌ செய்யப்பட்ட காதணி 
வகை; & 10ம்‌ 0 சகா பெருகக்‌ சய 60 சர்ப ஈயம்‌ வாக 


யார்‌ கர்ப 8101௨. 
சிவந்திப்பூ ஸபேதிரம்‌ 17க11-2-ஐம்‌- 6 வரு, 79. “1ம்‌, “4, 
சிவந்திப்பூ வடிவில்‌ செய்து மணிகள்‌ பதிக்கப்பெ 


ற்ற மோதிரம்‌; க 110த 8௨ம்‌ 11126 (5777210277777727777777] 
11௦. 


சிவப்பு புலம்‌, 77. - சிவ. 
* சிவப்புக்கல்‌, மாமணி சிவப்பு மாணிக்கம்‌ தோமதூப. 383. 


சிவப்புக்கல்‌ 01 றறப-1-1:வ1. ஏ. 2 சிவப்பு - 
மாணிக்கம்‌; வஸ்து (௦//௦ ஏ... 


கிவளிகை ச்சி சீதேவி 


சிவளிகை கவி ம்‌, 7. ௦1. சிகப்ரிகை, 
ஈ பெருஞ்சூட்டு. பெருஞ்சூட்டு என்பது சிவளிகைப்‌ பெயரே (பிங்‌. 6: 104). 


கிற்றுரு மம, ர. “5 சிறுமை - உரு, 
தாவியுடன்‌ கோக்கும்‌ உருக்களுள்‌ ஒன்று; ரொக்க! 012௦25 கற 3௨0 10 1116 72/7. 


கசிறுதாலஷி 000-1811, 7. - சி.று-மை 5, 
1. சில அரும்புகளைப்‌ பாம்பின்‌ பல்‌ வரிசை போல்‌ நிரல்பட அமைத்த தாவி வகை; .& 100 
ரி ஜாவ 7௪7/௦ ரவார்கஜ௦ 5௨௮௦. தல்லோன்‌ புனைத்த தெற்சிறு தானி (பெருங்‌, 4, 16: 299. 
2. கணவன்‌ வாழும்‌ நாள்வரை மகளிர்‌ கழுத்தில்‌ சரட்டுடன்‌ விளங்கும்‌ தாலி; & ஊ௱வ!! 447 ஸமா 
ர ருவா?20்‌ ௫௦ 59 ]௦ஜ 85 சா பககாம்‌ 11725. 


3. வைப்பாட்டிக்குக்‌ கொடுக்கும்‌ தாலி; 72/7 ஐஙய உறவாக 1௦ 745 ௦௦0௦0016 (2௦2.). 


கிறுதாள்‌ 01ம-18], 77. “ம. *. ட்‌ 


விரல்‌ மறையும்படி அணியும்‌ மணிகள்‌ பதித்த மோதிரம்‌; & 10ம்‌ ௦5 ரந்ரஜ ஒர்ரி வர்ர ஜாடி 50 


35 1௦ 607௦6வி 111௨ 111 ஐ, 


சிறுதூக்கம்‌ 011ம-ரமி வரு, 7. “10. 4. 
அணியின்‌ ஓர்‌ உறுப்பாகவும்‌ சிறிதாக அசைந்தாடுவதாகவும்‌ உள்ள வைரமணித்‌ தொங்கல்‌; 
ராவி! றகர்‌ ௦78 வவர. திருப்பட்டிகை மூகம்‌ ஒன்றில்‌ சவியினுள்ளால்‌ சிறு தூக்கம்‌ 
மூன்றே நாலித்‌ தலையில்‌ விடங்குடையான சாட்டில்‌ கட்டின பொத்தி எட்டும்‌ (6.1.1. ப, 
51). 


சிறுநெற்றாவி மப ஜரக!1, 72. “10. *. 
உ சிறுதாலி, 1. நதெற்சிறுதாவி - சிறுநெற்றாவி (பெருங்‌, 4, 16 : 29, அடிக்‌. 


கிறுடடுகண்‌ ௦120 -றகுபி2கஊ1, 72. - 70. 4. 


தொங்கும்‌ அணியுறுப்பு வகை; & றக்க ர வ௩ னாவ (5.1.1. 11, 3965. 


சிறுமணி 017ம-0௨1ர, 7. 518. *. 
குழந்தைகளின்‌ இடுப்பிலும்‌, கணுக்காவிலும்‌ அணிவிக்கப்படும்‌ ஒலியெழுப்பும்‌ சதங்கை; 11. 
061 (454 1௩ உ ்ர்பத வாபர்‌ & ரெ்1ம்‌5 கவத ௦ 7௦௦0. சதங்கை சிறுமணி கிங்கிணி (பிங்‌, 6: 82. 


கிறுவட்டபடமணி 0110-/க112உருவம்‌ ரா, ௭ 10. 4. 
குழந்தைகள்‌ இடுப்பில்‌ கட்டுவதும்‌ இலேசான முத்துகள்‌ பொருத்தப்பெற்றதுமான 
வெள்ளியாலான அணி; & உ] மாவா னாம்‌ சர்ப டு 6௪115 00 1031ம்‌ நக ககர்கம்‌ ரோ பெ] மகா. 
சகின்ணப்டு மயரல-ற-றப்‌, ச. - கிண்ணம்‌ 4, 
சிறிய பூ வடிவமாகச்‌ செய்யப்பெற்ற சடைவில்லை; க 1௦:௩௮ உகம்‌ 5௦ ௫௦௩ 1௪ 2ம்‌ ஒரக்‌ 
௦. சின்னப்பு அணிந்த குஞ்சி (வக, 2251 : 1). 
கீ 


சீதேவி ௦164ம்‌, 7... 4 கர-22ம. 
சடைவில்லை வகை; ஆ ௦ரகாட் மகம்‌ எாறவாாார்‌. சீதேவி என்னும்‌ தலைக்கோலத்துடனே 
(திருமூரு. 23, உரை). 


சுத்து 
ச்‌ 78 


சீர்‌ ம்‌, சா. மி. வா்‌ . த ட்ட ட ஒல்‌ 
காலில்‌ அணியப்படும்‌ தண்டை: 7111:110த ரவர்‌” 1௦ 10௨ 122. கால்‌ தண்டை புகழ்‌ ... 
ஆகும்‌ (திவா. 11 : 296. 


சீர்‌ஷஜாலம்‌ பவ்விகரு, 7. 

மகளிர்‌ தலையில்‌ அணியும்‌ கூந்தல்‌ வலை: [1க1ார௦4 ௦4 ௦0 (அணி. ஓப்‌. ப. 70). 
சீல்மோதிரம்‌ 011-ர௩00மகா, ர. - சீல்‌ 4, 

முத்திரையிடுவதற்குரிய மோதிரம்‌, 51ஜு௦1-ர1௩த, 11 தரோ-ார்ர ஐ சர்ட 5கக। 561 11 1 (624/2ஏ.). 


சீனச்சரப்பளரி 0108-0-௦8௨-ற-றவு, 7. ௩ சனம்‌ -, 
உ சரப்பணி (தெய்வச்‌, விறவிவிடு, 599). 


கங்கு பேய, 7. 57 /2முர்2ம. [14. 2யம்‌2ய.] 


உ சடைக்குச்சு. 


சுட்டி மே!1ர, 7. நன்‌. 2 பிசிர்‌. 
(. * நெற்றிச்சுட்டி. சுட்டி, சிதையக்‌ குட்டத்துக்‌ குளித்து (பெருங்‌, 1, 40 : 102. 
2. * நெற்றிப்பட்டம்‌. சுட்டியென்பது பட்டமூஞ்‌ சுட்டியும்‌ (அக. நி. 1548). 
சுட்டிகை பேழி10எர்‌, 77. நா௦ு. எரிவ்ட2. 
* நெற்றிச்சுட்டி. சூளிகையுஞ்‌ சுட்டிகையும்‌ (ஆதியுலா, 68). 
கட்டிழுகடு 0111-0 ப1க1ம, 7. எ சுட்டி 
மகளிர்‌ அணியும்‌ தலையணிகலன்‌; 864 ௦78 மாருகாடுகார்‌ ஒட மநு ௭ரொனா 0 1௫௦ ரககம. 
சுட௱ாரி பேகாட்‌ 7. 0. சடாரி. 
உ கவசம்‌. மெய்‌ புகு கருவி கவசப்‌ பெயரே சுடாரியும்‌ (பிங்‌, 6: 506. 
சுடிகை 001]68ம, 77. 4 /புரர்டச, 
1. மணிமுடி. சூடிகை சுடிகை சேகரமும்‌ (பிங்‌, 6: 67. 
2. முன்நெற்றியில்‌ மகளிரும்‌ சிறுமியரும்‌ அணியும்‌ நெற்றிச்சுட்டி; ரெக்‌ நார மநு கா 


பம்‌ ஐரா15 ௦0 196 1021௦௧. சுடிகைப்‌ பூங்கமல மன்ன சுடர்மணி மூகத்தினர்‌ (கம்பரா. 1, 14, 8 
: 2, வை.மு,கோ), 


சுண்டுவிரற்கண்ணி பேய்ப்‌ -ரரரகர- ராம்‌, ச. ௨ சுண்டுவிரல்‌ 


மகளிரின்‌ கால்சிறுவிரல்‌ மோதிரம்‌; க ரர்‌ ஒரீ ரத, ௭௦ 09 ௫௦௭ ௦௩ 10௦ 111412 1௦6. 


சுண்டைக்காய்‌ மாலை வேய181- 1-8 பிகர்‌, ச. - சுண்டைக்காய்‌ 


சுண்டைக்காய்‌ வடிவில்‌ செய்யப்பட்டிருக்கும்‌ மணிகள்‌ கோத்த கழுத்தணி வகை: க 2௦1௨௦௨ 
்லர்2 பட ௦102௨0 [65817௩0112 101 வா௩௦யாகார்‌ (டரா. 

௬த்து 100, 7. “சுற்று. 
1. கைவளை (௩௩3... 


2. மூன்று பொன்கம்பிகளை ஒன்றாக இணைத்ததும்‌ முகப்புக்குக்‌ கீழே மூன்று சதங்கைகள்‌ 
ஒரு தோளணி வகை; க்‌ ௧௦௨1 ரொட் ௦ பறற காரு 
1615. 


தாங்கும்படி அமைக்கப்பட்டதுமான 


பத்ரி த. 511 ஐ5 வாய்‌ ப ப தாய 


சுத்துப்‌ பரிஞ்சி 79 சுல்லு 


சுத்துப்‌ பரிஞ்சி மர்(ப-ற-றகார்்மர்‌, 77. “14. *. 
நெற்றிச்சுட்டிக்கு இருபுறமூம்‌ உள்ள சங்கிலி; & ஊரு ௦ ஊரா 5146 ௦7 ஈண்௦-20127 (4. 12.). 


சுத்துமுணி ேம-ப20ர்‌, 7. “18. *, 


உ சுற்றுமணி. 


சுத்து மெர்ரமாம, 7. 510. *. 
உ சுற்றுரு. 
சுரகனத்‌ தோள்வலபயம்‌ ௦ம0க8௨08௨-1-ர00விஷுவாட 7. 
பாம்பு வடிவில்‌ அமைக்கப்பட்ட வாகுவலயம்‌: .& 0௧௦௨121 0௨ ௦0 பறறள்‌ வா 2511 ௩த ௧ 


52ம்‌. 


சுரி மோர்‌, ரர. - சுரி, 
1. திருகாணி, வளையல்‌, சரடு முதலியவற்றின்‌ மூட்டுவாய்‌; 1£வ* ௦1 வாவா. உத்திராக்ஷ்த்‌ 
தாழ்வடம்‌ ஒன்றிற்‌ பொன்னின்‌ சரி! (5.1.1. 11, 156, 39). 
2. உருத்திராக்க மணிகளுக்குப்‌ பக்கமாக இணைக்கும்‌ வில்லைத்தகடு: 16 ற1௧௦5 1௧௦2ம்‌ 10 
டிஸ்லியரு (96 டச௨௦ 10 உள்கி வரச எாராத. உத்திராக்ஷச்சுரி பொன்னின்‌ நரவிற்‌ கோத்த 
உருத்ராக்ஷம்‌ ஒன்றும்‌ (5.1.1. 11, 38). 


சரியை மொயியகம்‌, 72. நள்‌. சுரி. 
உ கவசம்‌. கசையே சுரிகை மெய்புகுகருவி (திவா. 7: 36. 


சுரிதகம்‌ மமார்ரவக0ம, 7. ௪ சுரி)- - அகம்‌, 
தலைப்‌ பின்னவில்‌ அணியப்படுவதும்‌ திருகுப்பூப்‌ போன்ற வட்டமான மணிகள்‌ பதித்ததுமான 
பொன்‌ அணி: க டுவா 185121௨0 10 696 கர்‌ ர்க ௧௦௦௭. சுறிதக வுருவினதாகி! (நற்‌, 86 : 6). 


சுரூள்‌ மாய], 7. - சுருன்‌-. [%. ஒமரயு£ம்‌ 4. சயாச்‌ ப. சபாய்‌] 


பனையோலைச்‌ சுருளிள்‌ வடிவிலமைந்த மகளிர்‌ காதணி வகை; '/%/௦ப125 ஊவா ௦யாவாகா 1௦ ு(1 12 


௨௦௦11 ௦ றவாா 1௦௦௩௨. செம்பொன்‌ செய்சுருளுநீ தெய்வக்‌ குழைகளும்‌ (கம்பரா, 1, 16,525: 1). 


சுரூனள்கொலு௬ு மோப]-1801100, ர. சுரன்‌ -, 
மகளிர்‌ காலில்‌ அணியும்‌ திரித்தகயிறு போன்ற அமைப்புடைய கொலுசு; & 10ம்‌ ௦7 காமசர்‌ ௭௦௭ 
டூ கூலாக ரசளாமு|1ரத ௨௦௦1௩ (மதி. கள. 14, 65). 

சுருள்டரீஷி மோப]-ற11ம்‌, 77. “12. *. 
மகளிர்‌ காலின்‌ மூன்றாம்‌ விரலில்‌ அணியும்‌ ஆமி; மோதிரம்‌: [51 த ௦11௩ (நு ௫௩ ௦ 16 பர்‌ 
1௦6. 


சுருளை வெபர்‌, 72. 5 ௬ருன்‌-. [16. 5யாப/2] 
உ சுருள்‌. செம்பொன்‌ செய்‌ சுருளை மின்ன (சூளா. 10, 79 :3). 


௬ரை மகர்‌, 7. ௦5. அபதர்ச. 


திருகாணியைச்‌ செலுத்துஞ்‌ சிறு குழாய்‌; 1*211வ/2 50௭. 


ச௬ல்னு 111, 77. ௦5: ய. 
உ வெள்ளி. கருதிய சுல்லு ... இரசதம்‌ வெள்ளியின்‌ பேர்‌ (சூடா. 6:99). 


சுவணம்‌ 80 எமக வட 


சுவணம்‌ மெரவஉரா, 77. “ தபறவாரச. 


உ பொன்‌. எரிபுரை சுவணம்‌ (பெருங்‌, 4, 11:52. 


சுவர்ணம்‌ பெஙகாறவார, 7. “10. 


உ பொன்‌. 


சுவா௱பமி வெர்‌, ச. 5 தத 20. 
* பொன்‌. சுவாமியென்பது முருகனும்‌ பொன்னு மாசானெனவுமாகு முப்பெயரே (௮௧, நி. 
15429. 

சுழியம்‌ வெ], 77, - சழதி, 


1. பெண்கள்‌ அணிந்துகொள்ளும்‌ தலையணி வகையுள்‌ ஒன்று; க்‌ 18ம்‌ ௦7 ொகரளம்‌ ௦1௩ ந 
ரர ரெ ர்6 ரகம்‌. சுதியம்‌ சூடி (கம்பரா. 1, 22, 51 :4), 


2. நெற்றிச்சுட்டி. படர்‌ சடை மொழுடப்பும்‌ சுப்ரியமும்‌ (திருவிசைப்‌, 3, 3.2: 1). 
சுளிகை ௦11624, 7. 
அணிவகை; க்‌ 18௦ ௦7 ௦வாளம்‌. சூளிகையும்‌ சூட்டும்‌ சுளிகையும்‌ (ஆதியூலா., 68. 
சுற்று லேறாம, 77. - சுற்று-, [14. சய] 
திருமணமான பெண்கள்‌ அணியும்‌ கால்‌ விரல்‌ மோதிரம்‌; 1௦6 10௪. சுடுபொன்‌ வளைஇய 


வீரமை சுற்றொடு (கவித்‌, 85 : 1-2). 


சுற்றுக்கடுக்கண்‌ பேரம 1க(யகர, ரா. “ர்‌. 4, 
கடுக்கன்‌ வகை: & 1/0 ௦7 கோ-ாவ௱ரர்‌ (787.3. 
சுற்றுக்கல்‌ போப-1-121, ரா. “16. *, 


கொப்பு முதலிய அணிகலனைச்‌ சுற்றி வட்டமாக அமைக்கும்‌ மணிகள்‌; 1201௦5 81௦15 56 
பொக ௦௬ (4௨ எர்ருத6 ௦7 22றறர ஊம்‌ உர்ராம்‌1வா வாளர்‌. 


சுற்றுபணி ௦ாாம-டாகரம்‌, 77, “10. 
மங்கல நாணாகிய தாலிக்கு இருபுறத்திலும்‌ கோக்கப்படும்‌ பலவித வடிவமைந்த உருக்கள்‌; 
02௨05 ௦ரீ ஏகா1015 ரீிாராகி 511௩த௨௦்‌ ௦ 6௦117 5125 011116 ஈாரகோர்கஐ6 0௧௦26 10 10௩ 217277220௪ ஏபப்பபான. 
சுற்றுரு மெமாம. 77. “14. *, 
உ சுற்றுமணி. 
சுற்றுற்றி ராமரா 7, 


அணிகலன்‌ வகை: க்‌ [பரம்‌ ௦1 மாரவாளா. உசரத்து ஜஞ்சாணே மூவிரல அரைபாதச்‌ சுற்றுற்றி 
(கல்‌. சொல்‌, அக, 


சுறவுக்குமை ௦ரவுு-1-]1ய/கம, ர. 4 சுறவு *. 


மகரமீன்‌ வடிவாகச்‌ செய்த காதணி; மகரக்‌ குழை: &ா 62-0௦ க௱ர்‌ உகம்‌ 111 ஸ்ட நாகம்‌ 
மருப்பி னியன்ற தோடுந்‌ நலங்கொள் சுறவுக குழையும்‌ (அவக. 2440 : 19), 


சுறவுவா௱வய்‌ மெரகோடடடுகடு, 7. ௭ 14. 1 


மகளிர்‌ தலையில்‌ அணியும்‌ மகரவாய்‌ என்னும்‌ அணி; க மரவாளோர்‌ 51780௨0 1186 ௧ உருவா” 
ரர௦ய0%, டந்து வரந ஒரு 106 கம்‌. சுறவுவா யமைந்த (பெரும்பாண்‌ . 3850) 


சூட்டு 81 சூரியபொறை 


சூ 
சூட்டு ௦ய1ய, ச. வ சூட்டு-, 
1. பெண்கள்‌ முன்நெற்றியில்‌ அணியும்‌ அணிவகை; நெற்றிச்சுட்டி; ோொரவாார்‌ 1௦7 கூனாரன5 
ர்‌௦2கக0. தாட்டுப்பெயர்‌ பொறித்த சூட்டுப்‌ பொவிசுடர்‌ நுதல்‌ (பெருங்‌. 2, 4 : 10). 
2. கிரீடம்‌. இறை கொள்‌ மா நகர்ச்‌ சூட்டு வைத்தனையது (ச௪ீ£வக, 2569 : 2, 


சூடகம்‌ ஸர்வதா, 77. நள்‌. சூடு-, [7]. ஏர்ல் வாம, 18. எபீஸ்2௪. ப. 20ப22௭.] 
வளையல்‌ வகை: $ா௨எ. வயிரங்‌ கட்டிய சித்திரச்‌ சூடகஞ்‌ செம்பொற்‌ கைவளை (சிலப்‌. 


6: 91-92. 


ளூடா 00148, 77. “5 மபண்‌. 
1.* கைவளை. 
2. கழுத்திலணியும்‌ பொற்கொடியில்‌ கோத்த உருத்திராக்கம்‌; /8பள்‌24௪ 0௦௧05 0010520 11 ஐ௦10 


சோம்‌ சார ஜ௰ம்‌ 1 க ஐ010 ௨௦10 ௩௦௧7 85 ௨ 1601218௦௨6, 


சூடாமணி ௦018-முஹுர்‌, ரர. “10. *. 
1. உயர்ந்த மணிகள்‌ பதித்த சடைவில்லை வகை; 4 நுகார்க௫ூ ௦ரீ நவா 0150, சூடாமணியும்‌ 
பணி வளையும்‌ (இராஜராஜ. உலா, 322 
2. ஒரு மாலையின்‌ நடுநாயகமான மணி; நாயகமணி: 7௧௦! 1௩௧ 05ம்‌ ௦ பெகம்மாட. 
3. உ தெய்வ மணி. சிமந்தகமணி சூடாமணி ... தெய்வமணி ஐந்து என்ப (பிங்‌, 6: 119), 


சூடிகை ப்‌11182ர, 77, 5 சரிறிக்த 
தலையைச்‌ சுற்றி அணியும்‌ ஒருவகை நகை; மணிமுடி: ரோக 6வே[120 01௨0. ஸரீன்சோதி 
படல சூடிகா கோடி (தக்கயாகப்‌, 105 9. 


சூடைக்காசு பரக! 180, 7. உ சூடை ௮, 
%* சூடாமணி, 1. உறுசுடாச்‌ சூடைக்காசுக்‌ கரசினை (கம்பரா, 5, 6, 45: 1). 


சூர்ய்பு வோறறம, 77. ௭ சூர்‌-, 
கையில்‌ அணியும்‌ வளைந்த கடகம்‌; $ாக௦௦/௭. சூர்ப்பு அமை முன்‌ கை (புறநா. 163 :3). 
சூரியப்பிரபை பொறு க-ற-றம்ரகறகர்‌, 77, - திரு சா ௨22: 
மகளிர்‌ தலையின்‌ வலப்பக்கத்தில்‌ அணிந்துகொள்ளும்‌ மணி பதித்த சடைவில்லை வகை; 
போகார்‌ 07 ஐ014 504 ஈர்பர நாச௦ர்௦ய5 5107௦5, 0 நூ ௫௦2 பொடா ரர்ஜுர்‌ கர்சேச ௦7 116 112௨ம்‌ ௦7 
2277/770-0- 207-10௭. 
சூரியப்பபிரவை மோரு ௨-ற-றர்கஙகர்‌, ர. “10. *. 
உ சூரியப்பிரபை. 
சூரியப்பி/றை பொறடுக-ற-றர்கர்‌, ச. ஈரம்‌. *, 
 சூரியப்பரிரபை. 
சூரியடெயாறை வொரு௨-றமாகர்‌, 77. - 4. 


உ சூரியப்பிரபை. 


ஐ2 செயினட்டிகை 
சூவிகா 


சூவஷிக௱ 011168, 7. 
ஆண்கள்‌ மணிக்கட்டில்‌ அணியும்‌ அணிவகை; & 1004 ௦$ 1௧௦௦14 ௩ ராசாமி௦1௨ (அணி, 
ஒப்‌. ப. 70). 


சூஸ்ரி 1, ச. - சூழ்‌. 
1. யானையின்‌ முகத்தில்‌ அணிவிக்கப்படும்‌ நெற்றிப்பட்டம்‌; மூகப்படாம்‌; ரொவசார்க! ௦0௦௩௦11த 
10 10௨ உஜர்காம்‌'உ 7௨௦௨. சூழி யானைச்‌ சுடர்ப்‌ பூண்‌ நன்னன்‌ (அகநா. 15 : 10). 
2. குதிரைக்கலணை. சூழியும்‌ பரிமாக்கலணை ஆகும்‌ (பிங்‌, 6 ; 519). 

சூஸ்ரியம்‌ வெழநுகறட 77. - சூழி. 
உச்சிக்கொண்டையில்‌ அணியும்‌ அணிகலன்‌; ரொ! நரா ௦ 0௨ ரர மரி ம 0௦௧3. விட்டிலகு 
சூப்ியம்‌ விழுங்கு சிறுகொண்டை (திருவிளை. 1,4, 16: 1. 

சூளாமணி 12-ம்‌, ர. 5 ௦042-1741 
1. உ சூடாமணி, 2. சூளாமணி சிந்தித்திரியு மன்றே (௪£வக, 786 : 4). 
2. இந்திரன்‌ அணியும்‌ மணி: ர வ ரு [நன்கு சித்தாமணி, சூளாமணி! ... தெய்வமணி 
ஐந்து என்ப (பிங்‌, 6: 119). 

சூளிகை பே/(0கர, 7. 4 எயரிக்க 
தலையணி வகை; & 130 ௦1 2௨0௦ மாவாக. சூஸிகையும்‌ ... சூட்டும்‌ பின்‌ விலக (ஆதியுலா, 
6௦%. 

செங்கோல்‌ ௦௦0-101. 7. - செம்‌்-மை 4, 
உ பொன்‌. ஆசை செங்கோல்‌ ... பொன்னே (பிங்‌, 6; 131. 

செந்தாது 0௦00-180ம, 79. “18. *, 
உ பொன்‌. தேசிகம்‌, செந்தாது ... பொன்‌ எனப்படுமே (திவா. 6: 15. 

செபமாலை 0608-0181, 7. - அதக, 
உ சபவடம்‌. செய்க செபமாலை நூற்றெட்டினால்‌ சைவச. பொது. 144). 

செபயவடம்‌ 008-ஙவ(0ா, 7. “ரம்‌. 4, 
* சபவடம்‌. வந்தான்‌ செபவடக்‌ கரமுந்தானும்‌ (திருவாலவா, 35, 25 : ஆ. 

செம்பு 0001ப, 7. “செம்மை 4, [16. 4. 2ஊணக்ப.] 


* பொன்‌. செம்பு தானே நாவலுஞ்‌ செம்பும்‌ பொன்னுமெனவே போற்திடு முப்பெயர்‌ 
(அக, நி, 1604). 
செம்பணி மட்டமும்‌. 1. ௭ செம்மை 4. 


% மாணிக்கம்‌. செம்மணி, மாணிக்கம்‌ ... என்பதும்‌ அப்பெயர்க்கு உரித்தே (பிங்‌, 5: 109). 


செயினட்டிகை கஷருலாயிம்‌ உ. எ. ஸ்ம 


கைக்கடிகாரச்‌ சங்கிலி போலச்‌ செய்து பதக்கம்‌ சேர்க்கப்பட்ட அட்டிகை வகை: க்‌ பகல 10 
1116 நவ1சார 00௨ வக்ய்‌ ஷஷ்டி 50 எர்ம்டொடத வ்கொர்‌ 15 ஐ11201124. 


செருந்திப்பூ 83 சொகுசாமோதிரம்‌ 


செருந்திய்பூ 0ெமற!1-ற-றம்‌, 7. 
மாலையாகக்‌ கோக்கப்படுவதற்காகச்‌ செருந்திப்பூ வடிவில்‌ செய்யப்பெற்ற பொன்மணிகள்‌; 
116 ஐ௦1420 2௧௦௮5 ராக்‌ 10 1௦ ரி௦ாறட௦ரி றவாம்‌௦1௦04்‌ ஐ௦142 61௦55௦1௩7௦ அர்ர்ருத ௨5 ௨ 1௨௦11௨௦6. செருந்திப்பூ 


பதினொன்றும்‌ கொய்சகம்‌ இரண்டும்‌ (கல்‌, சொல்‌, அக்‌. 


செவிடு ரம்ப, 7. நா. “செவி -, 


காதணி வகை; க ககா ௦பாபோரோர்‌ (2௦௦.). 


செவிப்பூ ௦ஊ-ற-றப, ச. “10. *. [7. சயசய] 
உ செவிமலர்‌, 1, தோடே செவிப்பூவே (திவ்‌. திருப்பா. 27: 4). 


செவிமலர்‌ ௦ளெர்‌-றுக/கா, ரா. எர்ம்‌. -்‌, 
1. * செவிமலர்ப்பூ. 
2. தெய்வத்‌ திருமேனிகளில்‌ சாத்தும்‌ பொன்‌ அல்லது வெள்ளியாலான கர்ணபத்திரம்‌; 0௦18௦ 
11 5 நபர்‌ 69௦15 ௦1 502௦14] ௦௦௦8510175. 

செவிமலர்ப்பூ ௦ ௭ட்-டருவிகா-ற-றம்‌, 7. எம. -, 
மகளிர்‌ காதணி வகை: க கோ ரகரம்‌ மி. கன்னாவதஞ்சம்‌ செவிமலர்ப்பூவே (திவா. 
7:86. 

செவிமாவி ௦1-21, ரர. 10. 


காதணி வகை; & புகார்‌ ௦ரி ககா பாரத. 

செறிநிலைவடம்‌ ௦ெட்றம்‌/கம- வர்கா, 72. - செறி. 
நடுவில்‌ பெரியனவும்‌ அவற்றை அடுத்துப்‌ படிப்படியாகச்‌ சீர்மையுடன்‌ இருபுறமும்‌ சிறியனவுமான 
முத்துகள்‌ அமையுமாறு கோக்கப்பட்ட மாலை; க 5மார்த ௦1 றகவ!5 18ர்ற த 61த றலவா]5 1௩ 16 ரகா 


கும்‌ காவ! னா ௦ 0௦7 518425 டம்‌2்‌02௨51 ஐ 51265 தாகப்பகர[$ு ஊம்‌ நபா ளா வ113. 
சே 


சேகாரம்‌ ிகரவரா, ரர. ௮ 520௪௭. 


உ மணிமுடி. சூடிகை சுழூகை சேகரமும்‌ சொல்லும்‌ (பிங்‌, 6 : 67). 


சேம்ணி ௦ம்‌, ரர. 2 சே- 
கால்நடைகளுக்கு அணிவிக்கப்படும்‌ மணிவகை; 1351] 1420 1௦ 14௦ 8௦% ரீ௦க்0/௦ யோழு்‌, அக.). 
சேபமியாப்பட்டடை ோந8-ற-ழகர்ரகரகர்‌, 77. ௨ சேமியா -, 
சேமியாவின்‌ உருவம்‌ அமையச்‌ செய்யப்பட்டு, குழந்தைகளும்‌ மகளிரும்‌ அணியும்‌ கால்‌ 
கொலுசு வகை; %/2ாரா1௦2111-11166 வாபிள் ரியா ர்‌ வாம்‌ ௦௦. 
சேர்வை மலர்‌, 77. 5 சேர்‌. 


மகளிர்‌ காதணி வகை: "//௦120 5 2௧ ாறகாோர்‌ (87.9. 
சொ 


கசகொசூசாமே£திரம்‌ ௦௦/ஸ௦க-றா௦0வாட 77. : சொகுசா 4, 


செம்பு கலந்த உலோகத்தால்‌ செய்யப்பட்ட மோதிரவகை; 1₹1௩ஐ ராலே ௦ரீ ஜர்ர௦11201 (9/5. 


சொர்ணம்‌ 84 ஜெகிழி 


சொர்ணம்‌ மோகா 77. - தரவா. 


* பொன்‌. 
சொருகுப்பூ ௦௦பில-ற-றம்‌, 77. - சொருகு- *. 
தலையில்‌ செருகும்‌ பூ வடிவில்‌ அமைந்த சடைவில்லை; 1146 11௦82 1186 0150 ப560்‌ 85 116 


வார்‌ ர்‌ நநதாக!!. 


சொணன்னம்‌ ௦0ெரறுவாா, 7. “ ஒறதுாறுச. 


உ பொன்‌. வெறுக்கை சொன்னம்‌ ... பொன்‌ எனப்படுமே (திவா. 6: 1). 
சகோ 


சோனகச்கிரடுக்கு ௦00௧18-0-0110]/4, 7. - சோனகம்‌ 4, 
சோனக நாட்டிலிருந்து வந்த அணிவகை; க மாருகரானார்‌ ரீ ௫௦ ர்க ரோ66௦௪. சோனகச்‌ 


சிடுக்கின்‌ கூடொன்றிற்கட்டின மாணிக்கம்‌ (5.1.1. 14. 430). 


செள 


செளகர்தி கயாம்‌, ச. - சபதவாவ்பா. 
மாணிக்க வகை: & 1100 07 ரப0ந வர்றத 1௨ 11ஈர்‌ ௦ரி ட்ட ரகம்‌ ரி0வகாகம்‌ எுக்டை1113) ௦ர௪ ௦ரீ சீவரப்பகர. 


செளகந்திக்குச்‌ சாற்றிய நிறனே (சிலப்‌. 14 : 186, அடியார்‌... 


செளகந்திகம்‌ 0௨01 கவர, 77. “14. 
* செளகந்தி. 


ஞா 
ஞாவித்தட்டு பிவிர்றகாய, ச. - ஞால்‌- 4, 
சிற்றுருக்களோடு சேர்த்து மகளிர்‌ கழுத்தில்‌ அணியும்‌ அணிகலன்‌ வகை: & 12/௩௦ ௦7ம்‌ ஸாவு 5 
வாம நடவ சர்ப ட்ராமா, 
ஞாலுத்தட்டு பீவிப1ரகரர்ம, சா. 
* ஞாலித்தட்டு (4. 72.5. 
ஞாலுகதுட்டு பிவியர்காும, சா. 
உ ஞாவித்தட்டு (5. 2. 
ஞானக்குமாாயப்‌ வாவ], 7. 


* கச்சிக்குழல்‌ (24. 22). 


ஜெ 
ஜொெகிழம்‌ நலிவிகறு, 7. - ஜெகிழ்‌-, 
* ஜெகிழி. சீரார்‌ ஞெகிழம்‌ சிலம்ப கவித்‌, 90 : 11. 
வெளெகிப்தி 111) 7. ௭1ம்‌. 4, 


பொன்னால்‌ செய்யப்பட்ட ஒரு வகைச்‌ சிலம்பு; 111/:11௩தஐ ஊப்பின்‌. பரிபுரம்‌ அரவம்‌ பைம்பொன்‌ 
ஞெகிழி ... சிலம்பு (திவா. 7; 523. 


டீக்காப்பதக்கம்‌ 82 தங்கம்‌ 


[ட 


டீக்காப்பதக்கம்‌ பி02-ற0-றகாவிகர, ச. 1. சம்‌ 
பொற்றகட்டில்‌ விலையுயர்ந்த மணிகள்‌ பதிக்கப்பட்டதும்‌ மகளிர்‌ அணிவதுமான, குச்சிப்‌ 
பதக்கத்திலிருந்து வேறான பதக்க வகை; க 1261 நலுக்கொர்‌ வர்ர உ௩௦௦-௦1ஷற ௦ரி ஐ௦1ல்‌, ஒசர சர்ப 


[01201205 8101125, 1574. 74. ச௪242-2௮/ப7.. 


கார ந்102, 7. 
௪. டீக்காப்பதக்கம்‌. 

டீகாப்பொட்டு 11128-ற0-ற௦]0ம, 7. - ககா 4, 
மகளிர்‌ தலைவகிடுக்கு தேரே நெற்றியில்‌ அணியும்‌ சட்டி: 4௫௧௨] றற ச்கர்‌ ௩௦ மந நரக 
111௨ 1 வ்ககர்‌ (2௦௨.5. 


சமடோர 


டேரலாக்கு 161, ரர. - 11100. /6/௪. 
நீண்ட வடிவில்‌ அமைக்கப்பெற்ற காதணித்‌ தொங்கல்‌ அணி; &ற 1௦02 சவற ம்வர்‌. 


த்‌ 
தரிசரம்‌ பம்‌-௦காகர, 72. 
உ திரிசரம்‌. பொற்கட்டு 160ம்‌ உட்பட தாக்கம்‌ 250க்கு வன்னசர தரிசரம்‌ ஒன்றும்‌ 
மாணிக்கம்‌ 1002ம்‌ (௪ல்‌, சொல்‌, ௮௪... 
தரிவேணி 1171-0, 77. 
* திரிவேணி (அண்‌, ஒப்‌. ப, 71). 
கதுரறிஸரவடம்‌ ர 5காக- கர்வ, 70. 
8 திரிசரவடம்‌. கிர£டம்‌ ஒன்றுக்கு தரக்கம்‌ 3308 தரிஸரவடம்‌ ஒன்றுக்கு முத்து 1370 (கல்‌, 


சொல்‌, அக... 
க 


துக்க (விப, 7. 
நாயர்‌ இனப்‌ பெண்கள்‌ அணியும்‌ அணி வகை: &0 மெவாோர்‌ ௭௦ மநு ஷலா 1கப்4௭5 (மீ. 1). 


கதுகட்டுக்குழை (விக மிகம்‌, ர. 5 தகடு -. 
கழுத்தணி உறுப்பு வகை; & றக ௦7 6௦118௦6 (&.1.1. பு111, 128). 

துங்ககச்சரம்‌ (௨ம்‌1:2-0-௦வா, 7. - தங்கப்‌ 4, 
தங்கச்‌ சங்கிலி ஆகிய கழுத்தணி; 0௦14 ஊவா. 

தங்கம்‌ (கங்க சா, (14. சக.ம்க2௭7.] 
அணிகலன்கள்‌ மூதலியவை செய்யப்‌ பயன்படுவதும்‌, இயற்கையாகக்‌ கிடைப்பதுமான 
மதிப்புமிக்க வெளிர்‌ மஞ்சள்‌ நிற உலோகம்‌: 0௦10. மாதங்க ராசி திருவாய்‌ மலர்ந்தான்‌ 
(இராஜராஜ. உலா, 332). 


ங்க தைக்‌ 86 தடுப்பு 


தங்க ஸூத்ரம்‌ (ஒற்கக- கமாக ரர. 
ஆண்கள்‌ இடுப்பில்‌ அணியும்‌ அணிவகை; க்‌ ஜாரப்‌16 100 இணி. ஓப்‌, ப, 70). 
குசும்ட 180வரறப, 72. மரி. சபடிபுமாக்க்ச. 


* பொன்‌. தசும்பென்பது வேகுடமு மிடாவும்‌ பொன்னுமெனவே போற்று மூப்பெயரே 
(அக, நி. 1759. 


தட்டாணி (8181ம்‌, 7. 
தாலிச்‌ சரட்டின்‌ ஓர்‌ உறுப்பு, & லார்‌ ௦4 (86 ராகரார்கஹ௦ 0௨0௨௦௨. வன்படையார்‌ தேவியர்‌ தம்‌ 


மங்கலனாண்‌ தட்டாணிக்களன்‌ புரிய வோடாணி கல்‌, சொல்‌, அக, 
துட்டு மப, 7. “ தட்டு- 
(சதுர வடிவிலான) கழுத்தணியில்‌ கோக்கப்படும்‌ சதுர வடிவிலான அணி உரு; 5986 160௦5 
௦1௨1௦௦1180. 
தட்டுக்குக்சு 210-1௦௦. 7. எ 10. 4, 
காதிலணியும்‌ கம்மல்‌, தோடு முதலியவற்றின்‌ திருகாணி; 16 80191௮ ௦ லுடகா மாடுகள்‌ (5. இர, 
குட்டுச்சரி (ப0ப-0-0வோர்‌. 1. “10. 4. 
முன்கையில்‌ அணியும்‌ மகளிர்‌ அணிவகை; க்‌ 1/0 08 07க௦௪164 ஒலர நு கன 0 ரக ரீமாககாாா. 
கட்டுச்‌ சரியைச சரியாகக்‌ கைக்கணிந்து கூளப்ப, 136. 
தட்டுப ணி ப(்ப-பாயாம்‌. 7. வரம்‌, 4, 
சிறிய சதுர வடிவப்‌ பொன்‌ உருக்களாலாகிய கழுத்தணி வகை; 5ர3]| ு௦௦1௨1௨௦௨ ௦15876 ற16065 
௦! 2௦1/ (யாழ்‌. அக). 
தட்டை! டீயா, 7. ௩॥ தட்டு. 
காதின்‌ மேல்‌ பகுதியில்‌ அணியும்‌ காதணியில்‌ பொருத்தக்கூடிய அணிகலன்‌: 171211 587-0ா வாளர்‌ 
116 க (௭01. வாரு 10 11௦ பறற ரவி மறுவில்‌ செம்பொன்‌ மணிகெழு தட்டைகள்‌ (கநீத ப, 6, 
16. 7: 1). 
தட்டை? மய 1.௩ தண்டை. 


ஒலியெழுப்பக்கூடிய ஒரு காலணிகலன்‌ வகை: தண்டை; & (ஈப்1த கால. தட்டை 


ஞ.கிழங்கழல்‌ 
(கநீதபு. 1,142. 1). 


தட்டைத்‌ திருப்பு மர்வா, 7. ௭ தட்டை ட. 


அணிகலன்‌ வகை: க ரம்‌ 01 மாருவாகா( யாழ்‌, அக, 
தட்டைப்பிீவி மப்உடா பிர. 7. 10. 4. 


காவின்‌ சுண்டுவிரலுக்கு அடுத்த விரலில்‌ அணியும்‌ தட்டையான மெட்‌ 


டி வகை; 1121 7௮௦௦0 ரத 
ர ரோ 1112 ரீமா பா மற (ம்‌.௦0.. 


தடுப்பு மர்பறறம. 2. - தழு. 


காதில்‌ அணியும்‌ இரு அணிகள்‌ ஒன்றேரடொன்‌ 
வளையம்‌, இது 


று உரசாதிருக்க இடையில்‌ அணியும்‌ ஒரு 


வெரசா 1ராாடம்ப6ம்‌ 10 னவ கள 190 கோ ௦ொரவாகாடர்கு ஜொடர்ம்‌ [பட௦112. 


தடை 87 தந்தவளை 


தடை (கரகர, ர. “ர்‌. 4, 


1. காப்பு, 2. 
2. % கவசம்‌. தடைகுடங்‌ கவசம்‌ பாரி! தடுத்தல்‌ முூண்கடைப்புணர்ப்பாம்‌ அரும்‌, [26. 


துடை யமோதிரம்‌ 1௧1௨1-001/வம, சர. ௨ தடை -, 
கைவிரலில்‌ பெரியதாக அணிந்திருக்கும்‌ மோதிரத்தைக்‌ கீழே விழாமல்‌ தடுத்து நிற்கும்‌ சிறு 
மோதிரம்‌; 160 ராஐ. 


தடையம்‌ 1க1கவா, 2. “19. 
அணிகலன்‌ . 22.). 


குண்டட்டி (கருர்‌, 7. ௨ தண்டு 4, 


* தண்டொட்டி (ம. 0.) 


தண்டிகம்‌ (உணர(116வபா, 7. 
உ முத்துமாலை. 


துண்டிகை (௨111/6கர, 7. 
உ தண்டிகம்‌. 

துண்டை (8மர்கம்‌, சர. ரி. ஸ்ர. 
1. குழந்தைகள்‌, சிறுமிகள்‌ ஆகியோர்‌ காலில்‌ அணியும்‌ ஒன்றுக்கொன்று தொட்டாற்‌ போல்‌ 
முூனைகளைக்‌ கொண்ட உருட்டுக்கம்பி அல்லது குழல்‌ வடிவிலான பொன்‌ அல்லது வெள்ளி 
அணிகலன்‌ வகை; 11௦011௦006 உவரி. மருப்பின்‌ தண்டை செறி மணிக்‌ குதம்பை (பெரியபு. 10. 
21.20 
2. குதிரையின்‌ காலடிகளைச்‌ சுற்றிப்‌ பொருத்தப்படும்‌ வெள்ளி அணிகலன்‌ வகை; & 5ரிஙளா 


சாவார்‌ றபர்‌ 0 பாம்‌ ரக ரின்‌ ௦71 101805. 


துண்டைவெட்டி 1வரர்க?- 11ம்‌, 77. - தண்டை 4, 


* தண்டொட்டி (2.௦௦.). 


தண்டெடொாட்டி 1க11011்‌, 7. - தண்டு 4 ஒட்டி, 
காதின்‌ துளையைப்‌ பெரிதாக்கிய பெண்கள்‌ அணியும்‌ அரக்கு அடைக்கப்பட்ட பொன்னாலான 
குழல்‌ வடிவக்‌ காதணி வகை; & 1/௦ கமாக ஊவா. வயி ரத்தண்டொட்டி தந்தான்‌ 
(விறலிவிடு. 1116. ப 

தந்தட்புண்‌ (காரக-ற-றங்ற, 7. - செ எ. 
யானைத்‌ தந்தத்தில்‌ அணியும்‌ கிம்புரி; 1*2ாய/2 ௦ ரா௩சர்க। மற ௦ 116 ரர்ற ௦ரீ 8௩ வ16றநகார்‌”5 ரப]. 
கிம்புரி மூடி தந்தப்பூண்‌ சூடா, 11: 14. 

குந்தவளை ரகார்க- ம வ]கர்‌, சர. “10. *, 
யானைக்‌ கொம்பினால்‌ (தந்தம்‌) செய்யப்பட்டதும்‌, சங்கு வளையை விடப்‌ பெரியதும்‌, 
பளபளப்பானதும்‌, விலையுயர்ந்ததுமான வளையல்‌ வகை; & றா2௦1005 ௨10 8ரர்ர1௩த நாக௦௨124 ௨0௦ 


பற ர்‌ உகறங்கார்‌'5 ப, 0ர்ததகா ரகா கர்‌ 6௦௦1௦1. 


தநிவடம்‌ 55 தலைச்சாமான்‌ 


குதிவட ம்‌ 18ார்‌-ஏகர்கரார, 70. 
உ தனிவடம்‌. மேற்படியார்‌ சார்த்தும்‌ தநிவடம்‌ ஓன்றும்‌, முத்து முப்பத்தொன்றும்‌ (கல்‌. 
சொல்‌. அக. 

தப்பளைக்கொக்கி மறறவக/-1%8-1201்‌, 7. ௩௨ தப்பளை -, 
அணியின்‌ கொக்குவாய்‌ (பூட்டு) வகை; க 10ம்‌ ௦71௦௦1 1௩5. 

தபணியம்‌ (உறவாுவபா, 7. எ (றவற. 

௩ பொன்‌. தபனியப்பயொது (கந்தபு. 2. 30.2: 45. 

தம்பம்‌ (ஊராக, 77. ௦7. எரமிம1௭. 

உ கவசம்‌. மெய்யுறை தம்பம்‌ ... மெய்‌ புகு கருவி (திவா. 7: 3. 

தம்டித்தோழுூன்‌ ஈற01-1-10181, 7. - தக்மி 
ஆண்குழந்தைகளின்‌ இடுப்பில்‌ கட்டும்‌ குஞ்சாமணி; ஜொரவாளர்‌ 10 10௨ வாஷ்கர்‌ 61 ரூல[க (ரரிவா6 


1௦1 ஐ 11௦ சாலா 17 ம/7/2. 


தமதநியம்‌ பப கடும. 77. ௨ சயாம்‌. 
* பொன்‌. தமநியமென்பது பொன்னெனலாகும்‌ (ஆசி.நி. 5: 1708). 
தகமணியம்‌ டி-ராவரரநுவருட 77. 514. 
ஈ பொன்‌. தமனியம்‌ வளைஇய தாவுஇவ்‌ விளங்குஇழை (மதுரைக்‌, 704. 
தரளத்தாமம்‌ மாய/உட(ருவு, ர. - தரனம்‌ 4, 
* முத்துமாலை. தரளத்தாம விஞ்சையர்‌ (கம்பரா, 6, 36, 117:3-4. 
தரளக்‌ கட்டுவடம்‌ மமாவிக- ட 1வ11ய- ஏ வ்கரு, 1. “ரல்‌. ௪, 
ஒத்த அளவுள்ள மணிகளைக்‌ கோத்த முத்து மாலை வகை; 4 517112 70௨06 பற ௦1 ழஎவா!5 ௦15கரா௪ 
51:26. 
தரளாலம்‌ (ாக1எ0ம, 77. அ 24/4. 
உ முத்து. வாரித்தரள நகை செய்து (சிலப்‌, 7 38). 
தலகம்‌ (குகா, ரா. 
மகளிர்‌ இடையில்‌ அணியும்‌ அணிவகை: க [1௦ 91 ஜாட காரு நூ க்பொறு (அணி. ஒப்‌, ப. 7095. 
தலைக்கருவி (/87-1-காபார்‌, 7. ௨ தலை 4. 
தலையைப்‌ பாதுகாப்பதற்காக அணியும்‌ கவசம்‌; 1121௦. சீசகம்‌ சிரகம்‌ தலைக்கருவி (திவா 
7:38). 
தலைக்கோலம்‌ பவ]: எர 


மகளிர்‌ தலையணி வகை; சீதேவி: & (2100 ௦1 6௨3-௦௩வாரோ* கா 


௫௬௦1௩௧ ௨0॥. தலைக்கோலமாகிய 
முத்தும்‌ (அவக, 349 : 4. உரை). 


தலைச்சாமாண்‌ (ிய-௨-௦8ரதரு. 7. “மட 


கதுலைசாமான்‌ 89 தளுக்கு 


தலைசாமான்‌ 12/௧1-௦ வறக, 77. எர்ம்‌ 


 தலைச்சாமான்‌ (('௦//௦4.). 


தலைரநகை 1௨181-க16கர்‌, 77. “12. 4, 


உ தலைச்சாமான்‌. 


தலைரநாட ரா 1௧1௧0-0812, 77. “4. ௪, 
பொன்‌ தகட்டாலானதும்‌ நுனி இழுத்துக்‌ கட்டுவதற்கேற்பத்‌ துளைகள்‌ இடப்பட்ட:துமான 
தலைமுடியைக்‌ கட்டும்‌ அ௮ணிவகை; க ஐ010 0௧௦ ௦7112 வ 


துலையப்பணரி 18121-ற-றக7, 72. -14, -, 


௩ தலைச்சாமான்‌ (ம. 42.). 


துலைப்பாளை 1(க/௧1-ற-றக[கர, 77. 14. -, 
தலை மயிர்ப்‌ பிரிவின்‌ நடுவில்‌ மகளிரால்‌ அணியப்படும்‌ ஒன்பது வகை மணிகள்‌ அழுத்திச்‌ 
செய்யப்பெற்ற பொன்‌ அணி வகை; & 10ம்‌ ௦ரி காரகர்‌ 1700 வராக. சிகை நடுவில்‌ 


தலைப்பாளை நான்று (சாவக. 2731 : 1, உரை). 


துலைமணிவட ம்‌ 1க1௨1-ரூுகாம்‌- அவகர, ச. “1ல்‌. *, 
* செறிநிலைவடம்‌. 


* 


குலையபணி (வகர வர்‌, 77. எர்ம்‌. 


உ தலைச்சாமானண்‌. 


தலையாட்டம்‌ 1விக1-3- வரவர, 7. அ 10, *, 
கூதிரைத்‌ தலையணி வகை; 1?/ப116 ௦7 வரா ௦௩ ௨ ௩௦5628 1௦80. துஞ்சாகிய சிவந்த 
தலையாட்டத்தினையும்‌ (கவித்‌, 6 :9, உரை). 


தவளைக்கிண்கிணி 12ஙக[க/-6- றிய, ச. - தவனை 
தவளையபோல்‌ ஒலிக்கும்‌ கிண்கிணி கொண்ட காலணி வகை; கர ௨/4 வர்பப்டடுவ!(5 ஐர் த 111௦ 


8௦ம்‌ ௦ரிகர௦த”5 ௦௨, தத்து நார்த்‌ தவளைக்‌ குரற்‌ அிண்கிணி (சிவக, 2481] : 3), 


தவளைக்குரங்கு ரகவ௮4-1-1மாகர்ப்வட 77. ஈர்‌. -. 
அணிகலனின்‌ பூட்டு; & 1ம்‌ ௦ம்‌ ௦ 85ற 1௬ சகம்‌, 1 ர்க்க] கரு (945. 


தவளைவாய்‌ சகரவிகம்‌- ஙு 4. “ரம்‌. ௪, 
நகையின்‌ ஓர்‌ உறுப்பு ஆகிய பூட்டு; 196 ௦5% ௦7௨/௧. இடைக்கட்டு நாலும்‌ தவளைவாய்‌ 
நாவியல்‌ (கல்‌. சொல்‌. அக... 


தளப்பம்‌ (க/கறறவம, 7. - தனம்பு-, 
காதணி வகை; கச வோ-௦யாகறாகாம்‌. தக்கையிட்ட காதில்‌ தளப்பமிட்டு (விறலிவிடு. 184). 


தளுக்கு பவியிலை, ர. - தளுக்கு, [16. ௪/0] 
காதின்‌ மேல்‌ பகுதியில்‌ அணியும்‌ சிறு அணிவகை போன்றமைந்த மூக்கணி; 71056 ௦௨௮1, உருவி] 
காரர்‌ 1168 க ௧௦% 0 1௩1௨ பறறசா வடி மூவைந்தாம்‌ பாட்டிகண்ட ஹக்குத்தளுக்கை 
(வி'றவிவிடு. 704) 


90 தாமரைக்கொட்டை 
தனை 


தளை கம்‌, ச. - தளை. [6. (9/5) 14. 12/8.] 

காற்சிலம்பு; &ீா1/௦. ஆண்பால்‌ மயிர்‌ தொடர்பு சிலம்பும்‌ தளையே (பிங்‌. 10 : 587). 
தறுந்திரம்‌ 181ப-ப-ம்காட 77. 

* தறுத்திராணம்‌. 
துறுத்திராணம்‌ ுப-ட்ம்ரகாவர, 77. 


உ கவசம்‌. 


தனம்‌ (உருவா, ரா. “5 பீர்ப7. 
உ பொன்‌. பொருளும்‌ தனமும்‌ ,., திரவியமும்‌ அதற்கே (பிங்‌, 6: 132. 
தணிப்பட்டு (/வுட்ட-றவம்ய, ச. - தனி -*, றா. பட்டை. 
ஈ தனிவடம்‌. 
தணனிவட ம்‌ 1கற1-மகர்கமா. 7. ௨ தனி 
ஒற்றைச்சரமாகிய கழுத்தணி வகை; 1460% ௦ஈவா. சார்த்தும்‌ தனிவடம்‌ ஒன்றும்‌ முத்து 
நாற்பத்திரண்டும்‌ (கல்‌, சொல்‌, ௮௧.5. 
தணுத்திரம்‌ பரப்ப வார, 7. - /கரப-பம. 
உடம்பைப்‌ பாதுகாப்பதற்கு அணியும்‌ கவசம்‌; கராய (8/5. 


தணுவா௱ரம்‌ (க௱ம-ங8ாவாட ர. எ பரப 4 நதிாத, 


போர்க்கவசம்‌, காமமா (யாழ்‌. அக). 


தா 
தாங்கி டீப்‌, 7. - தாங்கு-, 
* கிம்புரி, 1. கோளகை தாங்கி ... பூணின்‌ பெயர்‌ எனப்‌ போற்றல்‌ வேண்டும்‌ (திவா, 7:95), 
தாடங்கம்‌ பீகார்‌ ச. உ விகும்சக. 
பெண்கள்‌ காதிலணியும்‌ தோடு; */௦௩0'5 கோரமாக. தோடு தாடங்கம்‌ (திவா. 7: 83), 
தாதணிவளைபம்‌ (வவர ஙவிகடுவாு சூ மாம்‌. தாது - அணி 


விரலணி வகை, க்‌ 100 ௦7 ரரதவ மா. தலைவிரற்சுற்றுந்‌ தாதணி வளையம்‌ (பெருங்‌, 2, 19; 
180). 


தாமம்‌ போயா, 1. - மீரா. 


1. மணிகளாலான சரம்‌; மணிமாலை: 1120118௨06 ௦7 6௨05. 811ஈத 85 ௦7 றக!5. முத்துத்‌ தாம 
மூறையொடு தநாற்றுமின்‌ (மணி, 1: 49, 


2. பதினெட்டு முத்துக்‌ கோவைகள்‌ கொண்ட மகளிர்‌ இடையணி: காட குக்கர்‌ மாரக ரொம்‌ ௦5 
[6 ௦18 ஊர்ரு5 ௦7 ற௦ா]5 (197.5. 


3. முடியுறுப்புகள்‌ ஐந்தனுள்‌ ஒன்று; 01௦ ௦7175௦ 1176 மறவ ராவி ௦811 0188௦௯. தாமம்‌ மகுடம்‌ 
பதுமம்‌ ... மூடியுறுப்பு (திவா. 7: 823. 


தாமடமரைக்கொட்டை 1கவாகம்‌-1-101121, 7. - தாமரை, 


மகளிர்‌ தலையணி வகை; & ௦80-௦ஈவானாம்‌ வலா நூ ௧௦8 (2223. 


தாமரைமணி 91 தாவி 


தாமரைமணி (8ராலாகம- ரகரம்‌, ர. “14. *. 
தாமரைக்‌ கொட்டையாலான மாலை; & 10880 01 1௦1ப5-565௦5. துளசி தாமரைமணி 
தோண்மேல்‌ (பிரபோத, 11, 11). 


தாமரைவிதை மாலை 18002411௨1 ரககம, சர. ௭ 18. *. 


பைராகி இனத்தவர்‌ அணியும்‌ தாமரைமணி மாலை; & ஒர ஐ ௦1 1௦1ய5 0௪௧௦5 (1. 1). 


தாய்க்கடுக்கண்‌ (8-1 கயிவர, ச. - தாய்‌ 4, 


காதணி வகை; 4 101௩0 ௦7 சவரக்‌ (94). 


தாயத்து ர(ஷூகா(ம, 7. -“ 0. ௪ 74. 
உ தாயித்து. 

தாயித்து (கர்ப்ப, 7. - 744. [7: சயரம.] 
1. மந்திரவாதி, பூசாரி போன்றவரால்‌ மந்திரிக்கப்பட்ட பொருள்‌ உள்ளிடப்பட்டதும்‌ தீமை, 
நோய்‌, துரதிர்ஷ்டம்‌ முதலியவை விலகும்‌ என்னும்‌ நம்பிக்கையில்‌ கழுத்து, கை அல்லது 
இடுப்பில்‌ அணியப்படுவதுமான நீள்‌ உருண்டை வடிவிலான குழல்‌: ஒராவி!1| த௦1ம்‌ ௦ 511௩ ௦856 
ரொ ௦ 0௩6 றக50௫ ௧5 வரப 121; நெரி செர்வ! $வி்ாட வா. 


2. அணிகலன்வகை; &௱ ாரவா௱ளம்‌ (20௦.). 


தாம்‌ 18, ஈ. 04. ஸா. 
1. குதிரையின்‌ கழுத்தில்‌ அணியப்படும்‌ கிண்கிணி மாலை; 5(1ரஐ ௦ரி 6௪115 10 ௨ ௩௦15௨. தார்‌ 
மணி அன்ன ஒண்‌ பூக்கொழுததி (குறுநீ, 243 : 2) 
2. சங்கிலி, 1 (மதுரைத்‌. ௮௪.). 


துார்மணி 12-ுகறம்‌, ச. 4 தார்‌ 4, 


* தார்‌, 1 (யாழ்‌, அக.). 


தாரகைக்கோவை 48௨௨1 0ஙகம்‌ உ. தாரகைர்‌, 
ஏகாவலி என்னும்‌ ஒற்றைச்சரக்‌ கழுத்தணி; & 510216 51//0ஐ68 ௪௦1௧௦6. தாரகைக்‌ கோவையுஞந்‌ 
சந்தின்‌ குழம்பும்‌ (சிலப்‌, 13 : 19). 


தாரகைச்சும்மை 1காக180-0-௦பரர சர்‌, 77. 4 18. *. 
நட்சத்திரத்‌ தொகுதி போன்று முத்துகளாலான அணிகலன்‌; ,& ஜாப ௦7௯215 5மமய06ம்‌ சர்ர்‌ 
௦15. மேகலையும்‌ தாழத்‌ தாரகைச்‌ சும்மை பூட்டித்‌ கம்பரா. 1, 21, 13 : 2. 


தாரகைக்சுடைம 18181481-0-போயகர்‌, 77. 


* தாரகைச்சும்மை. பாரத்தாரகைச்‌ சுமையும்‌ பூட்டி (கம்பரா. |, 21, 13: 2). 


தாரம்‌ 1கரகாம, 7.௭ சச. 
1. 9 வெள்ளி. தாரம்‌ களதெளதம்‌ வெள்ளி! (திவா. 6 : 20). 
2. உ முத்து (யாழ்‌. அக... 

தாலி (விர்‌, 7. [7. 6. 14. 1ம்‌, 7242] 
1. திருமணத்திற்கு அடையாளமாக மணமகன்‌ மணமகளின்‌ கழுத்தில்‌ அணிவிக்கும்‌ மஞ்சள்‌ 
கயிறு அல்லது பொற்சங்கிலியுடன்‌ கோக்கப்பட்ட மங்கல அணி; 727/7 ௦௦ர்ாக! ற16062 01 க ௩௨016 
ஊரவர்‌ 501கருரது (ஒம்‌ நந 1௩௨ டம்க்சஜா0ாட கா௦்பாம்‌ 6 மார்சக”5 ௩௨௦% ௨௧ ரவார்கஜ௦-0௨0்‌ஐ6. தாவி ... 
நல்லார்‌ கழுத்தணிந்து (சீவக, 2697: 1). 


ஈவியைய்படை 
தாவிக்கயிறு 92 ஸ்‌ 


2. ஐம்படைத்தாலி. தாலி களைந்தன்று மிலனே (புறநா, 77: 7). ன 
3. தீய சக்திகளிடம்‌ இருந்து காக்கும்‌ எனும்‌ நம்பிக்கையில்‌ சிறுவர்‌ அழுத்திலையப்‌ ப்ட்‌ 
கோக்கப்பட்ட அணி; கராய 60 ௦௩ ௨ ௦1/14 12௦1. புவிப்பற்றாவிப்‌ புன்றலைச்‌ சிறாஅர்‌ 
(புறநா. 374 :9), 

4.% ஆமைத்தாலி. 


தாவிக்கயிறு 1௧11-1 -ரங்ம, ச. “௨ தாவி -, 2 
தாலி கோப்பதற்கான கயிறு; மாங்கலியச்‌ சரடு; 1*கர்கர்£ம்‌ ராகக்‌ ௦ சர்ர்‌ 15 யத 106 2/7 
((௦//௦4.). 


தாலவிக்காறை 1814-1-1சரகர்‌, 2. “12. *, 
பொற்பட்டையாலான உட்கழுத்தணியில்‌ கோக்கப்பட்ட தாவி: 716 ரகார்கஜக 6க0ஐ௦ கர(க௦் சம்‌ 1௦ 
உர81 1௩ ர௦௦118௦௦. 

தாலிக்கொடி 1811-10-101ம்‌. 77. “1ம்‌. *, 
பின்னல்‌ வடிவில்‌ அமைக்கப்பட்டிருக்கும்‌ தாலி கோப்பதற்கான பொற்சரடு; இப்கேம்‌ ஐ௦1ம்‌ ஸ்வர 
௦1 176 /74/1௪௪௭ய (0௦//௦4.2. 


தாவிக்கொழுரந்து (811-1-10]/மெப்ம, ச. எல்‌. 4, 


1.* ஆமைத்தாலி (திவ்‌. பெரியாம்‌. 2, 6 
2 


, 1,வ்யா.. 
பனை மரத்தின்‌ வெண்மையான குருத்தோலையில்‌ செய்த அணிகலன்‌; 4 ற௨011௨௦௦ ௫௦11 நு 
௦05 ஷ ஐஷூ வரு1011 18 பாலம்ே ஸ்ழூ ௦1 றவிருட 12௦௧௦௨. தாலிக்கொழுந்தைத்‌ தடங்கழுத்திற்‌ பூண்டு 


(திவ்‌. பெரியாம்‌. 2. 6. 1:39), 


தாலவிக்கோவை (க11-%-10 வம்‌. 7. எர்ம்‌. 4, 
தாலியுடன்‌ கோப்பதற்கான பல்வகை உருக்கள்‌; 51711)ஐ ௦ரி 06௨05 10 ஸார்‌ 115௦ 4/2 0211ஐ ௧02௨ 15 
க41௨010ம (4/5. 

தாவிச்சரடு (11-௦-௦௨க(ம. 7, “ரல. 
* தாலிக்கொடி. 

தாலவிய்பொட்டு பிட்ட-ட௦11ய. 7. எர 4. 


தாலிச்‌ சங்கிலியில்‌ அல்லது கயிற்றில்‌ கோக்கப்படும்‌ வட்டமான 


தகடு போன்ற மங்கல உரு; 
பி150-வரஷ6ம்‌ (2/7 


தாலவிமணிவடம்‌ 181 1- பரக ரல உருட 77. ௭ 18. 
தாலியே௱டு மணிகள்‌ சேர்ந்த மாங்கலியக்‌ கொடி; 511ஈத ௦7 62௧05 1௦ ர்ச்‌ 10௪ 227/7 15 கர்‌(க௦ப்கம்‌. 
தாலிமண்‌வட ம்‌ ஒன்று (5.1.1. 1. 171. 

தாவியுரு மிர மாட 7, எம்‌ ௮. 
1. தாலியுடன்‌ கோக்கப்படும்‌ பலவித உருக்கள்‌; 132௧05 ௦7 பரா சீராக ௧112012010 1114 2] 
5. தாலி மட்டும்‌ இணைக்கப்பட்ட வடம்‌; போவா 60ர1க111௨ஐ 105 சகி 

தாலவியைம்படை (411-$- கழு வர்கர்‌, 7. 14. 4. 


* கல்படைத்தாலி, தாவியைம்படை தழுவுமார்யிடை (கம்பரா, 1 2. 58; 19. 


தாலுக௱ 93 தாளம்பூ 
தாலுகா 1814, 7. - (7, 2/8. 
உ கர்ணப்ப (220.3. 


தாவடம்‌ சேவு, 7. - தாழ்‌- * வடம்‌, (7. ர்றா.] 
॥. * உருத்திராக்கப்பணி. 
2. கழுத்தில்‌ அணியும்‌ மாலை: 11201180௦௨. தழை உடுத்துக்‌ குன்றி மணித்‌ தாவடத்தைப்‌ ண்டு 
ரிச்‌, வெண்‌. 119. 


தாழ்‌ (ம்‌, 7. [7£. ம/.] 
விரலணி வகை; & 103 ௦1 ரத. சிறுதாழ்‌ செறித்த மெல்விரல்‌ (தற்‌. 120 : 4). 


தாழ்வு காம, ர, - தாழ்‌. 
* தொங்கல்‌, 1 (8), 


தாழ்த்து பிர்ய, 7. 
௪ தாயித்து (2௦௦.). 

தாழ்வடம்‌ 18/-21க0, 7. நாமம்‌. தாழ்‌ -, [ந. ரா] 
(. கழுத்தின்‌ அடியில்‌ அணிகலன்களின்‌ கீழ்‌ அணியப்படும்‌ முத்து அல்லது மணிகளாலான 
நீண்ட பொற்சரடு; 11601180௦6 07 ஐ௦கா!8 ௦1 6௪௧௦5, 12 ஊ.வ. தாவு இல்‌ தாழ்வட௰ம்‌ தயங்க 
(வக, 2426 : [). 
2. உருத்திராக்க மாலை. 2ரர்பின்பரீதிலே தாழ்வடங்கள்‌ மனதிலே கரவடமாம்‌ (கண்டலை. 
௪த, 29), 

தாழக்கூட்டுக்‌ கம்பி க்ப்‌, ச. - தாழ்‌, 
வளைய வடிவில்‌ வேலைப்பாடமைந்ததாகச்‌ செய்யப்பெற்றுத்‌ திருமேனிகட்கு ஆணியிட்டுப்‌ 
பொருத்தும்‌ காதணி வகை; & ஊவா ரீ சபை (கல்‌. சொல்‌, அக்‌. 


தாழம்பூ 1வீவ-றம்‌, ச. - தாழை 4, 
நடுவே அகன்றும்‌ இரு புறமும்‌ நுனிகள்‌ சிறுத்தும்‌ தாழம்பூ மடல்‌ வடிவமாகச்‌ செய்யப்பட்ட 
மகளிர்‌ தலையணி; "௦7௧ 1921-0 ஈகரசா 1௫ 00௨ கரவ ௦1 60௦ ௫௧௦ மரி 10௦ 507619-0116. 
தாபஸூ்திவில்லை 181-411, 7. 
சடைவில்லை வகை; 4 [610 ௦ரி ஈச்வர. வசதப்பனொடுி தாழிவில்லை போட்டான்‌ 
(விறவிவிடு, | 128), 


தாள்‌ 181, 9. 
* தாள்செறி. தகையவர்‌ னகச்‌ செறித்த தான்‌ போல (கலித்‌, 43 : 98. 


தாள் செறி (8][-0்‌, ர. - தாள்‌ -, 
மோதிர வகை; & பம்‌ ௦8 றத. வில்‌ வயிரத்து மரகதத்‌ தாள்‌ செறி காந்தள்‌ மெல்‌ விரல்‌ 
கரப்ப அணிந்து (சிலப்‌, 6 : 97-98. 

தாளம்பூ 181கரடறம்‌, 7. 


ஈ தாழம்பூ? 


தாளிம்பம்‌ 94 திரிவேணி 


தாளிம்பம்‌ (21110 றவாட, 77. 
முன்நெற்றியில்‌ அணியப்படும்‌ அணிவகை; ரொ ௭௦11௩ ௦ 10211௦80. தாளிம்பத்து ஆமநுதல்‌ 
சேர்த்தி (ஆதியுலா, 12. 
தாளுருவி 18]-மாமருர்‌, 7. ௨ தாள்‌ -, 
காதின்‌ துளையைப்‌ பெரிதாக்கிய பின்‌ அணியும்‌ ஒருவகைக்‌ காதணி; 5௫!!! காவான்‌. 
தாளுருவி என்னுரபம்‌ அணிகலன்‌ அசையா நின்ற காதினையும்‌ (பெரும்பாண்‌, 161, உரை, 
தானைத்திருப்பட்டிகை (ர௨4-((1ப-ற0-றக(11]221, 77. - தானை -, 
தெய்வ உருவங்களின்‌ அரையாடை மேல்‌ அணிவிக்கப்படும்‌ அணிகலன்‌ வகை; ரோம்‌12 10 12 
10௦15. உடையார்க்குச்‌ செய்த தானைத்‌ திருப்பட்டிகை (கல்‌, சொல்‌, அக. 
தானைத்தூக்கம்‌ (ரக1-ட்ப வரு, ரர. “10. *, 


திருப்பட்டிகையணியின்‌ உறுப்பினுள்‌ ஒன்று; & றரவொர்‌ ரு சர்வத தானைத்‌ தூக்கம்‌ பின்னுக்‌ 
கோவைக்‌ தலையில்‌ (கல்‌, சொல்‌, அக. 


தி 
திரட்சி பஈ1௦1, 77.௩ திரள்‌-, 
* முத்து. தரளம்‌ திரட்சி ஆகவும்‌ சாற்றுவர்‌ (திவா. 6: 10). 
திரணை பாக0க1. /7. “14. 
* சுட்டி, 1. பாற்படு முத்தின்‌ பனிச்சுடர்த்‌ திரணை சாத்தி (பெரியபு. 28, 1215 : 39. 
திரவியம்‌ பரந டு வருட 1. - மனித, 
உ பொன்‌. திரவியம்‌ வேங்கை .. பொன்‌ எனப்படுமே (திவா. 6: 15. 
திரனள்மணிவடம்‌ ம்ா!-ரமிாும்‌-ஙகவா. 7. - திரன்‌. 
திரட்சியான வடிவில்‌ இரத்தினங்கள்‌ வைத்திழைக்கப்பட்ட உருத்திராக்கமாலை: கு 120 ௦7 
1001120௦௨. தம்ப? ஆரூரனார்க்கு குடுத்தன திரன்மணிவடம்‌ ஒன்று (5.1.1. 14, 325. 
திராணம்‌ படிவ, 77. - மூன. 
௩ கவசம்‌. தலைத்‌ தி ராணம்‌ வி ரப்புட்டிலும்‌ புனைந்து (வ, த, அக. 
திரிசரம்‌ எட்டா, ரர, ௭ 4-௭, 
மூன்று சரங்களையுடைய மகளிர்‌ கழுத்தணி வகை: 7115௦ 511 ஐ680 1௦௦11௨௦௨. ஸ்ப்தசரம்‌ 
என்றாப்போல சொல்லுகிற ... மூத்துவடங்களையும்‌ (திவ்‌. அமலனாகதி.. 10 வ்யா, ப 10) 
திரிசரவடம்‌ (ோட்கக- லவா ர ௭ /-2ணன 
* திரிசரம்‌. 
திரிசரி பப. 77, உ 0 


முகப்பில்‌ உயர்ந்த மணிகள்‌ பதிக்கப்பெற்ற மூன்று வளையங்களையுடைய காதணிவகை;: கறு 
லோர்ரத ஊரு 112௨௦ பொடயபிவா 6000௨ ஊம்‌ (ஈரஷ்ம்‌ வர்ர தடீ ௦ [15 1௦7 ற1௪௦௦ 
திரிவேணி ம்பம்‌. உ ௨10. 


* திரிசரம்‌. 


திரு 95 திருகு 


ஜிரூ மாம, 7. மா௦ம்‌. 7.17]: 6. 14. 7272.] 


1. மாங்கலியம்‌. திருவொன்றுட்‌ படப்‌ பட்டைக்காறை (8.1.1. 11, 157. 


2. சீதேவி. திரு அணிந்த ஒள்‌ நுதல்‌ மாதர்‌ திறத்து (கார்‌, நாற்‌, 34 ; 3). 


திரு அடையானமாலை ஸம்ம-வரவடுவ/கமிஎர, ச. - திரு -, 
* உருத்திராக்க மாலை. திரு அடையாளமாலை எவ்‌ உலகோரடும்‌ ஏத்தத்‌ தொழுது தாம்‌ 


சடுத்துப்‌ பூண்டார்‌ (பெறரியப.. 28, 1216 :3. 


திருக்கண்டநாண்‌ (மாப ரர்க-ாகறு, ச. ௮ 10. ௪, 
உ கண்டநாண்‌. மருவு திருக்‌ கண்டநாண்‌ மார்பினில்‌ ஐம்படை (பெரியபு. 36.21 :2. 


திருக்கண்‌ வேர்வாளி ோப-16-1கரஙுமே அவ]ர்‌, 77. - 18. *. 
அணிகலன்‌ வகை; க்‌ ரல்‌ ராகம்‌. திருக்கண்‌ வோர்வாளி இரண்டு நால்‌ கழஞ்சு பொன்‌ 


(கல்‌, சொல்‌, அக, 


திருக்கவம்‌ யபாம-1- கரவா, சா. ௩10. *, 


தலையணி வகை: & சரம்‌ ௦07 11௦௧0 பரவால. 


திருக்காப்பு பாப-/- கறற, 7. ௩14. எ. 
கங்கணம்‌; 3௧௦௮10. திருக்‌ காப்பு அணி அம்‌ கை ஏந்தி (வில்லி. 1, 5,95:2. 


திருக்கு மோபி, ச. - திருகு 4, 
அணியில்‌ காணப்படும்‌ திருகுவகை; 1 1நு 8 1௩௮15. தேவாங்கும்‌ மகரவாளியும்‌ வயிர 
வல்வியும்‌ திருக்கும்‌ ஆக்கி (அரிச. வெண்‌. ௨, பா. 22. 


திருக்கைச்சகிறப்பு மீம-1-120-0-01கறறம, ச. - திரு - கை 4, 
ஏனாதிப்பட்டத்திற்கு அறிகுறியாக அளிக்கும்‌ மோதிரம்‌; 5/தாஏ(-ார்ர ஐ தரவா ௨5 ௦௧௮26 ௦1 02 111116 
ச்‌. அருளொடுந்‌ திருக்கைச்‌ சிறப்புமிட்டுப்‌ போவென்று விடைகொடுப்ப (திருவாலவா. 
39.4:3), 


திருகணி மாயிரர்‌, 77. - திருகு. 
உ திருகாணி (/.). 


திருகாணி பாயிகாம்‌, ர. 10. -, [8. முற] 
1. தோடு, மூக்குத்தி போன்றவற்றில்‌ திருகி உட்செலுத்தும்‌ சிறுகம்பி போன்ற ஆணி; திருகுமரை; 
ஒக ரா சொரகாரகாம்5 (.). 
2. பெண்கள்‌ காதிலும்‌ மூக்கிலும்‌ அணியும்‌ ஓரணி வகை; 5ருக!! கார்‌ 11/66 கர்க௦1௨) நட டர 


ச15 உரும்‌ ௦ சார்பு 102 பற்றக்‌ 46௦11 மரி ரட்ட ககா லா 1௩ 1௩௨ பர்ாம்‌, 


திருகாணிக்குழமாப்‌. மபரும்‌ ர. ௭ திருகாணி? 4, 
உ திருகாணி, 1. 


திருகிணி (ரயி, 7. 
மாட்டுக்‌ கொம்புக்குப்‌ போடும்‌ பூண்‌; 14/4௪4க1 ௦கற ரா (46 ௩௦௫ ௦7௦௦௭௧ ௦0% (87. 2. 


திருசூ பயல... 7. - திருகு-, 
அணியின்‌ திருகுமரை; 1 112௧ம்‌ ௦7 உ 5மாஞு. 


௯ ஸி ௯ 
திருகுகம்மல்‌ 96 திருமங்கவியம்‌ 


திருகுகம்மல்‌ மோயில-க௱பரக!, 7. - திருகு 
திருகுடன்‌ அமைந்த மகளிர்‌ காதணி வகை; & 1840ம்‌ ௦7 ககா-௦ாரகாாளர்‌ ரே ௦௧0 72512101௦0 ஏர ௧ 


501 ௬. 


திருசுதம்பைத்‌ தகடு ேெபஸகறாதகர்‌- 1-4 வகஙற்மு ரர. 4 திரு -, 
விக்சிரகங்களின்‌ காதிற்கு ஒப்பனை செய்வதற்காக அணிவிக்கப்படும்‌ காது போன்ற 
பொன்னாலான தகடு; & 10 மீகா எமர்‌, திருகுதம்பைத்‌ தகடு இரண்டு பொன்‌ மஞ்சாடியுள்‌ 
குன்றி (5.1.1. 1ம்‌, 435. 


திருகுப்பூ ாமம-0-றம்‌, 7. - திருகு *, [7 சர்ப்ப பறமக, 18. ர்யறயப] 
செவந்திப்பூ உருவிலமைந்த சடைவில்லை வகை; "84/02 2ம்௦ாகாசாம்‌ 1 111௪ ஊக மரி க 
௦209 0771/221771/17... 


திருகுமரை ம்பில-ராகாகம்‌. 7ர. “1ம்‌. *. 
1. திருகு முதலியவற்றில்‌ அமைந்த உட்செலுத்தும்‌ அமைப்பு; 71" நாககம்‌ ௦ரீ உ உ. 
2. திருகாணி; 5௦0௨0. 88 1 ௦ரொவாவார்‌5. 


3. திருகாணியின்‌ தலை; 74பர்‌ 10 5௦ த 6௦11 (222.3. 


திருகுவில்லை போபி ய-அ1114ம. 77. - திருகு- 
உ திருகுப்பூ (0£௦//௦4.... 
திருநயனம்‌ பாப-ரறுகரகரம 7. - திரு -, 


கோயில்‌ மூர்த்திக்கு அணிவிக்கும்‌ வெள்ளி அல்லது பொன்னாலான திருக்‌ கண்மலர்‌; 132 
[11206 ௦7 511௫௦ தவிரா உ ப்ப்நு (5.1.1. 17, 4109). 


திருநீற்றுப்‌ பத்திரி மாடார்றாட்ற-றஷம்ப்‌, உ. - திரு நூறு 
பதக்கம்‌ போன்ற வடிவில்‌ செய்யப்பட்ட தாலியுருக்களுள்‌ ஒன்று: க ஐரெமவோர்‌ 1 ர்ட 727/7 ௦௦ம்‌. 


தாலிச்சரட்டிலே தி'ருநற்றுப்பத்திரியேனும்‌ அலரிப்பூவேனும்‌ அணிந்தவர்கள்‌ (எங்கஞூாா்‌, 
245. 


திருநெற்றித்திறணை (110 -ரர1-1-11ரகரகர்‌, 72, - திரு 4, 


விக்கிரகத்தின்‌ நெற்றியில்‌ சாத்தப்படும்‌ ஓர்‌ அணி; க மொாரவாரோம்‌ நீரா 16 நிடரக்லகம்‌ மரி ஐ பேடு. 
திருதெற்றித்திறணை ஒன்றினால்‌ 81 மணி பொன்‌ ஐங்கழஞ்சே சேல்‌, சொல்‌. அக. 
திருப்பூட்டு பரப-ற-றப்ம, ர. ௭1ல்‌. 4, 
* தாலி, 1 (2), 
திருமகரம்‌ ப ப்கிகாகரா, சா, எர, -, 
* மகரக்குழை. ஸ்ரீபதஞ்சவிதேவர்‌ திருமேனி இவர்க்குக்‌ குடுத்தன கி௬மகர.ம்‌ ஓஏரணையிற்‌ 
நாற்‌ பொன்‌ கழஞ்சே முக்காலே தானு மஞ்சாடி (கல்‌, சொல்‌. அக, 
திருமங்கல்யம்‌ 1) -புவ்பி கிடு கார, ரர. எ. 4. 
* தாலி, 


1. சந்திரமதியுடன்‌ பிறந்த அற்புதமான திருமங்கல்யத்தை (அரிச, வெண்‌. ௨. பா. 
26. 


திருமங்கவியம்‌ [பம -றப கற்பக நதர 77. ௭10. 4. 
* திருமங்கிலியம்‌. 


திருமங்கிவியம்‌ 97 துடக்கு 


திருமங்கிலியம்‌ (பப -ராடிபியிநு வாம, 72. “72. 4, 
உ தாலி, 1. பெண்கள்‌ திருமங்கிவியத்திலடும்‌ (இராமதா. பாலகா. 20.9. 


திருமணித்தாவடம்‌ மாப-1௨1)7-1-1திஙகர்கர, 77. “14. 4, 
துளசிமணி, தாமிரமணி இரண்டும்‌ சேர்த்துச்‌ செய்ததும்‌ தாழ்வாகத்‌ தொங்கும்‌ படி கழுத்தில்‌ 
அணிவதுமான மாலை; க 1௦1ஐ ராமர த பாவம்டி பற ௦ரீ ர ய/ச5ர்‌ போம்‌ 1௦7யக 56௧05. 


திருமேமணி (ப-றாரரோர்‌, ரர. “12. -. 


பெண்கள்‌ காதணி; 94/01/0075 உலாவர வர்‌ (875. 


திருமேணனிக்கடுக்கண்‌ பங மேம்‌ வரப, ச. ன திருமேனி -, 


கைம்பெண்கள்‌ அணியும்‌ காதணி வகை; கற ஊா-௦ொறவாரோர்‌ ௦ நோ சர்க்க யோபும்‌. அக). 


திருவடிக்காறை ய ங-௧11-12-1கரகர்‌, 2. - திருவடி 
தெய்வத்திருமேனிகளுக்கு அணிவிக்கப்பெறும்‌ காலணிகலன்‌ வகை; காம2 ரிவர்‌ (&.1.1. 14, 
1445. 

திருவாயூி 1மாபடரு-விர்‌, சூ. ௩10, 
உ கணையாழி. திருமுகத்தையும்‌ திருவாழியையும்‌ தந்தருளென்று கூற (ச£வக, 1032 : 2-3, 


உரை). 


திருவழுத்து ெம-ரு-டுர்பரபயு ரூ. கரம்‌ 4. 
அணிவகை; &௱ வாளர்‌. இரட்டைத்‌ திருவுழுத்து ஓஏரணையினால்‌ (5.1.1.1்‌, 16. 


திருவுறுப்பு மாம -பாபறறப, 72. ௩14. 4. 
மகளிர்‌ நெற்றியில்‌ அணியும்‌ சீதேவி என்னும்‌ அணிவகை; 67/22 ௨ ஐ0104 வடாம்‌ ௭௦ இந 
ஸ்வா ரர ரீிாக்லகம்‌. திருவுறுப்பும்‌ உத்தி ஆகும்‌ (பில்‌, 10 : 164). 


திருவேடம்‌ மம ரவா 77. “10. 4 ௩22. 
சைவ மடங்களிலுள்ள துறவிகள்‌ அணியும்‌ காதணி வகை; வாராரு ஐு நூலா இந 10௨ இஞ்ச 


கெர்‌ பாடாரஙர்கக (875. 


திலகம்‌ (சிக வாட 77. ௮ 7௪௪. 
1. யானையின்‌ நெற்றிப்பட்டம்‌; 10ம்‌ 1௦0 விரர்ஹு. ஒள்‌ நுதல்‌ யாத்த திலகை அவிர்‌ ஓடை 
கவித்‌, 97: 11), 
2. நெற்றிப்பொட்டு; 77/௪, ௨ வாவி] ௦4௦01௨ றாவ ௦ ரீமாஸ்2ம்‌. திலகநீ தைஇய ... திருநுதல்‌ (தற்‌. 
62:63. 


திலதம்‌ (கரக, ரா. 
திலகம்‌, 2. திலதஞ்‌ ௬டருநீ திருமதி வாண்மாகம்‌ (பெருங்‌, 3, 5 : 23). 
து! 
துகிர்‌ லார்‌ ரா. [1 6. 7 ப. /௦2வா.] 
உ பவளம்‌. பொன்னுந்‌ துகிரு முத்தும்‌ (புறநா. 218 : 1). 
துடக்கு மெர்கயி, 77. 
* தூக்கம்‌, 2. மதவிகை தூக்கம்‌ துடக்கு வடிவே (திவா. 7 : 66. 


தண்றி 98 தஇவாா்காடி 


துணி லார்‌, 7. - துணி!-. [14. பர] 
தொங்கல்‌: 1ஊ௦வம்‌. துணி சிதார்‌ ஆம்‌ (சூடா. 7: 75). 
துணைத்‌ தலைமணிவடம்‌ ஙாமர்‌-ர-ர்விகம்‌- ரகரம்‌ நகரக, 77. 
பெரியதும்‌ சிறியதுமான முத்துகள்‌ மாறிமாறி கோக்கப்பட்ட மாலை வகை; க்‌ 5ப/ரத ௦7 றகவ5 10 
வரர்பர 6ர்ஐஜமா வாம்‌ கா௩வ!!2ா றககா!8 ௭௨ கரா ஐம்‌ &112ரரக்ர்நவ]ந. 
துத்தரியப்பு 0ப11காடறம்‌, 72. 
அட்டிகைப்‌ பதக்கத்தின்‌ மேலுறுப்பு வகை; கா பறற றவர்‌ ரீ ற க்சக்களா 11 அ/20627 (0௦0). 
துத்திப்பூக்கிளாவர்‌ (1(1-ற-றப--10]1ல, 7. - துத்தி -, 
மூவிலை வடிவத்தில்‌ அமைந்த காதணி; & ௫௦௩௨5 2௨-௦௦ 1 11௨ ககக ௦10106 5ர்ஜு ௦7 
51வூ3ுத வொ ம்5. 
துத்திட்புமோதிரம்‌ யாம்‌-ற-றம்‌- 011, 77. - 10. *, 
துத்திப்பூ வடிவிலமைந்த விரல்‌ மோதிரம்‌; 1”1ஐ-ர்ரஐ ம25]ஜர6ம்‌ கரினா 106 (பர்ரம்‌ நிமல்‌, 
துத்துக்கம்மல்‌ (பப கபர], 77. ௭]. பீம 
பெண்கள்‌ அணியும்‌ காதணி வகை, &௱ கோ-௦பாவாரகார குர நு நரா (222.4. 
துத்துரு (யர்பாப. ர. [1 சீப்பீய்‌ு.] 
தாமரைப்‌ பூவில்‌ அமைந்துள்ள கொட்டையைப்‌ போன்ற அணிவகை; க மாகாளம்‌ 1116 105 
08/௨0 ௦1 ௧ 1௦105. துத்துருவொன்றில்‌ தடவிக்கட்டின பளிங்கு ஒன்றும்‌ (5.1.1. 11, 179. 
துப்பு (பறற, 7. 
* பவளம்‌. அத்தச்‌ செயலைத்‌ துப்பு உறழ்‌ ஒண்‌ தளிர்‌ (ஐங்குறு. 28 : 3. 
தும்பிப்பதக்கம்‌ பராுற1-ற-றகரவ/கரு, ர. ௭ தும்பி 4, 


வண்டின்‌ வடிவில்‌ செய்யப்பட்ட பதக்கம்‌; /9௪21/2-ஐ1 ௨௦ம்‌ ற௦ம்வார்‌ ௦7 ௨ 1601418௦௨. துக்பிப்‌ 
பதக்கவிலை சொற்பமோ (விறலிவிடு. 698). 


தும்பு (மரம, 7. 
1. வல்லம்பர்‌, நாட்டுக்கோட்டைச்‌ செட்டியார்‌ இனப்‌ பெண்டிர்‌ அணியும்‌ ஒருவகைத்‌ தாலியுரு; 


3ாாவ]1 திஸ்பர்கா றவவொர்‌ கபகறனோம்சம்‌ 1௦0௨ ரசி ௦7 1147427204 வாம்‌ 7/47/2:40177 ப72சர2ர ௩௦. 
2. தோடு, 2. தும்பு என்ப சிம்பு தோடு ஆமம்‌ சூடா, 1]: 136... 


தும்பைமணி ஙாறவ/-று ஹர்‌, 77. சா, தும்பை 4, 


மறவ மகளிரில்‌ ஒரு பிரிவினர்‌ அணியும்‌ தாலி வகை; 4 ஈரல்‌ 61 சகா (நூ ௩௦00 மரி ௦மர்கர்ட 
777 ப218 5ப0-08516 (0. 15. 15.1, 13ஒ. 


துர௱ஈய்‌ போஷு, ர. - 10. மாகி, 


முத்து முதலியவற்றால்‌ அமைக்கப்பட்ட தலையணி வகை; கப பாரகாானர்‌ ரீ 116 கக்‌ ருக்க கரி 
2215, ௭௦. தலைக்குச்‌ சூட்டவொரு முத்துத்துராய்‌ ஈந்தான்‌ (விறஷிவிடு. 9157. 
துலாகேோரடி யிக-%6॥்‌, 7. - துலா 4, 


மகளிர்‌ காலணிகலன்‌ வகை; 4. 8008-ம்‌ ஒர களை யாழ்‌, அக, 


துவர்‌ 99 தெய்வடணி 
துவர்‌ முல, 7. ௦. துகிர்‌, [16. ௦௪2] 


% பவளம்‌. பால்‌ ஆர்‌ துவர்‌ வாய்ப்‌ பைம்பூட்‌ புதல்வன்‌ (நற்‌, 26௦ : 2), 


துவரைமல்விக்‌ கிரீடம்‌ ஙஙஙகாவ்‌-ராவ11-1- 11 வாட ச. 5௭ துவரை -. 
துவரம்‌ பருப்பையும்‌ மல்விகைப்‌ பூவையும்‌ அடுத்தடுத்து நெருக்கி வைத்தது போன்று பட்டை 


தீட்டாத வைரத்தில்‌ செய்த மகுடம்‌; ,& நவார்சரு மரீ பரகர௦௦௦ ௨1௦. 


துளகிமணி (]/க21- ராவர்‌, 77. ௨ கச்‌ 
துளசிச்செடியின்‌ தண்டினால்‌ செய்யப்படும்‌ மணி; 132805 00௨௦௦ ரி 2/ஏமம்‌, கலரு இந நூகர்கரவ்க 


[8346112112 


தூக்கணம்‌ (யகர, 7. - குரக்கு. 
ஈ தொங்கல்‌ (74/5. 
தூக்கம்‌ பல்வவறு, ரா. - தூங்கு. [?, ய] 
1. பண்டைய அணிவகை; கர வானார்‌ மரீ கர௦ரவொர்‌ ரா (8.1.1. 11, 86. 
2. அணிகலன்களில்‌ அமைந்துள்ள தொங்கல்‌: ஊக்கார்க 1௩ ரஊக18. தொங்கலும்‌ உத்தியும்‌ 
அவற்றின்‌ தூக்கம்‌ (திவா, 7 : 65). 
3. காதணி வகை; & 1ம்‌ ௦ரிசக-மாரக௱கார்‌ பாசத்‌, அக.) , 


தூக்ளு வப ர. “19. 5, (1. பிஜி, எப்டி. மங்கி 
உ தூக்கம்‌, 2. சல்ஷியுத்‌ தூக்குமாக விட்ட முத்தமாவை (சூ£வக. 1170: 1, உறை). 


தூக்கு மூக்குத்தி பிறா யவர்‌, ரர. - குரக்கு 4 
மூக்குத்தி வகை; & 113 ௦1 ௩௦௧௨ ஜார்க்‌. தூக்குமூக்குத்தி தூங்காக்‌ குபபிழையு நின்‌ 
மூக்குக்குவமை சொன்னால்‌ முத்தடப்டிழோர்க்‌ கொவ்வாதே (கூளப்ப.) 
தூங்கணம்‌ பற்றக்‌, 77. “ குரங்கு. 
* தொங்கல்‌, 1. 
தூங்கணி வர்கம்‌, 77. “ம்‌. - அணி. 
கற்கள்‌ பதிக்கப்பட்ட பொன்னாலான சிறுகோளவடிவத்‌ தொங்கலணி வகை; 7௦௦1 ரீரொாறசம்‌ ௦7 
11வாத/ ரத தஸ்ப/25 ௦71 த௦1ம்‌ கரம்‌ நா2014௦ப5 5107௦5 (97.5. 
தூங்கல்‌ வர்க, 72. - 14. (ரி. ரப2027] 
௩ தொங்கல்‌, 1. 
தெ 
தெய்வய்பூண்‌ 1ரூக-ற-றப்ர, 72. 5 சக்க. 
உ திருமாங்கலியம்‌. அவுணர்‌ தம்‌ மகளிர்‌ தெய்வப்‌ ூூணொடு குழைகள்‌ வாங்க (வில்வி. 3. 2. 
145 : 1-2. 
தெய்வமணி ர4நேஙஉாமம்‌, 72. - 10, -*, 
விரும்பிய அனைத்துங்‌ கொடுக்கவல்ல தெய்வமணி; க பாருாி11௦வ1 ஐ மகரம்‌ 1௦ நுர்விம்‌ 1௦ 4 


ந௦552580 கொகரருருர்த 1௧ம்‌ 15 ம்கக1ாடம்‌. 


தெய்வவுத்தி 100 தொங்கல்விட்டம்‌ 


தெய்வவுத்தி *ஜம8-5-ம11, ச. 5 10. *. ்‌ 
சீதேவி என்னும்‌ தலைக்கோல அணிவகை; 19/0060”5 18௧0-0081. தெய்வவுத்தியோடு 
வலம்புரி வயின்வைத்து (திருமுரு. 23). 
தெழ்கு (வில, 7. 2:௦0. தெழூீதி-. [7'. 1228.] 
இடை அணி வகை; & 120 ௦ரி குவச்த1-01 காளர்‌. இடைவிரவிக்கோத்த வெழில்‌ தெழ்கினோடும்‌ 
(திவ்‌, பெரியாழ்‌. 1, 4, 2 : 2). 
தென்பல்ஸவி 1-றவ111, 77. தென்‌ -, 
புல்லகம்‌ என்ற தலையணியின்‌ உறுப்பு இரண்டனுள்‌ இடதுபுறமாக அணியும்‌ அணிவகை; 
0௭6 6ரி உல 56014௦05 மரீ வாள்‌ 2ய//சர்னா. தென்பல்லி வடபல்லி என்னும்‌ இவையும்‌ 
... ஒன்றாக தலைக்கோலத்தை (சிலப்‌. 6 : 107, அடியார்‌... 
தே 
தேசிகம்‌ (601௧0, 77. “ 72/௪௮. 
உ பொன்‌. நிதானம்‌ தேசிகம்‌ ... பொன்‌ எனப்படுமே (திவா. 6: 1). 
தேவச்சந்தம்‌ 178-0-0வபவாட, 77, 
நூறு சரமுள்ள மூத்தாரம்‌; & தவா1வாம்‌ 0ரீ நமாள்சம்‌ எம ஹ ௦7 றவ!5 (யாழ்‌, ௮௧.). 
தேள்தண்டட்டி 181-1ஸம்கரம்‌, ச. 5: தேள்‌ -, 
புறக்காதில்‌ உருக்குமணி அணிக்கு மேலிடத்தில்‌ மகளிர்‌ அணியும்‌ காதணி வகை; 4 120 ௦7 
கொரி, நர நு ௫௩ கட 116 மாயங்க்பா வா! 2.9. 
தெ௱ 
தொங்கட்டம்‌ (௦ங்காகறு, ர. - தொங்கு-, 
* தொங்கட்டான்‌ (2௦௦.). 
தொங்கட்டான்‌ 1௦1110, 7. 14. 


காதில்‌ தோட்டோடு சேர்த்துத்‌ தொங்கவிடும்‌ அணிவகை; லோலக்கு; ரவர்‌ ர்க்‌ 1௦ ஊரல்‌ 
5058061020 1௦ 116 கோ ஈரயம்‌ (3. 


தொங்கணி மங்லாம்‌, ர. “14. *, 
* தொங்கட்டான்‌ (94). 
தொங்கல்‌ மர்பக!, 77. “14. 


1. அணிகலன்களில்‌ பொருந்தும்படி அமைந்துள்ள பதக்க உறுப்பு; ஊரவர்‌ நவா ௦7 வு லாளர்‌. 
தொங்கலும்‌ உத்தியும்‌ அவற்றின்‌ தூக்கம்‌ (திவா. 7 : 65), 
2. தொங்கட்டான்‌ (யாழ்‌. அகட. 


3. அணிகலனின்‌ கடைப்பூட்டு; [கற ௦ வாாலாளார்‌ (யாழ்‌. அக. 
தொங்கல்விட்டம்‌ (௦ப்வி- ற்கு, 72. - தொங்கல்‌ 4, 


அலங்காரக்‌ குஞ்சம்‌: 1920012116 வாஜிீரத5 (222.3. 


தொடக்கு 101 தொய்யில்‌ 


தொடக்கு 1௦1204, 7. - தொடக்கு-. 
1. கழுத்தில்‌ பூட்டி முறுக்கும்‌ சங்கிலி; 0௦14 ௦௨11 சர்ப ர்௦ர்றார்த நாட ௦0 1201. குரண்டிலும்‌ 
தொடக்கும்‌ ஆண்டலை அடுப்பும்‌ (சிலப்‌. 15 :211). 
2. ஈ குஞ்சம்‌. தொடக்கொடு தூக்கி (ச£வக., 1343 : 3). 


தொடர்‌ 1௦18, 7. - தொடர்‌: [6. மண்த 14. ௦/௪] 
உ சங்கிலி, 2. மூத்தணி வடமும்‌ சித்திர உத்தியும்‌ நாணும்‌ தொடரும்‌ (பெருங்‌, 2, 19 : 120). 


தொடலை 1௦1814ம்‌, 72. :- தொடு-, 
மணிக்கோவைகளால்‌ தொடுக்கப்பட்ட மேகலை; 1௦௦1160 தாாம்‌16. தொடலை அல்குல்‌ 


தொடித்தோள்‌ மகளிர்‌ (புறநா. 339 : ஓ. 


தொடி 1௦1, 77. “18. 
1. கைவளை: ௨௦௦1. நெடு மென்‌ ... தொடி ... நும்மின்‌ ஆகும்‌ (குறுத்‌, 185 : 29. 
2. மகளிர்‌ தோளை அடுத்துள்ள கைப்பகுதியில்‌ அணிந்துகொள்ளும்‌ பிடிப்பான தோளணி 
வகை: கூரம்‌ மலா்‌. தொடி விளக்கு இறைய தோள்‌ (குறுந்‌. 367 : 2). 
3. படைவீரர்கள்‌ அணியும்‌ தோளணி வகை: வீரவளை; "%/பொர்௦ா”5 வாரிச்‌. கழல்‌ தொடி சேய்‌ 
குன்றம்‌ (குறுந்‌. 1 : 3). 
4. காப்பு, 2. பொலந்‌ தொடிப்‌ புதல்வனும்‌ பொய்தல கற்றனன்‌ கற்‌. 166: 7. 
5.[*. மல்‌] யானையின்‌ தந்தத்தில்‌ அணிவிக்கப்படும்‌ அணிவகை; பூண்‌: 1510த, 72/6, ாரவாவாங்க! 
1௦0 ௦7௧௩ 6ி௦ெர்வாம்‌*5 பட. கடி மதில்‌ கதவம்‌ பாய்தவின்‌ தொடி பிளந்து (அகநா, 24: 11). 


. தொடுக்கம்‌ 10100 4வாம, 7. ௭14. 


உ பொன்‌. மாடை-தொடுக்கம்‌ ... பொன்‌ எனப்படுமே (திவா. 6: 1). 


தொடுப்பு 101பறறய, 7. 5 10. 
உ தொடர்‌ (யாழ்‌, ௮க.), 


தெடை 1018ம்‌, 72. 5 10. 


உ வடம்‌, 1. முத்துத்தொடை (பரிபா, 6; 169. 


தொண்டு 1௦010, 70. 
அணிகலன்‌ வகை; க றவற. பச்சைமணித்‌ தொண்டு கட்டியே (குருகூர்ப்‌, ட. 


தொந்தி 1௦104, ர. - மால்‌. 


பரவமகளிர்‌ கையில்‌ அணியும்‌ காப்பு; 131௨௦619( ௦7 ௭௦௦௯ 10 றவாலுாக 08518 (22சரம.). 


தொப்பாரம்‌ (௦2றகாவற, 77. “ 1. /சறவாவாம. 
மணிமகுடம்‌; வைரமூடி; ோ௦கா. குற்றுடை வாளுங்‌ கட்டிக்‌ குலவு தொப்பாரம்‌ கட்டி 
(திருவாலவா, 4, (2 : 2). 

தொய்யகம்‌ 1௦3-3-விவட, 7. றா௦௦. தொய்‌- *, 
தலைக்கோலத்தின்‌ ஓர்‌ உறுப்பு; தலைப்பாளை; & றகர்‌ 07 ௨ 1௧ம்‌ பாறுகாயரோர்‌. தொய்யகம்‌ தாழ்ந்த 


கதுப்பு (கவித்‌. 28 : 5). 


தொய்பரில்‌ 10௫11, 70. 
உ காதணி. குழையும்‌ ..., தொய்யில்‌ கிளவி (திவா. 11 : 314). 


தொஷழிற்பட்டிகை 102 தோேோள்வலையம்‌ 


தொழஞிற்பட்டிகை 10111-றவ1ப0ம்‌ ர. ௮ தொழஜில்‌ -, 
மகளிர்‌ இடையில்‌ அணியும்‌ மேகலை வகை; & 12108 ௦ிகுொாவா5 ஐாம12 (5.1.1. 11, 16). 
தோ 
தேோரக்கை 101162, 7. 
* தொங்கல்‌, 1. நீள்‌ தாழ்பு தோக்கை நித்தில அரிச்‌ சிலம்பு (பரிபா, 22 : 49. 
தோட்காயப்பு 61-18றறய, 7. : தோன்‌ 4. 


ஈ தோள்வளை. 


தோட்சுடூகை 1401-0ெர்140கர்‌, 77. “ரம்‌. 

* தோள்வளை. 
கோட்டி (௦1ம்‌, ரா. 07. (002, 

தலைக்கோல அணி வகை; 4 வா்‌ ௦ரீ 106 11௦8ம்‌ மாவு. தொய்யகத்‌ தோட்டி குவித்‌, 97: 13. 
கோடா 1615, சா. ௨ 0. மா. 

$. கையணி வகை; கா ஊரு]. 


2. கல்வித்திறமைக்குப்‌ பரிசிலாகத்தரப்‌ பெறும்‌ பொற்கங்கணம்‌; பொற்காப்பு; 0௦10 6௧௦௨1௦, ௨ஊ 
உாஜவாம்‌ ரரி ருாரர்‌. 


தோடு 161. 7. நரி. தொடு-, 
1. காதில்‌ அணியும்‌ வகையில்‌ அமைக்கப்பட்ட ஓலைச்சுருள்‌, காதோலைச்‌ சுருள்‌; 01௨ 7௦11 


கட 1ர 00௨ நாராக ௦1 11௨ கலா. விண்டலர்நீ தொருபுடை தோடு மின்செய (வக, 
1009 :2), 


2. பெண்கள்‌ அணியும்‌ வைரம்‌ முதலிய கற்கள்‌ பதிக்கப்பட்ட வட்ட வடிவக்‌ காதணி வகை: 
டவ-815௦. வெள்ளி! வெண்டோட்டு (மணி. 3 : 118).௪ ழ்‌ 


தேரரை 16௨0, 7. ௦. வீக்கான. 

அணிவடம்‌; 501த ௦7௨15. பொற்றோரை மின்ன (௪”வக, 2132 : 19. 
தோள்‌ அணிவலயக்‌ 151-ஊர்‌- நிவ, ர. - தோன்‌ 

* வாகுவலயம்‌. தொடியும்‌ உத்தியும்‌ தோள்‌ அணி வலயமும்‌ (பரிபா, 13 - த 
சதோள்பதக்கம்‌ 101-ஐல விவகார, 7. எல்‌. ௪, 


பொன்தகட்டில்‌ மாணிக்கமும்‌, முத்தும்‌ பதித்துச்‌ செய்யப்பட்ட தோள்‌ அணிகலன்களின்‌ பதக்கம்‌; 
[கரம்ஷர்‌ ௦1 10௨ டால௦௨1எ7* ௦7 பற்றா கார. 


தோள்ஞமுத்தம்‌ (61-ருமர1வா, 7. ௭14. ௪, 


தோளில்‌ அணியும்‌ மகரமீன்‌ வடிவான அணி: க்‌ $க௦வி௫்‌ 1 மறறசா வாட, கரும்பர்‌ தோன்‌ 
மூத்தம்‌ கழன்று (௪£வக., 231 : 19, 


தேோள்வலையம்‌ 101-ூலரகரரு வா, 72. 14. 
முற்காலத்தில்‌ அரசர்கள்‌ வீரத்தின்‌ அடையாளமாக அணிந்து கொண்ட ஒருவகைத்‌ தோளணி; 


காரப்‌. தொல்லார்‌ கவி வலையம்‌ தோள்‌ வலையம்‌ (குலோத்‌, உலா 16) 


தோள்வளை - 103 நுத்து 


தோள்வளை 161-818, 72. “10. *. 
தோளில்‌ அணியும்‌ வலயம்‌ போன்ற அணி வகை; 181 த ௦ ௦0 112 மறற வா௱. நதெடிய 
திரண்ட தோள்வளை இஞகிழ்த்த (குறுத்‌. 252 : |). 

தேரளணி 151-கரர்‌, 77. 14. *. 
தோளின்‌ மேற்பகுதியில்‌ அணியப்படும்‌ அணிவகை; சொகம்‌ கடா 002 பற்றா வாய. தோளணி 
தோடு சுடரிழை நித்திலம்‌ பரிபா. 10: 1159. 


௬ 
நுகமூடி பவிக-றாம்‌[ர்‌, 77. - நகம்‌ *, 
பரவ மகளிர்‌ வலக்காற்‌: பெருவிரலில்‌ அணியும்‌ ஐவர்ண அணியினுள்‌ ஒன்று; 1 இ. யவ 
1116 ரர்தரம 1௦6 0 றகாஸக ரே, ௦06 ௦7 எட்னா சேோோஸ.). 
நகரபமீண்‌ விவாக, ரர. இராம்‌. நகரம்‌ * ௦1. நகரை. 
பரவ மகளிர்‌ தம்‌ காலின்‌ சுண்டுவிரலில்‌ பூணும்‌ ஐவர்ண அணியுள்‌ ஒன்று; 13112 ௦1௩ ௦1 116 
111112 196 ர றகாகு/க ௦, ௦6 ௦ரி எச்ச (2ரசஸ.). 
நகாசுமணி 1210-ம்‌, ர. “நகாசு 4, 
பரவ மகளிர்‌ அணியும்‌ கழுத்தணி; 116011806 010 03 றகாகரக ௭16 (2.3. 
நகை 121221, 77. 5 தஞு-. 
1. முத்துமாலை. ஒருத்தி செயல்‌ அமை கோதை நகை கவித்‌, 92 : 33). 
2. அணிகலன்‌. பொன்‌ நகைக்‌ குலம்‌ பொவிந்து (சூனா. 7, 18 :3). 
நகைக்காழ்‌ 18] ௨4-1-122ம்‌, ரா. ௨ நகை -, 
* முத்தாரம்‌. 
நகைக்கோவை வி2க4-12-120கர்‌, சர. ௩12. *, 
உ முத்தாரம்‌. கதிர்நகைக்‌ கோவைக்‌ கைவினைப்‌ பொவிந்த (பெருங்‌. 1, 46: 158). 
நகைத்தாமம்‌ ௨2௧1-1 1வாடவார, 77. 10, *. 
உ முத்தாரம்‌. கதிர்தகைத்‌ தாம மெதிர்மாக நாற்றிப்‌ (பெருங்‌, 3, 5 : 52). 
நுங்களை மப்பும்‌, 7. 
அரைப்பட்டிகையின்‌ உறுப்பு; வர்‌ ௦1௧ தாாவி6. திருப்பட்டிகைக்‌ கதவிகை தங்கனை ஒன்று 
(5.1.1. 11, 144). 
நட்சத்திர மணிமாலை 8௨10௨00172. 11) கரம்‌ரா/கர்‌, ரா. ௩ நட்சத்திரம்‌ ட, 
கழுத்தணி வகை; கேரம்‌ ௦12௦1௦1௨௦௨. 
நடுக்கட்டு நம1ம-8-1கழம, 72. 4 நடு 4. [8 சசண்ச்சமம 14 772/2 2110] 
உ அரைக்கச்சை. 
நடுநாயகம்‌ நாம-ரமிநுவிவாம, 72. “10ம்‌. 4. 
அணிகலனின்‌ மையத்தில்‌ பதிக்கப்பட்ட மணி; நாயக மணி; மாக! தலா ௦7 வா காமர்‌. 
நுத்து காம, 7. - நநீது. [7]. &. ரச] 
மூக்கணி வகை; & ௩௦5௨-௦1௱ஊம்‌. நத்தையணி நாசிவள்ளி (தனிப்பா. 14, 234, 557). 


நயனமாலை 104 நவரத்தின வளை 


நயன மாலை நறு ஹூ உம!4ம, 7. “20௮04 ள்‌ 
* உருத்திராக்க மாலை. வனைதரு நயனமாலை (பிரமோத்‌. 12, 6. 

நரிப்பல்‌ நவா!-ற-றவி, 7. 4 நரி *, 
நரியின்‌ பல்‌ வடிவத்திலான ஒருவகைக்‌ கழுத்தணி உரு; 19௪௨௦ ௦18 144 0502011806, ௦௦1011 0த 
௨௨௦1681£5 10011. 

நல்லணி ு௧1-1-ஊழம்‌, 77. 4 நல்‌ *, 
திருமணத்தின்‌ அடையாளமாக அணியப்படும்‌ மங்கல நாண்‌; 722 உ௱௱வரர்‌௨ஐ௦-க0ஐ௦, 85 கார்‌ 
வ 8௦06112௩௦6. நலத்தகு மெல்விரல்‌ நல்லணி செறி இ (சிலப்‌. 6 : 83). 

நவ கண்டிகை றக: 16கர்‌, ரர. - தங 4, 
உ செறிநிலை வடம்‌. 

நவசரி புக&-கோர்‌, 7. - 10. *, 
அழகிய மணிகள்‌ பதிக்கப்பெற்ற ஒன்பது வளையங்களைக்‌ கொண்ட காதணி வகை; க ஊஊ 
ஐரோம்‌ சர்ட ஜால௦்யக கரக. 

நவதாலவி ௩௧௭௧-1801, 7. ௭14. *. 
நவக்கிரகசாந்தியாக விளக்கிடு கல்யாணத்தில்‌ சிறுமிக்குக்‌ கட்டும்‌ ஒருவகைத்‌ தாலி; '1116 277 
1180 10பரம்‌ 156 ௩6௦1% ௦ரி ஜர15, ௦0 1196 ௦௦௦85101 ௦ரி ஈரி சசர்திரவார, 11) நா0ற1ரர்வர்‌0ர ௦7 72402-%- 
ப்ச்‌. 

நவபூசாவந்தம்‌ ுகஙாக-றப்௦கஙகக, 7. ௭ 14. 4, 
ஒன்பது முகமுடைய கடுக்கன்‌ வகை; 1116-7806 கொடர்றத (7). 

நவமணி வாக ராவர்‌, ரா. “ரம்‌. *. 
கோமேதகம்‌, நீலம்‌, பவளம்‌, மரகதம்‌, மாணிக்கம்‌, முத்து, புருடராகம்‌, வைடூரியம்‌, வயிரம்‌ 
ஆகிய ஒன்பது வகை அரதனங்கல்‌; "1176 10 தனா ௦ றாக௦1005 80005, ஏர, 4077218117 711177, 
212/8, ரகாச மச ரசிக, ரப்ப, ஐயப்பா நசர்பாட் போர நர்ா. கண்ணிடை 
நவமணி) ஒழுக்கிய மண்ணிய நாவலம்‌ (சிலப்‌, 3 : 115. 


நஇவமணிமாலை 58-ம்‌ -றி]8ர்‌, ர. - தவமணி 4. 


ஒன்பது வகை மணிகளாலான ஒரு கழுத்தணி வகை; & ௩௦௦1:1206 நரி வி] ௨ ஈம்ர6 1பருஸடி மர 


ட1501௦ய5 80௦02, அணிகிளர்‌ மாடவீதி நச்சரவுச்சியாட்கு நவமணிமாலை மானும்‌ (குற்றா. 
தல. நகரச்சருக்‌, 13). 


நவரத்தினம்‌ ௨௩௨-211 021, 72. “ ரசா 
* நவமணி (5. 
நவரத்தின மோதிரம்‌ கவாம்ம்நக- ரவா, 7. -௭ நவரத்தினம்‌ --. 


ஒன்பது வகை மணிகள்‌ பதிக்கப்பட்ட விரலணி வகை: 4 ரத மர்ம வ11 10 ஈம 18ம்‌ மரி தராத. 
நவரத்ரு மோதிரம்‌ ஒன்றில்‌ நவரத்நம்‌ ஒன்பதும்‌ உள்பட (5.1.1. 1) 93). 


நவரத்தின வளை ர கரகர10ுக- வகர, 9. “ரல்‌. 4. 


ஒன்பது வகை உயர்ந்த மணிகள்‌ பதித்துச்‌ செய்யப்பெற்ற பொன்னாலான வளையல்‌: [3வாதிக 
வர்ம வி] 146 10்ருவ்கு ரி ஈர்‌ 1016201015 51௦025. 


நவணாவி 105 நாகாபரணம்‌ 
நுவணாவி நுகர்‌, 7. 

*  நவதாவி. 
நணளினாட்சமாலை ற௧1102102-1108]கர்‌, 72. - ர௮/07௪ -- ப்வொரகிப/2. 

தாமரைமணி மலை; 1120178௨0௨ ௦7 1௦705 52205 (தித்தியா. ஓ. 


நா 


நாக ச௪டைபில்லை ற8:8-௦௧1௧1-றர1]கர்‌, 72. 5 தாகம்‌ 4 
சடைவில்லை வகை; & [ற்‌ ௦ரி ௨ 015௦ (77: 2... 

நாகபடத்தாவஷி 21%8-றகர௨-1- 1814, ச. ௩ தரசபடபம்‌ 4 
படமெடுத்த நாகத்தின்‌ உருவங்‌ கொண்ட கழுத்தணி வகை; க [0 07120711௪4 25ல்‌ 11 ௦௦0௧76 
1௦௦. 

நாகபட ம்‌ நக்க்க- றக்க, ர, ௮ மதிற்‌, 
1. படமெடுத்த நாகத்தின்‌ உருவங்கொண்ட தோளணி வகை; கராபிரர்‌ கர்வம்‌ 1112 க 0௦1160 மற 
௦௦01௨ ஊர்க்‌ பயர்‌-கற1௦கம்‌ 1௦௦0. வலய நாகபடங்கொடு பாரித்திட்டான்‌ (இரகு. கழடிமண. 64). 
2. பாம்புப்‌ படத்தின்‌ உருவங்கொண்ட மகளிர்‌ காதணி வகை; 28-௧7 ரகர! த ௧ 


௦௦7௧8 1௦௦0, ௦௩ ந ௩௦ (787). 


நாகபணம்‌ றம -றக காட, 22. “ரம்‌. *. 
அணிவகை; க ஊரவானார்‌ (5.7.]. 7, 180), 


நாகழமுடிகச்‌௬ பகக- றம, 77. நார, ரச எ, 
பெண்கள்‌ அணியும்‌ அனந்த முடிச்சு என்னும்‌ காதணி வகை; க 120௦ கரி காவா வோ -ருவரலார்‌. 


நாகு றி ர௨1க-டமாரம்‌, 9. 
கையணி; & ஙகார்ு ரி டகாதிக (8 2... 


நாகர்‌ மிக, ரர. ௭ நுதி. 
ஐந்தலை அல்லது ஏழுதலை நாக உருவம்கொண்டதும்‌ மகளிர்‌ அணிவதுமான தலையணி 
வகை; நாகாபரணம்‌:? ,& ௦108 ஊரகம்‌ 12 ஐ 102 மீச ௦ரி உ ஐ௦0்‌ புறும்சா 1௨ 1௦௦ ௦8116 சிங்க ௦ 


5761-1282 ௦௦௫௨, 1௦7 ர ௫௦௨ ௦0 19௨ மாக ௦7116 17224. 


நாகவட ம்‌ ாிக- கர்வ, 77. : நாகம்‌ 
* நாகபடம்‌ (9/3. 

நாகவெணத்து ஐ வ-ர-௦70ய, ரூ. “72. -, 
மகளிர்‌ அணியும்‌ பொன்னாலான தோளணி வகை; க 1/0 ௦ரீ வாபி வர்ம க ஐ௦140 2௨௮ (16) 9120181215 
கூரா மநு நூரொவா. 

நாக ஜடை ௱88-ரகரகர்‌, 77. 
உ நாகர்‌. 

நாகாபரணாம்‌ பககறகாகாகறா, ரர. 
1. சிவாலயங்களில்‌ சிவலிங்கத்தின்‌ மேல்‌ குடையாக அமைக்கப்பெறும்‌ ஐந்தலைப்பாம்பு; "1௦ 
1172 10௦020 ௦00௨ ௦௩ 110 ஐ௨ ஷ்‌ ௪ *ஊற1-5. 


உன்தன்‌ 106 நாயகககண டம 


2. ஐந்தலை நாக வடிவில்‌ செய்யப்பெற்ற சடைவில்லை; நாகர்‌; 138 8150 1 66 நீராட ௦ரி 11௩6 
10௦060 502166. 


3. ஐந்தலை நாக வடிவில்‌ அமைந்த பதக்கம்‌; 1காம்லார்‌ ரகரம்‌! 2 க 19௧ 1௦௦060 5சாறகார்‌. 
திருவாபரணம்‌ கிருஷ்ணராயன்‌ பதக்கம்‌ நாகாபரணம்‌ பொன்நில்‌ (5.1.1, 11, 164. 
நாசூல்‌ நவில], 7. 
பாம்பின்‌ நாவினைப்‌ போன்று நீண்டு அமைந்த பழங்குடியினர்‌ காதணி வகை; க ஏவா ௦ரிககா 
111த [1126 12 101ஐப6 ௦7 ௨௦௦0௨. 
நாசிகாபரணம்‌ 180௦12கறகாகரவா, 7. - சிவத்‌ -- தக்வா, 
மூக்குத்தி; 11௦56-)௦(. நாசிகாபரணமாகச்‌ சொல்லரும்‌ குன்றிதேடிச்‌ சூடியதென்னை 
(திருவாலவா, 45, 6:29. 
நாகசிப்பிறை 1801-0-றர்ரலம்‌, 7. * நாகி 4, 
௪ புல்லாக்கு. 
நாட்டுக்கடுக்கண்‌ 2110-10-18, 77. 5 நாடு 4, 
இலங்கையின்‌ வடப்பகுதியில்‌ ஊரினர்‌ அணியும்‌ கடுக்கன்‌ வகை: [கா -ர10) 25 ௫௦ 10) 176 ரம்ப வார 
பாவ] ப191ார்015 உரி 1௨% (1.3. 
நாட்டுப்பொட்டு 410-0-0௦170, 72. “12. 4, 
தாசியாக அறிவிக்கப்படும்போது அந்தப்‌ பெண்ணுக்குக்‌ கட்டப்படும்‌ தாலி; பொட்டுத்தாலி; 
ர வா1௨ஐ௨ 0க0ிஐ௦ 1120௦ ௦ உ ஜுர! (௦ க௱ர௦௦௦6 சா 85 ௨ சவர 
நாண்‌ மற, 7. ௦0 ஞாண்‌, [54. ரகு] 


1. மாங்கலியம்‌ கோத்த சரடு; "701௨௩9 6௦1121 ௦௦ஈர்கர்ரர்ர ஐ 01௦ 1 வார்கஜ௦ டகப்‌ஐ௦. உன்‌ கழுத்தின்‌ 
னாணுன்‌ மகற்குக்‌ காப்பின்னாணா மென்றான்‌ கம்பரா, 2, 4, 48: 4), 

2. * அரைஞாண்‌. நாணும்‌ அரைத்தொடரும்‌ (திவ்‌. பெரியாழ்‌. 1, 2, 3:2. 

3. பாம்பின்‌ வடிவிலான பொன்‌ அணி; 0௦10ம்‌ ரவர்‌ 1௫ 106 ரீடரட ம1 ௨ ஸமா. சிறுவெள் 
அரவின்‌ குருளை நாண்‌ சுற்றிக்‌ குறு நெறிக்‌ கூந்தல்‌ நெடுமூடி கட்டி சிலப்‌, 12: 22. 

4. அணிகலப்பொது; 10௦1. பொலம்‌ கலன்‌ நாண்‌ ... செய்‌ ஆபரணம்‌ (திவா, 7 : 79. 


நாமத்த௭எவி ஈவு க-(- (84, ர. - நாமம்‌ 4, 
கார்காத்த வேளாளரது விளக்கிடு கலியாணத்தில்‌ பெண்கமழுத்தில்‌ அணியும்‌ தாலி வகை; க்‌ 
ப வ்‌-7/த வயதி த] அவர்‌ 110 - ஸரச்22௪2/77-77/22-77-777. ௦1 க்சி (ட ரர. 0. 1, 241, 
நாமஸமோதிரம்‌ ஈகறுக-ருகம் கர ர. “14. 4. 


அணிபவரின்‌ பெயர்‌ பொறிக்கப்பெற்ற மோதிரம்‌; 1₹1த கஜாகு௰ம்‌ ஆர்டி 1 எலா. ஆம்பான்‌ 
மணிநாம மோதிரந்‌ தொட்டு (சாவக. 1040 : 3), 


நாய்க்காசு ஷு ர. ௭ நாய்‌ 
குழந்தைகள்‌ இடுப்பில்‌ கட்டப்படும்‌ நாயின்‌ உருவம்‌ வரைந்த பட்டையான சிறு வெள்ளிக்காசு: 
சீ 511 87 0150 6ம்‌ ௦ 1 ளார்‌ சார்‌ 0௦த5 ரிதமாக (74. 5.5. 
நாயகக்கண்டமக்‌ 1 வி௨-டை ம்க்‌, ச. ௭ நாயகம்‌ 
பதக்க வகை; க 10ம்‌ ௦1 நரக (5.1.1. நர11, 535. 


நாயகத்தூக்கம்‌ 107 நிசி 


நாயகத்தூக்கம்‌ நநவி- டாய வகரு, ச. ௩14. 4. 
ஓர்‌ அணிகலனில்‌ பதக்கங்கள்‌ பலவற்றுக்கு இடையே உள்ள தலைமைப்‌ பதக்கம்‌; 116 பெர்னி 


றபர்‌ 10 கா உவர்‌ (8.1.1. (1, 226. 


நாயகம்‌ நுநுவகாம, 77. ௩ 772262. 
உ நாயகமணி. நாயகத்தைத்‌ தொட்டு நவில்க (சைவச௪. பொது. 139. 


நாயகம்ணி வி-ம்‌, சூ. “14. 4. 
மணிமாலையின்‌ நடுவில்‌ இடம்‌ பெற்றிருக்கும்‌ பெரிய மணி; 7112 ராகர்ர தலா 0௦% & ௩60118௦௦. 
சத்தியதிசத்தி பரியந்தமாக மேவாகிய நாயகமணியிலே பூசை பண்ணத்‌ (சைவச. பொது. 
1393. 


நாயகமுத்து ஐூவக-றைமமம, 78. “10, *. 
1. மாலையின்‌ நடுவில்‌ அமைந்த பெருமுத்து; & 1த றக! ௨4 10௨ ௦211௪ ௦7110௨ 160101௧௦௦௨. 
2. துளையிடப்படாத முத்து; 1711)௦14௦04 ற2வ15. துளையிடாத நாயகமுத்தென்றுமாம்‌ (வக, 
2184: 1, உரை. ்‌ 


நாயகண்‌ நமநம, 7. 
நகை உறுப்பு; & றல ௦ரி 10௦ ௨௨௦1. நாயகனிற்‌ பின்பு பொன்னிலாதது அரக்கு உட்பட (௫.1.1. 
1, 467). 


நாரைக்‌ கண்பட்டி ஙகாகம்‌-ட-1கரறகரம்‌, 70. 
நாரை எனும்‌ பறவையின்‌ கண்‌ போன்ற வடிவில்‌ செய்யப்பெற்ற காதணி வகை: & கோ கர்ப 


ஈ25 111 த 115 ஞூ மரீ மாம்‌ ரன்சா கேல்‌.கலை. அக. 


நாவித்தலை 1413-1-18181, 77. 
கழுத்தணியில்‌ அசைந்தாடும்‌ தொங்கல்‌; 71962 ஐவ10 வர்‌ 01 ௨ ௩201180௦. நாலவித்தலையில்‌ 
விடங்குடையன எட்டில்‌ கட்டின பொத்தி எட்டும்‌ (5.1.1. 11, 51). 


நாலுத்தட்டு ஈவ1ம-டர்கர்ரம, 77. - நால்‌ 4, 
உ ஞாலித்தட்டு (6. 42.). 

நாவட ம்‌ பமுகர்வாப, ச. - ஏசதச ்‌. 
்‌. உ நாகவடம்‌. 


2. திருமணத்தின்‌ அடையாளமாக அணியப்படும்‌ தாவி உரு வகை; &12:851 ௬௦7௩ 81௦௩ 81119 1176 


ுவார்கத௦-0௮0ஐ6. 


நாவலன்‌ நோக கறாட 8. 
உ பொன்‌. நாவலந்தானே பொன்னெனலாகும்‌ (அக. நி. 2084). 
நானக்குமுராவ்‌ 0808-10-01 77, 
* கச்சிக்குழல்‌. 
நி 


நிகி ஈர்௦்‌, 77. ௦7. பதக்க. 
உ பொன்‌. காஞ்சனம்‌ மஞ்சள்‌ கங்குல்‌ நிசியே (பிங்‌. 10 : 695. 


நித்திலத்தாமம்‌ 108 பகவ டல்‌ 


நித்திலத்தாமம்‌ ஈ111113-1-12ர வ, 7. £ தித்திலம்‌ -, 
* முத்தாரம்‌. தங்கொளி! நித்திலத்‌ தாமஞ்‌ சூடிய (சீவக, 94 ; 1). 
நித்திலம்‌ ஈர்ரு]வரு, 7. 
உ முத்து. நெடுங்கால்‌ புன்னை நித்திலம்‌ வைப்பவும்‌ (சிறுபாண்‌. 149. 
நித்தில மதாணி ஈாிர்ர்க-ரமர்கம்‌, ச. - தித்திலம்‌ *, ப 
ஆண்கள்‌ மார்பில்‌ அணியும்‌ முத்தாலாகிய பதக்கம்‌; & றகர்‌ 10142 ஒர்‌ நடவ] கரம்‌ ஏ 6௦1 வி137 
ரா ட வ. ூணனி கவைஇய வாரணி நித்தில நித்தில மதாணி (ரிபா. 2 ; 29-30). 
நித்தில வட்டம்‌ பர்ர்‌1க- வரவர. ச. எர. 4, 
உ முத்தாரம்‌. நித்தில வக கோய்‌ பொன்செய்‌ நாண்‌ (௪£வக, 1323 ; 3), 
நித்திலவடம்‌ ஈாரம்‌12-கம்ஷரா, 77. “74. 4, 
* முத்துமாலை, 
நிதானம்‌ பகா, 7. “ ட்ராக்‌. 
1. * இரத்தினம்‌. 
2... பொன்‌. ஆடகம்‌ மாசை ஈரம்‌ ஓமம்‌ ... நிதானம்‌ ... இன்னவை பொன்‌ எனப்படுமே 
(திவா. 6: 1. 


3. * தெய்வமணி, நவமணி கடவுள்‌ மணி என்று இவற்றின்‌ நிகழ்பெயர்‌ நிதியும்‌ திதானமும்‌ 
என்ப (திவா. 6:24. 
நிதி ஈப்ம்‌, ர. “ 7/7 
1. * மதலிகை. நிதி ... நிறைவொடு மதவிகைப்‌ பேச்‌ (வேத. சூடா. 1829. 
2. * பொன்‌. ஈகை, நிதியே ... பொன்‌ எனப்படுமே (திவா. 6: 1), 
நியாயதம்‌ நந்நோகரகா. 7. 
அணிகலனின்‌ ஓர்‌ உறுப்பு; 4 வ ௦7 வா ௦ாவா௱கார்‌. பாசமலை கழ்‌ நியாயத்து ஒன்றிற்‌ கோத்த 
தாலி பதினேமும்‌ (கல்‌, சொல்‌. அ௮க.), 
நிரைத்தாஸி யாகடடட1ர, 7. - நிரை 
ஒருவகைத்‌ தாலி; & 1800௦7 2/4 வெள்ளிய நிறைத்தாவியாகக்‌ கட்டி (சிலப்‌, [2 : 28, அடியார்‌.) 
நிலவுப்பிறை ஈம்‌189ய-ற-றரகர்‌, ச, 2 நிலவு 4, 
* சந்திரப்பிரபை. நெற்றிச்‌ சுட்டியும்‌ நிலவுப்பிறையும்‌ (6.2. 
நிலை ஈகம்‌, 7. - தில்‌... [1. ரய, 16. ரல/5) 1. 77//2.] 
அணிலன்களின்‌ தொங்கல்‌; 1௧07 ௦1௨ (45. 
நிலையஈணி 111121-3ு-க7ம்‌. 7. 
நகைகளில்‌ பதித்திருக்கும்‌ ஓடாணியினும்‌ வேறான ஆணி வகை: 17120 ரர, 1 ர்கன்‌, கர்‌. ச. 
௦/2 
நிறைகல்‌ நகை 47௨1-1 81-121:21, ௩. திறை- 
மிகுதியான கற்கள்‌ பதிக்கப்பட்டதும்‌, சுற்‌ 


றுக்கல்லிலிருந்து வேறானதுமான அணிவகை; ரண்‌ 
861 றா௦ரிப561ந வர்ர 01601005 510025, ஷ 


457, 1. ப யபபாகக்கர 


நீலக்கடைச்செறி 109 நுதற்பூண்‌ 


நீ 


நீலக்கடைச்செறி 17118-12-12அ71கர-0-00ர்‌, 77. 4 நீலம்‌ -, 


நீலமணிகள்‌ பதிக்கப்பெற்ற வளையல்‌; 8க0த16 1ஈ12ம்ம்‌ ர்ச்‌ 5௨00 1111௨. 


நீலக்கல்‌ 1312-1%-181, 72. “16, *, 
நவமணிகளுள்‌ ஒன்றானதும்‌, அணிகலன்களில்‌ பதிக்கப்படுவதுமான நீலநிறமுடைய 


விலையுயர்ந்த கல்‌; 5கறற!1ர௦, ௦16 ௦ரீ ரசா௪-17௮17 


நீலக்குதம்பை 1412-14-12ப1வறகர்‌, 7. “10. *. 


நீல மணிகள்‌ பதித்த பொன்னாலான காதணி வகை; 88-ப்பத 1/வப்ம்‌ சர்ம்‌ தகறறரம்6. 


நீலத்தின்‌ உழுத்தோரணை ஈரிக1்ற-புபிப-(-16ரவகர்‌, 77. 10. *. 
நீலநிறமுடைய கற்களாலான அணி; க ௦ரகறகாம்‌ உர்மம்ம௦0ப்‌ கர்ப ககறாம்ச. மேற்படியார்‌ சாத்தும்‌ 
நலத்தின்‌ உழுத்தோரணையில்‌ நால்‌ பொன்‌ கழஞ்சரையும்‌ (8.1.1. ௩ 521). 


நீலம்‌ பிகர 7. - /7/72. 
* நீலக்கல்‌. மால்‌ நீலம்‌ மாண்ட. துகில்‌ உமிழ்வது ஓத்து அருவி மால்‌ (திணை. நூற்‌, 6: 
1-2). 


நீலமணி 1ப12-றபயர்‌, 7. - நீலம்‌ 4, 
உ நீலம்‌, ]. நூலமணி மிடற்றொருவன்‌ (புறநா. 91:69. 


நு 


நுண்டொடர்‌ நமறர்0ர்கா, 7. - நுண்மை 4 தொடர்‌, 


உ நேர்ஞ்சங்கிலி. சங்கிலி நுண்டொடர்‌ பூண்ஞாண்‌ புனைவினை (சிலப்‌. 6:99). 


துணகம்‌ மருவி௦கமா, 77. ௦7. நுணுக்கம்‌, 


உ பொன்‌. நுணகமென்பது பொன்னெனப்படுமே (அக. நி. 2168. 


நுதல்சுடிகை ாாரக1-0011]1887, 72. “1ம்‌. *. 

உ நெற்றிச்சுட்டி. சுட்டி நுதல்‌ சுடிகை (திவா. 7: 73). 
நுதலணி ரார்வி-காம்‌, 7. ௭ நுதல்‌ -, 

* நெற்றிச்சுட்டி (யாழ்‌. ௮௧), 
நுதற்சூறி நரவ-வரர்‌, 72. - 14. *. 

உ பட்டம்‌, 1] கயா), 
நுதற்ளூட்டு பர்கா -பெழர்ம, ச. “10. எ. 

உ நெற்றிச்சுட்டி. திருநுதற்‌ சூட்டயல்‌ சுடரும்‌ (பெருங்‌, 1, 40 : 101). 
நுதற்பட்டம்‌ மர்கர-றக(வமு, 72. “10, *. 

* நெற்றிப்பட்டம்‌. தலநுதற்‌ பட்டம்‌ கட்டி நகைமுடிக்‌ கோதை சூட்டி (சீவக, 673 :2. 
நுதற்பூண்‌ ஙர்கா-றங்று, 7. - 18. *. 

௪ நெற்றிச்சுட்டி. 


நூ [10 நெல்லிக்காய்க்குண்டு 


தூ ஈம்‌, 7. 
ஆபரணப்‌ பொது; ரொவாமா்‌ (யாழ்‌. அக), 
நூயுரம்‌ நுறபாகாம, 77. - ரயறயா4. 
1.உ சிலம்பு. பரியகம்‌ நூபுரம்‌ பாடகஞ்‌ சதங்கை (சிலம்‌, 6 : 84). 
2. பாதத்தில்‌ அணியும்‌ கிண்கிணி எனும்‌ காலணிகலன்‌; 111205 ரொம்‌ ௦7 1110621156. நாகச்சி!ரம்‌ 
செய்‌ நாபுரமும்‌ வண்டும்‌ சிலம்பொடு சிலம்பி! ஆர்ப்ப (கம்பரா, 1, 21, 22:2. 
நூல்‌ நய!, 7. * நூல்‌-, [1),]8. ம. ஏமி 1ம்‌. ரம] 
1. திருமணத்தில்‌ அடையாளமாக அணிவிக்கப்படும்‌ கயிறு; மங்கலநாண்‌; 1116 மோர்‌ ௦1106 


வ௦்010ஐ 0௨ம்‌ஐ6. தகு மகட்‌ பேசினோன்‌ வீயவே நூல்போன சங்கிவிபால்‌ (திருத்‌. திருவத்‌, 
69. 


2. மேகலை எனும்‌ அணி; /வ/4 லும்‌. சங்கொடு சிலம்பும்‌ நூலும்‌ பாத சாலகமும்‌ தாழ 
(சுக்‌. 72: 113). 
நூலில்லாமாலை ஈமி-1112ரமி18ர, ச. - நூல்‌ * இல்‌ ௪௪. -, 
கழுத்தணி வகை; & ॥6011806 (௫. ம. 
நூற்குச்சு பம்‌, 7. “1ம்‌. *, 
பருத்தி நூலால்‌ செய்யப்பட்ட குஞ்சம்‌; 18556] ௦ரி ௦௦11௦ 113௦௧3 (9/5. 
நூற்குஞ்சம்‌ பழ வர்கோர, 77. - 10. 4, 
* நூற்குக்சு (794.3. 
நெ 
நெகிழம்‌ நபிக, 7. 
* நெகிழி. 
நெகிப்ரி ௩லவிம்‌, ர. - நெகிழ்‌... ௦. ஞெகிழி, 
பாதச்சிலம்பு; '111411ஐ 7௦00-1௩ஐ5 (945. 
நெகிளம்‌ வகா, 7. 7 ஜஞெகிழம்‌. 
* நெகிழி (யாழ்‌, ௮௮), 
நெம்டு ளம, 7. * நெம்பு, 
ஒரு நகை உறுப்பு; ஓடாணி; & றவா ௦711612௨௦1. பொன்னின்‌ தெம்பு இரண்டு மூன்றொன்றாக 
அடுத்து விளக்கின தாளி.௰்பம்‌ இரண்டும்‌ (கல்‌, சொல்‌. அக்‌, 
நெருஞ்சிப்பூச்செயல்‌ ஈஊப்௦-ற-றய்‌-௦-௦ஷவ], 7. “நெருஞ்சி 4. 
நெற்றிப்பட்டையின்‌ தொங்கல்‌ வகை: க்‌ 2வயிய/ 51௨௨0 ஐவர்‌ ௦ ராம்‌ (8.17. 11, 1639. 


நெல்விக்காய்க்குண்டு 112114-%4- 1883-12 1ரரம, 7. ௭ தெல்வி 4, 
* நெல்லிக்காய்மணி (4. 


நெல்விக்காய்மணி 111 நெற்றிப்பட்டம்‌ 


நெல்விக்காய்ம ணி ௦111-1-1விநு- ராறு, ச. 10. 4. 
நெல்லிக்காயின்‌ வடிவத்தில்‌ பொன்னால்‌ செய்யப்பெற்ற மணிமாலை; (9௦1061 6௪௨௦5 ௦18 1201180௦ 


ரர ந்ரக ரீ மரீ ராச?சர்‌ மரயரர்‌ (247). 


நெல்விக்காய் மாலை 12111-12-]சிநு ராகக்‌, 77. ௩ 10. 4. 


%  நெல்லிக்காய்மணி. 


நெல்லிக்காய்முத்து லிம்‌] டு மயர்ரம, 77. - 10. *. 2. நெல்விக்காய் மணி. 
உ நெல்லிக்காய்மணி. ஏகாவல்லிவடம்‌ ஒன்றினால்‌ நெல்லிக்காய்‌ முதீது நூறும்‌ (கல்‌, சொல்‌, 


அக, 


நெனி ஈ!॥, 7. : நெளி... 
சுறாமீன்‌ வாய்‌ திறந்தது போன்று அமைந்த வளைந்த மோதிர வகை; & 18ம்‌ ௦ரீரர்ர ஐ, ; /கரர்த 


உறா வாு6. அலங்கார நெளியிட்ட கையைக்காட்டாய்‌ (குற்ற. குற. 66, 2. 


நெளிமோதிரம்‌ நல! மு0மவாட ர. - தெளி -, 
உ நெளி (943. 


நெளிவங்கி ரகம்‌, ச. ௩14. எ, 
மகளிர்‌ அணியும்‌ வளைந்த தோளணி; .& வெரும்‌ 0020௦௮1241 ௦0 நந நார ர 10) 10211 மறற காரா 
2... 


நெனளிவளையல்‌ ு11-அவகடுவி்‌, ச. ௭12 எ. 


வளைவு வளைவாக உள்ள கையணி வகை; போரும்‌ 6காத125 (8 2... 


நெளிவு 61௭, 7. - நெளி, 
உ நெளி. 


நெற்கசிறுதாவஷி ப-0170-181ம, 7. - நெல்‌ 4, 
உ சிறுதாலி, 1. நெற்சிறுதாவி நிரல்‌ கிடந்‌ திலங்க (பெருக, 4, 16 : 29). 


நெற்றிக்கட்டு மஜாம்‌]-1க10ப, 77. ௭ நெற்றி -, 
பெண்கள்‌ முன்நெற்றியில்‌ அணியும்‌ மாலை; க தவா!கும்‌ ௦1 ௦0 10212௧௦ 3 கவட மார்பின்‌ 


மாலையை வாங்கிக்‌ கொண்டவளுடைய நெற்றிக்கட்டை (கவித. 66 : 16, உரை), 


நெற்றிச்சுட்டி நரா1-௦-௦ெ1ம்‌, ர. “10. *, 
தலை வகிடு வழியாக நெற்றியில்‌ தொங்குமாறு பெண்களும்‌ குழந்தைகளும்‌ அணிந்து கொள்ளும்‌ 
சங்கிலியுடன்‌ கூடிய வில்லை உடைய அணி;.&ற உவர்‌ ௩௦ ௦1 172 1022கம்‌ 0 ராகா வாம்‌ 


011802 

நெற்றிச்சூட் டு 1ரார்‌-0-௦யர1ம, 7. “14. *. 
மகளிர்‌ முன்நெற்றியில்‌ அணியும்‌ அணிவகை; &॥ ௦ராவாமசம்‌ 100 க ௫௭௦1௨0 ரீமா வ்ககம்‌. நெற்றிச்ச ட்டு 
ஆடவா்க்காகாத தன்மையும்‌ (௪£வக, 484 : 3, உரை), 

நெற்றிப்பட்டம்‌ பரட்ற-றவலபட சூ. 14. ௭. 


உ பட்டம்‌, 2 (4. 


ம்‌ பங்குசம்‌ 

நெற்றிப்பொன் 112 கு 
நெற்றிப்மபொன் ுர]-ற-ற0௦3, 78. “10. *. 

உ பட்டம்‌. 1. நெடுமேரு நெற்றிப்‌ பொன்‌ போல பசுங்க திராயிரம்‌ வீசும்‌ (கல்‌, சொல்‌. 

௮௧). 

நே 

நேபமி ஈரம்‌, 77. “5 ரன்ர27. 

உ மோதிரம்‌ (யாழ்‌, அக). 
நேர்ஞ்சங்கிவி ௩-ம்‌ -கர்ியிம்‌, 7. ௪ நேர்‌ -, 

கழுத்திலணியப்படும்‌ வேலைப்பாடு வாய்ந்த ஒருவகைச்‌ சங்கிலி; ,& 1201180௦௨ ௦1 6200015116 

ிரகளம்ற. வீரசங்கிலியும்‌ நேர்ஞ்சங்கிவியும்‌ பூணப்படுஞாணும்‌ (சிலப்‌, 6:99, அடியார்‌... 
நேர்ப்பதக்கம்‌ நன்‌-ற-றவ்வியகா, 77. “10. *. 

5 நெற்றிச்சுட்டி (17. 2.). 
நேர்வடம்‌ ஈா-மவகாட 77. “14. *, 

உ முத்தாரம்‌. நிழன்ம விந்த நேர்வ டம்நி ழற்ப டப்புடைத்தர (சவகு. 1952 : 2). 

நோ 

நோம்புக்கயிறு பறற வருர்ம, ர. ௨ நோம்பு ௭, 

* காப்புநாண்‌. 
நோம்புமுடி பரழபமாமபம்‌, ர. -14. *, 

உ நோம்புமூடிச்சு. 
நோம்புமுடிச்சு பரா றம-மும(100ே, 7. “10. *, 


தாலிச்சரட்டில்‌ கோக்கப்பட்ட குழாய்போன்ற பொன்னுருக்களின்‌ இணை; க்‌ றல்‌ ௦7 ஷ11ர யர்‌ 
16065 012019 011 0116 811ரத ௦0ர்க1்ர1்ரத 10௨ ர௩வார்க௨௦-௨௦த6. 


ட்‌ 
ப்ருஷ்ட கண்டிகை நாம5[8-12011168ர்‌, 77. 
ஈ பிருட்டகண்டிகை. ப்ருஷ்டகண்டிகை ஒன்றிற்‌ கட்டின்‌ வயிரம்‌ நாலும்‌ (கல்‌, சொல்‌, ௮௧). 
ட! 
பக்கம்‌ நவப்வா, 7. “ றத.92, 
கையணி; ரோக்‌ 10 0௨ நவம்‌ (யாழ்‌. அக. 
பக்கரை றவர்‌, 7. 17. தக்க, 16. றக்க] 
* குதிரைக்கலணை. வீரர்‌ ஏறின விளங்கொளிப்‌ பக்கரை யமைந்த (சீவக, 1772 : 2-3), 
பசூவாய்மோதிரம்‌ நவியங்கடு- ௩00, ச. - பகுவாய்‌ -, 


விரிந்த வாயை உடைய மீன்‌, பாம்பு வடிவில்‌ செய்யப்பெற்ற பொன்னாலான மோதிர வகை; 
க 00ம்‌ சீர்டஜாகேளம்‌11௩ஐ 1 %௦ ஊக சர்ம்டரா௦ பார்‌ மர்ரே 0081ம்‌. 


பங்குசம்‌ நக்கா, 7. நள. ரச-2/74:7/21 


* தலைக்கோலம்‌. பங்குசம்‌ பிஞ்சகம்‌ பயில்‌ தலைக்கோலம்‌ு (பிங்‌. 6: 101) 


பச்சை 113 பஞ்சவர்ண மோதிரம்‌ 


பாச்சை றக௦௦௧ர, 77. ௨ பசுமை, [1 றதா, [6.7 றசம2ச.] 
உ மரகதம்‌. பவளவளை செறித்தாட்கண்டு அணிந்தாள்‌ பச்சைக்‌ குவளைப்‌ பசுந்தண்டு 


கொண்டு பரிபா. 1 : (01-102. 


பச்சைக்கல்‌ ற௨௦௦௧4-1-]1681, 77. - பச்சை -, 
1. * மரகதம்‌. 


2. காதணி வகை; 7ஊ்காம்‌ சரசாவிய்‌, ப52ம்‌ ௧5 ௨௱ கோ பாவர்‌ (0£2//௦4.). 


பச்சைக்கல்‌ படரில்லை ற௨௦௦௨1-1-1921-ற1118ர்‌, ச. “1ம்‌. -. [4. தச2௦சக்க/2.] 


பச்சைக்கல்‌ பதித்த சடைவில்லை; 19450 51ப00௦0 எர்‌. தால 510125, ௫0 ௦1 1880. 


பச்சைவளை றக௦௦௭7-க][84ர, 77. “ரம்‌, ர்‌, 
பொன்‌ இடையிட்டதும்‌ பச்சைக்‌ கண்ணாடியாலானதுமான வளையல்‌ வகை; பாசக, 412122] 


01௧௦6127 ஊாரவாளார்‌௪ப்‌ சர] ஐ௦1ம (22/7௦). 


பஞ்ச உங்குரம்‌ நகங்கக-மற்பிவாகராட ர. - த௨௦வா 
ஐந்து விரல்‌ மோதிரங்களையும்‌ கைவளையுடன்‌ இணைக்கும்‌ தனித்தனிச்‌ சங்கிலிகள்‌ அமைந்த 


அணிவகை; கர௦0௦1 வர்ப்டர்ருவ்வர்பபெவி ரெக்க ௦௦1120140ஐ 01௨ ரர்பத5 ௨0 1௨ 6௧16. 


பஞ்சகண்டி நவ்௦க- கறம, 7. - 14. *, 
கழுத்தணி வகை; & 16பம்‌ ௦71௦0118௦௪ (7. க. 5. (ம, 68). 


பஞ்சகரம்‌ றகட்௦க-௦காவா, 77. 5 18. *. 
ஐந்து கோவைகளாலான முத்தாரம்‌; &, ௩௦௦118௦௨ ௦ரீ ரம கர்௩த5. தீரிஸரம்‌ பஞ்சஸரம்‌ என்றாற்‌ 
போலே சொல்லுகின்ற முத்து வடங்களையும்‌ (திவ்‌. அமலனாதி. 10, வ்யா, ப, 104). 


பஞ்சசரி ஐக௦௧-கொர்‌, 7. - (4. *. 


ஐந்து சரங்கொண்ட அணிவகை; ரொரகாசார்‌ ௦ ரஙக ஊர்த்‌ (5.1.1. 10, 181). 


பஞ்ச பூசாவதந்தம்‌ றலங்௦க-றம்௦கொகறர்காமு, 77. 4 14. 
பூசநட்சத்திரத்தைம்‌ போல ஐந்து உருக்களைக்‌ கொண்ட காதணி வகை; வடார்பத நவர்டத உருவி! 


012025 ௦7 510025 ஊாவாத60 11166 116 நி தர்காக ௦ரீ 720217 ககர்2ர்கா. 


பஞ்சமுத்திரை நவங்௦கவ-மய1(11கர்‌, 7. - 14. . 
திருமாலின்‌ பஞ்ச ஆயுத (சங்கு, சக்கரம்‌, கதை, வில்‌, வாள்‌) வடிவங்களாகச்‌ செய்து சேர்த்த 
கால்‌ அணி வகை; க ௦ாறகாாளர்‌ 01 ௦0 116 1001, ௦௦ரடிர்தரர்புத ௦ றர்௪௦௪5 5௧60 11166 11 1196 
வஹைராடி உரி ஹப (சகாழிக்‌, கோ. 411). 

பஞ்சரம்‌ நகப்௦காகாா, 7. - 14. *. 
கைம்பெண்கள்‌ அணிந்து கொள்ளும்‌ கதிரவன்‌ வடிவிலான கழுத்தணி வகை; & ஏயர்ஏு ௦ர 
16201212௦௨ ரா௩௦51ந ௭௦1 நு கர்ம. 

பஞ்சவர்ணக்காப்பு ந௨40௨-காட ௨-1 8றறம, ச. பஞ்சவார்ணம்‌ -ட, 
5 பஞ்சாரக்காப்பு (08. 22.). 

பளஞிசவர்ண ஸமோதிரம்‌ நகப்௦கஙவாடுபற0 கட, ச. “1ம்‌. *, 


கோவில்‌ பூசாரி ஆவதற்காக முத்திரை வைக்கும்போது காலில்‌ அணியும்‌ மிஞ்சி; க ற2ா5௦1 
ர்ம்‌12 மரவாவ்்றத ஈர்ரா தாரி க ராவா ௩௦ 0௦௦௦1௨ க றார்வர்‌ (ர 2. 


சண்முக 114 பட்டுக்குஞ்சம்‌ 


பஞ்சஈயுதம்‌ நஹி௰நுபர்கறட 7. ௮ றகர *. 


உ ஐம்படைத்தாலி (விதான, மைந்தர்‌, 1). 


பஞ்சாயுகமணி ஐகங்௦நோமர்பேோவ1ம்‌, ச...“ பஞ்சாயுதம்‌ -, 
சங்கு, சக்கரம்‌, கதை, வில்‌, வாள்‌ என்னும்‌ திருமாலின்‌ ஐந்து ஆயுத உருக்கள்‌ அமைந்த 
சிறுவர்‌ கழுத்தணி வகை; க 02011206 ௦7 ஐ௦14 கக சர்ர்‌ சசிமண்ப/வரா 85 நரகர்‌, 3௦1 மந 
ப்ளாக (0.9. 


பஞ்சாரக்காப்பு றவ்காக1- மறறம, 7. - பஞ்சாரம்‌ -, 
ஐம்பொன்னால்‌ செய்யப்பட்ட குழந்தை காலணிகலன்‌; &॥11614 ௦7 ௦ரம்‌1802ர ரகம்‌ பற ஊரில வி! 
௦ரீ11ங௦ றாட்விக (18. 22... 


பஞ்சாரம்‌ நகங்வோகா, 7. “பஞ்ச 4, 
ஐந்து சரங்கொண்ட மகளிர்‌ கழுத்தணி வகை; 1162011806 ௦71/6 ஊராகும்‌ ௫௦௩ ந களே (2௦2.3. 
பஞ்சாரமாலை றஈய௦வக8- 08187, 7. “ பஞ்சாரம்‌ 
* பஞ்சாரம்‌. 
பட்டடை ற௨(18(87ர, 77. 5 1], மஸ. 


கழுத்தணி; 11201௦ வராா (72௦.9. 


பட்டணங்காப்பு நகம்பற்‌-1 றம, ச. ₹ பட்டணம்‌ 
காப்பு வகை; க்‌ (ரம்‌ மரீ ௧௦௦12. 

பட்டம்‌ றகர. 7. - 0௪1/2. 
1. சிறப்புக்கு அறிகுறியாக நெற்றியில்‌ அணியும்‌ பொன்‌ தகடு; 11866 ௦71 ஐ௦14 ௩௦1௩ ௦௩ 116 
10216கம்‌, ௧9 வா கறார்‌ மா 0க0ஐ6 ௦ரீ 01560௦11௦0. பட்டமூங்‌ குழையு மின்ன (வக, 472 :3), 
2. திருமணத்தில்‌ உறவுமுறையை நிலைநாட்டும்‌ வகையில்‌ மாமன்முறையில்‌ உள்ளவர்கள்‌ 
மணமகன்‌ அல்லது மணமகளுக்கு நெற்றியில்‌ கட்டும்‌ பொற்றகடு; க ராவார்‌ கூலாடி பர 116 
ர௦ா2176௨0 ௦0 கம்ப11த ௦௦. பட்டங்கட்டிப்‌ பொற்றோடு பெய்து (திவ்‌. பெரியாழ்‌. 3. ்‌ 
6: 1. 


2. யானையின்‌ முகபடாம்‌; 1£:011191 10 62றட்காரக. பட்ட மெனும்‌ பெயர்‌ ... 


. மதகரி) முூகபடாமும்‌ 
விளம்புவர்‌ (வடமலை. 102. 


4. தோளிவிடும்‌ பட்டிகை; & ஐவ!வாம்‌ ௦௩ ௦௩ எ௦ப14௦75. ஒத்த வடத்து இளநாகம்‌ உருத்திர 
பட்டம்‌ இரண்டும்‌ (தேவா. 4, 2, 3: 1). 
பட்டிகை ந௨பி4147, 77. - ஐதர்‌, 


1. இடையில்‌ அணியும்‌ அணிகலன்‌; மேகலை; பொயிஉ. அணியும்‌ அரைப்‌ பட்டிகையாள்‌ 
(இராஜராஜ. உலா, 182), 


2.௭ அரைப்பட்டிகை. தொலை ிரி பட்டிகைச்‌ சுடரும்‌ சுற்றிட (கம்பரா. 1, 22, 64:2. 
பட்டுக்குள்சம்‌ நவர, 97. ௭“ பட்டு 


புடவை, தலையணி முதலியவற்றில்‌ அமைந்துள்ள பட்டின்‌ கற்றை 


த்‌ தொங்கல்‌; 511181 1) 8ரஜர்1 த 
ரம படுகா, 88௭௧௦5 210. (77, 2... 


பட்டை [15 படிதம்‌ 


பட்டை நகர, 77. - தத, 


அணிகலனின்‌ ஓர்‌ உறுப்பு; க றவர்‌ ௦711௨ ஊொகானார்‌ (யாழ்‌. அக... 


பட்டைக்காப்பு றக்க? 1-122றறப, 77. 14. 


தட்டையான வளையல்‌ வகை; 12 0வாதி6 (8 22.5. 


பட்டைக்காறை றக1க0-1-1கரகர்‌, 7. “14. *, 


பட்டையான கழுத்தணி வகை; க 1ம்‌ ஊராகிய 1 1ந்ரலியர்‌ (5.1.1. 17, 152. 


பட்டைக்கொலுசு நகரர்சம்‌- 0] பம, ர. “ரம்‌. 4. 
காலில்‌ மகளிரும்‌ சிறுவரும்‌ அணியும்‌ முத்துகள்‌ போல்‌ தனித்தனியே செய்து கோக்கப்பட்ட 


பட்டையான வெள்ளி அணி வகை; &ரி82ம்‌ வாம்பிஎர்‌ மரீ 511௩ ௦ மநு ரொர்‌1மாகாடகாம்‌ ௭௦1௨. 


பட்டைத்தளுக்கு றக7141-1- வ] பவம்‌, ரர. 5 14. *, 
மூக்கணி; 11௦56 ார்நத (8: 2... 


பட்டையரைஞாண்‌ நகர்ர்கர்‌-ர-தாகர-றிகர], 77. 14. *, 
இடுப்பில்‌ அணியும்‌ பட்டையான அணிவகை; 11184 பாவா ார்வி காம்‌ ௩௦ ர௦யராம்‌ 1௨ ஏுக்ச்‌. 


பட்டையரைஞாணும்‌ விலைபண்ணுவதோ (விறவிவிடு. 699 


பட்டை வளையல்‌ நறக0(87-நக]கர]நக1, 77. “1ம்‌. -, 


வளையல்‌ வகை; க [பீரம்‌ ரி ட்கரதி6. 


பட்டை வளையில்‌ றக11க1-நவ]கர்து11, 7. 14. -, 
உ பட்டை வளையல்‌. பட்டை வளையிலாறினால்‌ திறை பொன்‌ பதின்‌ முக்கழ்ஞ்சே (கல்‌. 


சொல்‌. அக. 


படம்‌ நகர்கடம்‌, 72. * 027/4. 


* படாம்‌. படம்‌ தவழ்‌ முகத்து ஓர்‌ வேழம்‌ (சூளா, 10, 110 :4), 


படலை ௧18181, 77. - 2௪8/2. 
குதிரைக்கு அணிவிக்கும்‌ ஒலியெழுப்பும்‌ சிறிய மணிகளைக்‌ கொண்ட கிண்கிணிமாலை; 
5111த ௦7 ராக! 111110 05115 ரீமா ௨ ௩௦156. படலை பெனும்‌ பெயர்‌ வாசிக்கோவையும்‌ 


(வேடமலை, 1043). 


படான்‌ நகர்க்‌. ரா. ௨ றக. 
யானைமுகத்திற்கு அணிவிக்கப்படும்‌ கவசம்‌; 511/6104 ௧௭௦1 1196 780௦௦ ௦ரீகா வகறங்வார்‌. உடரஅகீ 
களிற்றின்‌ மேல்‌ கண்‌ படாம்‌ (குறள்‌, 1087). 


படிகமணி றக111:9-177ஐ0ர்‌, 77. - படிகம்‌ 4 


கடைந்த படிகக்‌ கற்களால்‌ அமைந்த மாலை; & 12011802 0௨௦2 ௦7 ௦ர5வ]15 (மதுரைத்‌. அக... 


படிகமாாலை றக/1168-றாக1கர, 77. “714. -, 


உ படிகமணி. புத்தகம்‌ படிகமாலை குண்டிகை கும்பரா. 1,3: 1] காப்பு, வை.மு.கோ 


படிதும்‌ றக!11வ, 7. நட றாத. 
மாணிக்க வகை; 4 1800 ௦ரி ராமு, விந்தமும்‌ படிதமும்‌ (சிலப்‌, 14: 1863. 


 பறத்ன்‌ 116 பணிவலயம்‌ 


படுகண்‌ றஊம-1], 77. - படு- 1, 

உ படுகண்ணி. படுகண்ணும்‌ கொக்குவாயும்‌ உட்பட நிறை (1.1. 11, 157. 
படுகண்ணி நகர்ப-கயரர்‌ ர. எர. 

அணிகலனில்‌ கொக்குவாய்‌ மாட்டப்படும்‌ உறுப்பு; 112 ஷூ6 1 கற்ச்௦்‌ 112 1௦௦1௨ ௦ ஹு ஊாகரளா்‌ 

15 கராம்‌. கொக்குவாயும்‌ படுகண்ணியும்‌ போலே (திவ்‌. பெரியதி, 5, 4, 7, வ்யா.. 
படுகால்‌ றக(ய/:21, 77. “14. *, 

மேகலை; 9/1 வோம்‌. எணிப்‌ படுகால்‌ (பரிபா. 10: 11). 
படை நாகம்‌. 77. “1ம்‌. *, 

* சூதிரைக்கலணை. பல்லணம்‌ பருமம்‌ படை .., கலணைத்‌ தொடர்பே (திவா. 7: 44) 
பண்‌ ற, 7. - பண்ணு... 

* குதிரைக்கலணை. பல்லணம்‌ பருமம்‌ படை ... கலணைத்‌ தொடர்பே (திவா. 7: 44). 
பண்டக்கலம்‌ ௨1௨-117 ஊ 77. - பண்டம்‌ 

அணிகலப்பொது; ரோலா 1 தாவ!. பண்டக்‌ கலம்பகர்‌ சங்கமன்‌ றன்னை (மணி. 26:23). 


பண்டம்‌ நகு1கரா, 72. ௦5. ௧௧௭௮௪. [1 சீவாட்பாம 14. மகார 11. றதா. 


* பொன்‌. பண்டம்‌ இரணியம்‌ ... பொன்‌ எனப்படுமே (திவா. 6: 1), 
பண்டனம்‌ ஐவகரகரா, 77. ௩ 2௭102. 

௪ கவசம்‌. 
பணதி நவகம்‌, ஈ. நாஸ்‌. பண்ணு. 

அணிகலப்பொது, ரொவருளார்‌ (ர 8ஈஊவி. யாப்புற அமைந்த வாய்ப்புடைப்‌ பணதி (பெருங்‌. 

3,3:235. 
பணி நவம்‌, 7. ௩ பண்ணு... (1. ஐ௨௮/] 

* அணிகலன்‌. கதிறு அறிவித்தகன்‌ பொற்பணி (பெருங்‌. 4, 14:64. 
பணிதி நறவம்‌, ர. ௦. பணதி. 

* பணதி. பணிதிக்கு மேக்கொன்றா ரென்பணிக்கும்‌ (குமர. பிர, காசிக்‌. 90), 
பணிப்பூட்டு நகா1-ற-றப்‌(ரம, 7. - பணி 

அணிகலன்களில்‌ அமைந்துள்ள கொக்கிப்பூட்டு; 1,௦௦1 ௦ரீ௨ 0125ற 11 கடாவ௱வார்‌. 
பணிய்டெொண்‌ றவஊ॥-ற-ற0. 77. எ. 4, 


அணிகலன்‌ வடிவான பொன்‌; 0௦141 6 ௩ ம ௦ாறவாளாா5. கட்‌ 


டிப்பொன்‌ போலே அவன்‌, 
பணிப்பொன்போலே திருநாமம்‌ (ிவ்‌. திருப்பா. 3, 60 வ்யா... 


பணிலம்‌ கயி, ச. 


சங்கினால்‌ செய்யப்பட்ட கைவளை வகை; 0௦0. ௫௨௦௨16 


15. கைப்பணிலந்‌ தன்னைக்‌ 
கழற்றிவிடுத் து (சொக்க. உலா, 1719. 


பணிவலபயம்‌ க்க கரகரட ச. “எ பணி 


* தோனணி. ஆயிரம்‌ ஆயிரம்‌ ஆகப்‌ பணைத்‌ 
உலா. 95. 


பணிவளை 117 பதக்கம்‌ 


பணிவளை றவ க], சர. அரம்‌. எ, 
பாம்பு சுருண்டுள்ளது போன்றமைந்த அணிகலன்‌; &ட௦ரவாளோர்‌ 706௱௩011ஐ ௨ ௦௦1120 512166. 
சூடாமணியும்‌ பணிவளையும்‌ சூடகமும்‌ (இராஜராஜ, உலா, 322. 


பணையம்‌ நகரகரநுகரா, 7. நன. சகாகரா. (47. வாக காா.] 


கால்‌ அணிகலன்‌ வகை: க 1210ல்‌ ர வப்பிர்‌. காலுக்குப்‌ பணையமாங்கட்டி (சதக, 30). 


பணையிரதம்‌ றக1)௨1-3-1ஐ1வ10, 77. 
உ பட்டிகை. பட்டிகை கச்சம்‌ பணையிரதமும்‌ ஆகும்‌ (திவா, 11 : 153). 


பத்திக்கச்சு றகாம்‌-6-10௨௦௦0, ர. - பத்தி -, 
நெற்றிச்‌ சுட்டிவகை; &॥ வாளா ௫௦ ந ௭ வம்‌ ௦ப்1ிசானடப் கரா மார்கம்‌. பத்திக்‌ கச்சினோ 
டொத்தவை பிறவும்‌ (பெருங்‌. 2, 5 : 144). 


பத்திமாலை றகம்ாப81471, சா. “1௨. . 


கழுத்தில்‌ அணியும்‌ தாழ்வடம்‌; &௱ ௦பொவாமார்‌ நுரொடர௦யாம்‌ 118 ௩௦௦௩. 


பத்திரக்கடிய்பு நக1॥(1௨-12-1:க110றய, 7. 
குதம்பை என்னும்‌ காதணி; கா ௦ாரக௱ார்‌. பத்திரக்‌ கடிப்பு பின்னப்‌ பதுமுகன்‌ பகடு பேர்த்தான்‌ 
(சீவக, 2276 : 4). 


பத்திரக்கசுணடலம்‌ றக111க-1- 1 பவ வாட 7. 
காதணி வகைகளுள்‌ ஒன்று; க பீம்‌ ௦ காோரர்த. 


பத்திரச்சுரிகை ஐக4118-௦-0ெப1]08ம்‌, சா. 


உ பத்திக்கச்சு. சித்திரப்‌ புனணையலும்‌ பத்திரச்‌ சறிகையம்‌ (பெருங்‌, 2, 5 : 143). 


புத்திரம்‌ நக வார, 77. - ஐ௪ா௪. 
இடுப்பில்‌ அணியப்படும்‌ வாரில்‌ தொங்கவிடப்படும்‌ இலை போன்ற வடிவுடைய ஒரு பதக்கம்‌; 
க ]கரி-11166 நளவர்‌ ௦ வஸ் ம்ம்‌. வெண்கலப்‌ பத்திரங்கட்டி விளையாடி (திவ்‌. பெரியாழ்‌, 
1.௨௮ 4 1 


பத்திரஈட்கிமணி நகம்ரக101- வறம்‌, 72. இச்சண்கக்க 
உருத்திராக்கம்‌ போல அணிதற்குரிய கொட்டைமணி வகை; 1£௦ய-0:01001% 89605 ௩௦ நந 


121121௦005 1721701௦௨7. 


பத்ரகர்ணிகா றக1௨-187101168, 77. 
மகளிர்‌ காதின்‌ மேல்‌ நுனியில்‌ அணியும்‌ அணிவகை; க்‌ 5ரபம்‌ ஙா கட மறற வாட (அணி. ஒப்‌, 
ப... 70). 


பத்ரசேலேகா றக0ாக-16162, 7. 
மூக்குத்தியையும்‌ காதணியையும்‌ கன்னத்தின்‌ வழியே இணைக்கும்‌ சங்கிலி; & ௦1910 ௦௦ஈப௩ஒ017௩த 
(196 சவா ரர்ருஐ வும்‌ 1௬ 0௦56 கர்மம்‌ நிமால ஈர 00௦௦௨ (அணி. ஒம்‌. ப, 71). 

பதக்கம்‌ நவிய்‌கடா, 77. - ஐதபக்க. 
1. கழுத்துச்‌ சங்கிலி முதலியவற்றில்‌ கோக்கப்படும்‌ கற்கள்‌ பதிக்கப்பட்ட அல்லது பதிக்கப்படாத 
தங்கத்தாலான சிறு வில்லைத்‌ தொங்கல்‌; & றம்வொர்‌ 564 சர்ப ௦ சர்ப ௦யர்‌ தராடி கரம்‌ உபதறகாம்மம்‌ 
ரமா 1௩௦ 12௦101௧௦௨. மற்று இவை யாதும்‌ விலை இல்‌ பதக்கமே (குவிங்‌, 335 : 2). 


பரி 
பதக்கமாலை 118 தி 


2. வெற்றிக்குப்‌ பாராட்டாக அல்லது ஒரு நிகழ்ச்சியின்‌ நினைவாக அளிக்கப்படும்‌ உருவம்‌, 
எழுத்து போன்றவை பொறிக்கப்பட்ட உலோகவில்லை; [ரகவ]; ரானார்‌. 
பதக்கமாலை றக1௨/018- விசர்‌, 77. - பதக்கம்‌ -, 
பதக்கத்தோடு கூடிய பொன்னாலான மாலை; 1420௦10964 ஈர்ண்ட க உகம்‌. திருவண்ணாமலை 
உடைய நாயனார்‌ சாத்தியருள இட்ட பதக்கமாலை ஒன்றினால்‌ (.1.1. 1, 103). 
பதச௱லம்‌ றகக-௦/வாட 77. - பதம்‌ 4, 
மகளிர்‌ அணியும்‌ காலணி வகை; க்‌ 120ம்‌ ௦ ரீ௦௦0- ப்ரத ஙமெரு ஒுூ ரான. ஆழி சிலம்போடு 
பதசாலம்‌ (அவரக. தேவிமயம்‌, 7). 
பதுமம்‌ நக(யாரகற 7. ௩ ற௪ப/1774. 
முடியுறுப்பு ஐந்தனுள்‌ தாமரை வடிவான மகுடம்‌; 1,018 ஊு206ம்‌ நவா ௦017௨௦1௦௯௧. தாமம்‌ முகுடம்‌ 
பதுமம்‌ கோடகம்‌ ... மூடியுறுப்பு (திவா, 7 : 82). 
பதுமரஈகம்‌ நகயாருக-ரக1 வ, 7. - தசண்ரசபாகமச, 
மாணிக்க வகை; 7௧௦111), ௨ 5060165 ௦7 ரப, *நுூக௦115. மருவிய பெயர்‌ கோமளங்‌ குருவிதநீதம்‌ 


பதுமராகம்பணா மணியே (திருவாலவா, 25, 12:42. 


பந்தம்‌ நகர்வரு, 77, - சீதரய்௪. 
* பொன்‌. பந்தம்‌ தமனியம்‌ ... பொன்னே (பிங்‌, 6: 131. 
பம்பல்‌ நவறுக], 7. 
* பொன்‌. பம்பறானே எழுச்சியும்‌ நெருக்கமும்‌ .., பொன்னுமென்றே போற்றுமறு பெயா்‌ 
(அக, நி, 2388), 
பம்பாய்‌ வளை றவறகரு- விம்‌. ச. ௩ பம்பாய்‌ 4, 
கண்ணாடி, நெகிழ்மம்‌ அல்லது இரப்பரால்‌ ஆன இக்கால வளையல்‌ வகைகள்‌: [$காஜ]16 ௦7 


11108ச௱ (1125 பாகம்ச பற ௦ரி த1256, ற1851105 ௦ ஈபட்டிச. 


பம்பாய்வளையல்‌ றவற விகர்முவர, 7. எரர்‌, 4, 

* பம்பாய்வளை. 
பரணம்‌ நகலாக, 77, - தசா. 

* கவசம்‌. ஆசு பரணம்‌ ... மெய்புகு கருவி (திவா, 7:36. 
பரம்‌ நகாகா. 77, - 14. 

1. உ குதிரைக்கலணை. பல்லணம்‌ பருமம்‌ படை ... கலணைத்‌ தொடர்பே (திவா. 7 : 44), 
2. கவசம்‌. பாரமும்‌ பரமாம்‌ அப்பெயரா்பால்‌ கிவா. 7: 32. 
பரிிசமணி நவ1க- ஹம்‌, 7. - பரிசு 4 


பள்ளர்‌ இனத்தில்‌ கலியாண நிச்சயத்தின்‌ பொருட்டுக்‌ கட்டுங்‌ கழுத்தணி: 11201:1௧௦௦ (16ம்‌ ஊடபரம்‌ 
196 ௬601% ரீ 06 எர உனா மாமு வா௩மாத 72//2௫. 


பரிதி ஐகாரம்‌, 7, 


* பொன்‌. பரிதியே பறரிவேடமுூம்‌ 


பொன்னு நேமியுமெனவே நிகழ்த்து மறுபெயர்‌ 
(அக, நி, 2380). 


பரியகம்‌ நகரு விவர, 77. - ததருகச, 
1. ஒலிக்கும்‌ சிறுமணிகளைக்‌ கொண்ட காலணிகலன்‌; பாதகிங்கிணி; ,&1௦7 ௨௦தர்கர்ற த ௦7 111112 
6௦115. பரிபுரம்‌ நூபுரம்‌ பரியகம்‌ ... பாதகிண்கிணி (திவா. 7: 51). 
2. காற்சவடி. பரியக நூபுரம்‌ (சிலப்‌. 6 : 84). 
- 3. பொன்னால்‌ செய்யப்பட்ட கைக்காப்பு; கைச்சரி; காரா ப்டஹ. பரியகம்‌ வால்வளை பவழப்‌ 


பல்வளை (சிலப்‌, 6 : 93, அடியார்‌. 


பரிபுரம்‌ றகா1-றயாகறா, 7. மி. ஐகாரம்‌ * யாம. 
1. சிலம்பு. பரிபுர ஒவி எழ ஒவி எழ (விங்‌, 23 :2), 
2.* பாத கிங்கிணி. பரிபுரம்‌ நூபுரம்‌ ... பாதகிண்கிணி மணியே (திவா. 7: 51), 


பருமம்‌' நவாயராவரா, 77. - பரு-மை, 
பதினெட்டு வடங்களைக்‌ கொண்ட மேகலை; "/01018”5 சகர்ச-0வாம்‌ ௨௦5/1 த ௦7 18 எ்ர்ர25. 


பருமந்தாங்கிய பணிந்த ஏந்து அல்குல்‌ (திருமூரு. 1469. 
பருமம்‌” நகாயாராகரு, 77. -“ நாராக. 
1. * குதிரைக்கலணை. பருமங்‌ களையாப்‌ பாய்பரிக்‌ கலிமா (நெடுநல்‌. 179. 


2.% கவசம்‌. பருமம்‌ கச்சை சாவிகை .., கவசப்‌ பெயரே (பங்‌, 6 : 506. 


பல்கலை றவ-1விகம்‌, 77. - பல்‌ -, 
எண்கோவையாக அமைந்த மேகலை; '4/வ/54 0௨௦ ௦78 காஜு. பல்கலை சில்‌ பூங்‌ கலிங்கத்தள்‌ 


(கவித்‌. 56: 11). 

பல்காழ்‌ றக1-121, 7. 
இருகோவை முதல்‌ முப்பத்திரு கோவை ஈறாகிய வடங்களை உடைய மேகலை வகைகள்‌; 
9/2 வாம்‌. அரவுக்‌ கிளர்ந்தன்ன விரவறு பல்காழ்‌ (நற்‌. 366 : 1). 

பல்மணித்தாமம்‌ றவி-௨ஊ)1-(-1குு வரு, 2. “10. *. 
பலமணிகளாலான மாலை; 0௦014 ௦௨ வர்ர கரனாக! ஐ௭௨. பவழ மாலையும்‌ பன்மணிதீ தாமும்‌ 
(பெருங்‌, 3, 4: 65. 

பல்லணம்‌ றவ!/ஊரவம, 77. ௩ ஐசுநவாச. [௩. ௦௪. பச..] 
* குதிரைக்கலணை. பன்னு பல்லண மரும மற்று (கம்பரா. 6, 30, 14:23. 

பல்வியம்‌ றக!11381, 77, 
உ தொங்கல்‌. பல்ஷியம்‌ என்பது ,.. தொங்கலும்‌ (௮௧, நி, 138), 

பலாக்காய்முருகு றவ 8றாமாயிய, 7. - பலாக்காய்‌ 4, 
பலாக்காய்‌ வடிவிலான காதணி வகை; & [0/0 ௦ரீ சவா-௦ாகராஜற (௦2.9. 

பவழக்கடகம்‌ நக௩வ/8-1-18கர81௨ாம, 7. - பவழம்‌ -, 
பவளத்தால்‌ செய்யப்பட்ட வளையல்‌ வகை; வ! மாக௦வ/%4. பவழக்கடகம்‌ ஒன்றிற்‌ கட்டின 
பவழம்‌ பத்தும்‌ உட்பட (8.1.1. 11, 2ஒ. 

பவழத்திரி நகாவக-1- மர்‌, ச. - 1ம்‌. *, 
பவழமாலை வகை; 4, 1601161 ராவ06 ௦7௦0வி1. பத்திக்‌ கடிப்பும்‌ பவழத்‌ திரியும்‌ - முத்து வடமும்‌ 
முூழுமணிக்‌ காசும்‌ (பெருங்‌, 3, 17: 163. 


பவழத்துக்கோத்த பவழம்‌ 120 பவளவளை 


பவழத்துக்கோத்த பவழம்‌ நவவகம-16-160118-றவவிகா்‌, 7. 5 19. *. 
பவழமாலைக்‌ கமைந்த பெரும்‌ பவழத்தின்‌ நடுவமைந்த கட்டுத்துளையின்‌ வழிச்செல்லும்‌ 
பொற்கம்பியின்‌ முனைநிலை பெற, அப்பெரும்பவழத்தின்‌ அடியில்‌ சிறு பவழம்‌ ஒன்றை 
இணைத்துக்கட்டி உருவாக்கும்‌ பவழமாலை வகை; க ரரஈத ௦7 0122 காம்‌ காாவி/1சா ௦௦81 0௪605 
உர1்1ஐ2ம்‌ வரவாக. பவழத்துக்‌ கோத்த பவழம்‌ ஜம்பதும்‌ (கல்‌, கலை, ௮க.), 
பவழப்பல்வளை றகவ/8/8-ற-றக1வ1கர. 77. - 18. *. 
பவழத்தாலான கைவளை: [3௨2165 ௨06 பற ௦7 ௦௦வி!. பரியகம்‌ வால்வளை பவழப்‌ பல்வளை 
(சிலப்‌,6:93. 
பவழம்‌ நவவி, 77. 
5 பவளம்‌. பைநீதனை அவரை பவழம்கோப்பவும்‌ (சிறுபாண்‌, 164), 
பவளங்கட்டி நகவ]8-ப்‌-1வ1ம்‌, 7. - பவளம்‌ 4, 
கொங்கு வேளாள இனத்தவர்‌ அணிந்துகொள்ளும்‌ பவளத்தாலான மாலை; க 5ப0 படர்கர்0 ௦7 
1112 7501 ப ம்ப ல்வொர்த ௦0வ! ர60118௦6 (ம. 1: நர்‌, 188). 
பவளத்தாவி றவவ[8-1-1207, 77. ரம. *, 
தாலி வகை, & ாம்௦ர 8/7 (5௩ ற... 


பவளத்தாவடம்‌ றக வ1௨-1-ரவவ்கரட 77. 514. -, 


உ பவளமாலை (11.0௨.॥14.. 
பவளம்‌ நவவி கட 77. “அ இூஜறதி/ச. 


நகையில்‌ பதிப்பதற்குப்‌ பயன்படும்‌ நவமணியுள்‌ ஒன்றானதும்‌, இளஞ்சிவப்பு நிறமுடையதுமான 
விலை உயர்ந்த கல்‌; 15506 ௦0, 5ர௦ாநு ஐய்த ௦7111௦ எக ௦ரிஉ 20ாத0ஈர்வா, ௨௦௧1171000 ராயரகா, ௦7௦ ௦1 
72412-1௮0/ பவளமொடு மணி மிடைந்தனை குன்றம்‌ (அகநா. 14 ; 3. 

பவளமணி ஐகவ/க-ப8ர்‌, 7, ௨ பவளம்‌ 4, 


பவளத்தாலாகிய கையணி; [58ம்‌ ௦௦7வ] $ரக௦வ1எ. 
பவள பமாலை றக௩7818-121க7, 77. - 104. 4, 

பவளத்தாலான கழுத்தணி வகை; (௦வ! ௩௦௦178௦6 (14. ௦. நர. 
பவள (மேேகலை றக௨1௨-61 விம்‌. ர. எர. -, 

பவள மணிகள்‌ கோத்த மேகலை; "84/8/94 வாம்‌ சர்ப மொல 6௦௮௨ 


பவளவடம்‌ றவஙக]க-வ[கஉரட 72. ரம்‌. 4, 
1. பவளத்தால்‌ கட்டிய மாலை; க்‌ 5ரஈர்றஐ ரூக௦௨ ௦7 ம௦ர7வ. மணிக்கட்டில்‌ சாத்தின சிறுப்‌ 

பவளவடமும்‌ (திவ்‌. பெரியாம்‌. 1, 92 வ்யா). 

2. ஆண்கள்‌ இடுப்பில்‌ அணியும்‌ பொன்மணிகள்‌ கோத்த அணிவகை; க கந்தர்‌ 68௯௦ 1 ரக 


புவளவளை நுக1க-ஙக]கர்‌, 77. 414. 4. 


பவளத்தால்‌ செய்யப்பெற்ற வளையல்‌: காத!6 க06 மற ௦7 ௦௦வ1. ப(வனவளை செறிந்தாட்‌ 
கண்டணிந்தாள்‌ பேரிபா. 11: 10915. 


பவித்திர மோதிரம்‌ 121 பனந்தார்‌ 


பவித்திர மோதிரம்‌ ஐவார்ரர்1ாக- மகம, 77. - பவித்திரம்‌ -, 
தருப்பைப்‌ புல்லால்‌ செய்தது போன்ற தோற்றமுடைய பொன்னாலான மோதிர வகை; 1:11ஐ27- 


111 ௦ரி ஐ௦10 ராக௦்‌௦ 1 ஒளாம்‌1க௱௦6 ௦7௧ தம்ப 11112. 


பள்ளித்தொங்கல்‌ றவ]11-1-10/16க1, 7. - பன்னி -, 


பொன்னாலாகிய பதக்கம்‌: ௦10/6 றவர்‌ (1. நரி. 1. ௦௪. 11045. 


பளிங்குவடம்‌ றவ!ற்பல- கரகர, 7. ௨ பளிங்கு 4, 


உ படிகமணி. 


பளிதமாலை றக!118-டாககர்‌, 7. - பளிதம்‌ -, 
கருப்பூரப்‌ பொன்னாலாகிய ஒழுங்கையுடைய திரண்ட மாலை; க்‌ 11012% தலா!வா்‌ ராகு பற ௦ 
கறக, 10ஜ ௦17ஐ010. தின்‌ பளித மாலைத்‌ திரள்‌ தாமம்‌ (சவகு. 2919 ::1). 


பற்மம்‌ நாரா, 77. - றதப்77௪. 
உ பற்மமுஸ்ரி. திருக்கொள்கை ஒன்றும்‌ இதன்மேல்‌ பற்மமும்‌ உட்பட 518 மாறிபொன்‌ 


நூற்றொரு கழஞ்சரை (8.1.1. 111, 211). 


பற்மமுப்தி காய க-ரமபபிர்‌, 7. 
தாமரை மலர்‌ வடிவில்‌ அமைக்கப்பட்டிருக்கும்‌ நகையின்‌ ஓர்‌ உறுப்பு; & றகர்‌ 0நீ 1116 வானார்‌ 
[1 11 7௦ ௦ரி 1௦0படி 1௦ம்‌. ஸஹஸ்ரதாரை சங்கமுழி பற்மமுழி சங்கிவிகை உட்பட எடை 


எண்பது (கல்‌, சொல்‌, அக.). 


பன்மணித்தாவஷி றஹ-ரகரம்‌-1-1211, 77. ௩ பல்‌ -, 
பல வகை மணிகள்‌ கொண்ட தாலி வகை; க்‌ 18100 ௦ரீ ராவார்கத6 ௦௧026௨. முமம்மாணிக்காசும்‌ 


பன்மணித்தாவியும்‌ (டுபருங்‌, 5,9 : 49), 


பன்மணிமாலை நவ-மூக1ம-172187, 77. 1ம்‌. *, 
பல்வேறு மணிகள்‌ கோக்கப்பட்ட கழுத்தணி வகை; & 0௨01:1௧௦௦ சர்ம. றாக௦1௦ப5 510125. நன்பொன்‌ 
விரவினுதிவினாற்‌ பன்மணி முத்தும்‌ பவளமும்‌ பைம்பொன்னும்‌ கோத்தா லொப்ப 
(ச£வக. 1652 :3). 


பன்னிரைத்தாவி ம வர1கர்‌-(-1211, 77. - 14. *. 
பாம்பின்‌ பல்‌ போன்று பொன்னால்‌ செய்யப்பட்டு நிரலாகக்‌ கோத்த தாலி வகையுள்‌ ஒன்று; 


க ்ரம்மி க்‌ பாப்பெயிற்‌ றன்ன பன்னிரைத்தாவி (பெருங்‌. 2, 7:92. 


பன்னீர்ச்செம்பு நஹற11-௦-௦௨ழம, ச. - பன்ணீர்‌ 4. 
பன்னீர்ச்செம்பு போல்‌ செய்யப்பட்ட ஒரு தாலியுரு வகை; 78:௦1 ற1206 1௩ & 7௪/2 ர்ஹகம்‌ 1116 8 
050%க்‌ தாராம] 2ட்‌ 

பனந்தார்‌ நடராசா, ச. “ பனை -, 
பனம்பூப்‌ போலப்‌ பொன்னால்‌ செய்த கழுத்தணி வகை; 0௦14 ற௦௦112௦6 ர26ம்‌110த ௨ ஐகா1கரம்‌ ௦7 


றவிராராக 15 (94.). 


பாகசுூவலயம்‌ 122 பாண்டிற்காசு 


பாசூவலயம்‌ நவில விுகாம, 7. - சதி்ம *. 
தோளில்‌ அணியும்‌ அணிகலன்‌: தோள்வளை; காவ. பட்ட புரவிக்‌ கவி குரத்தால்‌ பாகு 
வலயம்‌ சாத்த ரே (கவிங்‌. 514 : 1), 


பாகசுவலையம்‌ நகில-நவிகரநு வா, 7. 
உ பாகுவலயம்‌ (5.1.1. 2011, 4553. 

பாசமாலை றக௦2-02]1கர்‌. ரர. - பாசம்‌ -, 
பொற்சரட்டில்‌ கட்டிய இரத்தினங்களின்‌ வரிசை கொண்ட கழுத்தணி வகை; & 18ம்‌ ௦ரி 0௦௦1%- 
வாமா. பாசமாலை ... யொன்றிற்‌ கோத்த தாலி பதினேழு (6.1.1. 1ம்‌, 2255. 

பயாகசிபந்து ற&௦3-றகம, 7. - ப. ச்சிசபீச்காம்‌ 


மயில்‌ வடிவில்‌ பாசிக்கொத்து போன்ற அமைப்புடைய தோளணி வகை: கற வாயின்‌. கட்டழகன்‌ 
பாசிபந்து கட்டினான்‌ (விறவிவிடு. 1117). 


பாகிமணி றக௦॥-ுஷஊர்‌, 7. ௩ பாசி 4, 
1. கருப்பு நிறச்‌ சிறு மணிகளை உடைய வடம்‌; க உளம்நத ௦1 கா௩வி] 01௨௦1 ௫௦௧0௦5. 
2. பச்சை மணிவடம்‌; 1156011806 ௦7 தாகா, கொர்‌1௦ர ௫௪௧௦5. 
பாட்டலக்குக்கம்மல்‌ றவக/5110-1- கரக], 7. - 11. ஐ௫வ்‌/௦௦4்‌ -, 


மகளிர்‌ மாட்டி அணிவதற்குரிய கம்மல்‌ வகை; "94/00081”8 சகா-௦ வாளர்‌, 11251011பத ௨ ற௨௦1௦௦1, 
ரஷ5ர்கர௦ம்‌ மர்மம்‌ (11௦ கலா-1௦6 வரபா க உமஸு௩. 


பஈட்டில்‌ றக1111, 77. - ரீச்‌ றக்க] 


பெண்களும்‌ குழந்தைகளும்‌ அணியும்‌ பட்டையான ஒருவகை வளையல்‌; & 10ம்‌ மரீ டாக்‌ 
ட நு நபெ கரம்‌ ரொ1ள்ரா (75 . 


பாட்லா ௧11, 7. 
* பாட்டில்‌ (4.22. 
பாடகம்‌ நவர, 7. - ஐச. [78. ௦ச222௧..] 


சிலம்புக்கு மேல்‌ அணியப்படும்‌ மகளிர்‌ கால்‌ அணிகலன்‌ வகை; & [0ம்‌ ௦ரீகிார பில்‌, ௦ [2 
ரொ, பரியகம்‌ நூபுரம்‌ பாடகம்‌ சதங்கை (சிலப்‌. 6 : 84. 


பாடவம்‌ நக்கக்‌, ரா, 

உ பாடகம்‌. காற்பாடவம்‌ கழன்றுபோமோ? (2௦//௦7.). 
பாண்டம்‌ றக்ஷ(கபு, ரர. 

விலங்குகளுக்கு அணிவிக்கப்படும்‌ கழுத்தணி; & 6௦% ஜெகம்‌ 70 106 02111௨. 
பாண்டிீற்காசு நகறல. ர. ௭ பாண்டில்‌ 


மேகலையோடு சேர்த்து அணியப்படும்‌ பொன்னாலான, வட்டவடிவ இடை அணிகலன்‌: 


வட்டக்காசு. & கவ/90க௩௦ அர்ப்‌ ர௦பம்‌ 2௦10 2௦11௨. பொலம்பசும்‌ பாண்டிற்காசு (ஐங்குறு 
310: ப. ர 


பாதகடகம்‌ 123 பாம்புவடம்‌ 


பாதகடகம்‌ றக்க வகர, 7. ௭ பாதம்‌ 4, 


உ பாடகம்‌. பாதகடகம்‌ பாடகம்‌ ஆகும்‌ (திவா, 7 : 55), 


பாதகிண்‌ கிணி றக18-101010117, ச. -10. 4, 
உ கிண்கிணி, 1. பரிபுரம்‌ நூபுரம்‌ பாத கிண்கிணியே (பிங்‌. 6: 81). 


பாதச்சுற்று றக1௨-௦-லேராபு, 7. “10. 4, 
கால்‌ அணிகலன்‌; கார. நாற்காண்‌ உசரத்து அஞ்சாண்‌ பாதச்‌ சுற்றில்‌ மேற்படி உள்க்‌ 
கருவும்‌ (கல்‌. சொல்‌, அக), 


பாதசரம்‌ ற&(க-கொகாா, 7. - 10. *, 
மேற்புறம்‌ பெரிதாகவும்‌ கீழ்ப்புறம்‌ சிறிது சிறுத்தும்‌ குழாய்‌ வடிவில்‌ பொன்‌ அல்லது வெள்ளித்‌ 
தகட்டால்‌ ஆனதும்‌, காலில்‌ தண்டைக்கு மேலே அணியப்படுவதுமான அணிகலன்‌; &॥ வாள 


ரா ணெ (8/5. 


பாதசாயலம்‌ 81௨8-௦180, 7ர. “14. *. 
கால்‌ அணிகலன்‌ வகை; &ஈ வாபப௪. பொன்னின்‌ மாணியும்‌ பவழமும்‌ முத்தும்‌ ஆக 2552 


பாதசாயலம்‌ 2ம்‌ (கல்‌, சொல்‌. ௮க.). 


பாதசாலகம்‌ ற&18-081௨/வொட, 7ர. - 19. 
உ பாதசாலம்‌. பரந்த மேகலையுங்‌ கோத்த பாதசாலகமுமம்‌ (கம்பரா. 1, 21,22: 1). 


பாதசாலம்‌ ற&1க-081வம, 77. - 10. *. 
உ பதசாலம்‌. பாதசாலத்த மென்கால்‌ (இரகு. நாட்டுப்‌, 48. 


பாதபாசம்‌ றக18-றக௦வா, 7. - 14. *. 
சிலம்பு வகை; க வர்‌ (5.1.1. ௩ 223௨6). 


பாம்படம்‌ நகமுறகர்கர, சா. - பாம்பு 4, 
கிராமத்துப்‌ பெண்கள்‌ அணியும்‌ கனமான ஒருவகைக்‌ காதணி; நாகபடம்‌; & 10ம்‌ ௦1 கோ 
ரகா (6. 2.). 


பாம்பணி கமாக, 72. “109. *. 


உ பாம்படம்‌. 


பஈம்ப௱ஸ்ரி றகறரசி]4, ச. “10. -. 
தன்‌ தலையோடு தன்‌ வாலைச்‌ சுருட்டி வட்டமாகப்‌ பாம்பு வைத்துக்‌ கொண்டிருப்பதைப்‌ 


போல்‌ செய்யப்பட்ட ஒரு மெட்டி வகை; & 106 ஈர்றத 10 106 வறக ௦7 ௨ 50௨16௨. 


பாஈம்புமோதிரம்‌ நவாரட-ரு0ம்‌வாட 70. “18. *. 
1. நடுவிரலில்‌ அணியும்‌ மோதிரம்‌; 15112 ரா 116 ஈாம்மே016 110. 
2. சுருண்டு கிடக்கும்‌ பாம்பு உருவிலான மோதிர வகை; 7₹11த 88 8றம்‌ 11166 ௧ உாறனாம்‌. 


பாம்புவடம்‌ நகாழும மகக, 77. 12. 4. 


* பாம்படம்‌ (2.௦௦.) 


ல்‌ 124 டிங்குசம்‌ 
பாரம்‌ 


பாரம்‌ மலாலா, ர. - தம்தாச. 
1. குதிரைக்கலணை. பாரமே கவசம்‌ தோணி பல்லணம்‌ சூடா. 11 : 185). 
2.௨ கவசம்‌. பாரமும்‌ பரமும்‌ அப்பெயர்ப்‌ பால (திவா. 7 : 37. 
பால்மணி றவி-ஙகரர்‌, 77. 2 பால்‌ 4, 
சிறு குழந்தைகளுக்கு அணிவிக்கும்‌ வெள்ளைநிறச்‌ சிறுமணி; [3௧05 ௦1 ஈர்ப்ர்க ஊரம்றக 01ஷுூ ௦ 
௦௦211௧ நே சே்ர்காற (௪. 2... 
பால்மணிக்கோவை றவ/-ப2ற1-1-]0நகர்‌, 77. 14. *, 


சங்கு மணிகள்‌ கோத்த குழந்தைகளின்‌ கழுத்தணி வகை; 5*ர்த ௦ரீ 8161] ௪௧05, நபர்‌ ௦0 சம்மா 
85 கா காயம்‌ (0/5. 


பாலகம்‌ நவவி. 7. 
உ மோதிரம்‌ (த. மொ. அக. 
* தோளணி (த.மொ., அக. 
பாலபட்ட ம்‌ றக1/க-றக11உ0, 7. 
நெற்றிச்சுட்டி வகை; போவாராம்‌ ௦770ம்‌ (த. நா. அ. ப, 299. 
பாலமணிக்கோவை ற81௨-0௨ஊ1ம்‌-18-101கம்‌, 77. - பாலமணி -, 
பெரும்பாலும்‌ குழந்தைகளுக்கு அணிவிக்கப்படும்‌ சங்குமணி அல்லது வெள்ளைப்‌ பாசிமணிகள்‌ 
கோத்த மாலை. $1110ஐ ௦7% 51௩211 ௦௨௦5, ஐயர்‌ ரெப்‌ ௧௧ ஊடல்‌ 9. 


ப௱விகை றவ111624, 77. - தத/ப்க்‌, 


ஒருவகைக்‌ காதணி; கர ஊவோ-மாரவாகார்‌. பாவிகையில்‌ படுகண்‌ ஒன்றும்‌ கொக்குவாய்‌ ஒன்றும்‌ 
(5.1.1. ம, 204). 


பாவி றவர்‌, 77, 


காதின்‌ மேற்புறத்தில்‌ அணிந்து கொள்ளும்‌ அணிவகையுள்‌ ஒன்று; காக -௦1 வகர 
(பெண்‌. தாலாட்‌. 13). 


பாவிவி நயம்‌, ச. 47. சச்வ்‌2 [76. ௪௪/27] 
% கத்திரிபாவிவி. 
பாஜிபந்து நகரர்றகராம, 77. 
* பாசிபந்து (2௦௦.). 
பாஹீராவி நம்‌-றகபர்‌, 7. 
ஆண்களின்‌ கையணி வகை: 4 18ம்‌ ௦ரீ ௨௦௦1௭ நா ௩௨௩ அணி. ஒப்‌, ப.709. 


டர] 
பிங்கலம்‌ நர்சரி வர. 7. 022/2. 
* பொன்‌. பிங்கலம்‌ பொன்னும்‌ பொன்னின்‌ நிறத்தையும்‌ பேசல்‌ ஆகும்‌ (சூடா, 11: 259. 
டரிங்குசம்‌ ஐர்பிணரட ரி. க்‌ இப்மா்ச. 


தலைக்கோலம்‌; க 0௨௨3 மறவா. மணிக்கருங்கதுப்‌ பிற்‌ காந்தட்‌ பிங்குசம்‌ (இரகு. நாட்டுப்‌ 
50). 


பிஞ்சு 125 டில்வி 


டரிஞ்சு றர, 7. ரி. தப்யர்ச. [1 ஐச 18. 14. தர்ரு2.] 
அணிகலன்களில்‌ அமைந்துள்ள சிறு அரும்புக்கட்டு; 5௮1 நம தரகறறமம்‌ ௭௦71 11 கர பாகாக. 
பிஞ்சும்‌ அரக்கும்‌ உட்பட நிறை (6.1.1. 1, 162, 6. 


பிஞ்சுக்கடுக்கண்‌ நில கயி, 72. ௭ பிஞ்சு -, 


அரும்புவைத்த காதணி வகை; கடுக்கன்‌; & 18ம்‌ ௦7 ௨௧-௦௱காரொர்‌. 


டரிஞ்ஞளுகம்‌ நங்றிக கரு, ரா. எ ஐ.2௦7௪.4௪. 
மகளிர்‌ தலைக்கோலம்‌; 175௧ம்‌ கானார்‌ காட நே நா. பிஞ்ஞ்கம்‌ தலைக்கோலம்‌ 


(திவா. 7:92. 


டரிடிகம்‌ நம்ிகரா, 7. றவர்‌. பிழு. 
பிள்ளைகள்‌ அணியும்‌ கைவளை: பெய145 நாக௦வ1எ. பிடிகம்‌ என்பது பிள்ளைக்‌ கைவளை 


(திவா. 7: 84). 


டரிண்டியத்ரம்‌ நரகமாக, 77. 
மகளிர்‌ அணியும்‌ தலையணி வகை; & 1118 ௦76௨3 ஊரவர்‌ இணி. ஒப்‌. ப. 70). 


டர்கோஷ்டவளையம்‌ றர்க20518-வ]வர1வர, 72. 


உ தோளணி (த.நா.௮., ப. 301). 


டரிரவாளாம்‌ நறரவக]காா, 77. - தரச-5௮/௪. 


உ பவளம்‌. பிரவாளம்‌ துவர்‌ இவை பவளம்‌ (திவா. 6: 11). 


டபிராமணவாளி ம்கருவரக- 411, ச. - பிராமணம்‌ 4. 


மகளிர்‌ அணியும்‌ சிறு காதணி வகை; & 51811 கவா-௦ா௱வாரராம்‌ ௦1 ௩௦10 (2.௦2... 


பிருட்டகண்டிகை நர்ம[க-வ111110௮7, 73. 
தெய்வத்‌ திருமேனிகளின்‌ பின்பக்கத்தில்‌ அணிவிக்கப்படும்‌ ஓர்‌ அணிகலன்‌; & வாவர்‌ 10 
1116 ௨௦506 ௦ 1112 217125. 
டிருஷ்டகண்டிகை ம 171ம518-12௨1)1112௧71, 77. நரி, தரதம்ச்ச 
5 பிருட்டகண்டிகை (8.1.1. 11) 
டல்லணை ற!11௮1147, 70. 
உ பில்லாணி ீ. 22.). 


பில்லாக்கு நபவி, சா. 5 0. சய/சச, 
மூக்கில்‌ தொங்கவிடும்‌ ஓரணி; புல்லாக்கு; கர்மம்‌ எ ர௦5௦ றளாம்வர்‌. 
பரில்லாணி நபபிகறம்‌, 7. ௮ 1) தவம 
இணைந்த இரு வட்ட வடிவத்தின்‌ மீது மற்றோர்‌ இருவட்ட வடிவத்தை வைத்தாற்‌ போலமைந்த 


மெட்டி வகை; 5112 ஈர்யத 01௧ நூ ஒரொராடடர 10௪1ா 1025 (2௦2.7). 


பரில் வி நறங்‌!1, 77. 
கால்‌ சுண்டுவிரலுக்குப்‌ பக்கத்து விரலில்‌ அணியும்‌ மெட்டி; 1312 107 116 சீயம்‌ 1௦6 (7 ற... 


பில்லை 126 ட்ன்றாாவி 


பில்லை றபுகர்‌, 77. க 10. 44௪. 


சடைவில்லை: & 015௦ ௦பா பர்கர்‌. 
பிலாக்காய்க்‌ கொத்துமணி நப்கவஷு 4 0ற்ப வாகம்‌, 1. - மிலா * காய்‌ * கொத்து -, 
பரவ மகளிர்‌ அணியும்‌ கழுத்தணி வகை; & 16100 ௦7060112௦6 ௦1 நந தனு ௩௦௧ சச... 
பிழும்டபா நிகரறக்‌, 7. 
ஒரு வகை அணிகலன்‌; கரம்‌ ௦ரராவாமார்‌. பன்னு துலைப்‌ பசும்‌ பொன்னால்‌ பயில்‌ பிழம்பா 
மிசை அணிந்த பொன்‌ நெடுந்தோள்‌ ஆதித்தன்‌ (பபரியபு, 54, 3 : 3. 
பிள்ளைத்தாவி ற11]௨1-1-18ி1ம, ச. - பிள்ளை -, 
பரவரில்‌ திருமணமாகாத சிறு மகளிர்‌ கழுத்தையொட்டி அணியும்‌ கழுத்தணி வகை; 1120101202 
ரர 01656 1௦0 1116 ௩௦௦௨ 0 தகா ஐா15 கரா ஈமமார்கன6்‌ சாண. 
பிள்ளையார்‌ தாவி ற1]]181ு:87-1211, 72. 
தாலி வகை: & [மாம்‌ ௦1 ரக்ரர்‌ (ர்‌. 20... 
பிறகுவாளி நப்கி/பஙவிர்‌, 7. - பிறகு * நாமம்‌. ஆள்‌. 
பின்புறமாக அணிவிக்கப்படும்‌ அணிவகை; ரொ௱வாகர்‌ ஒட ரெட1ுட 0௧௦1. பின்பும்‌ பிறகு 
வாளியுமான அழகை டு, 8, 8, 9. 
பிறப்பு நஜ, ச. ௨ பிற... [1ா. ஐர்றறபப] 
சிறுவிதை போன்று பொன்னால்‌ செய்து கோத்த மகளிரின்‌ முளைத்தாலி; 7160141௨௦6 ௦7 ஏவி] 
5620-11%2 ஐ௦104 012௦. காசும்‌ பிறப்பும்‌ கலகலப்பக்‌ கை பேர்த்து வாச (திவ்‌. திருப்பா, 7:3. 
பிறை நப்கர்‌, 77. - 14. 
சந்திரன்‌ வடிவமாகப்‌ டென்னால்‌ செய்யப்பட்ட மகளிர்‌ தலையணி வகை: ,& 0500ம்‌ 1:11 
வார்‌. ரொ ந ௭௦161 ௦0 106 2௨0. தண்ணம்‌ பிறையுநீ தலைபெற நிறுத்துக (கல்லா. 14). 
பிறைச்சிந்தாக்கு ம1க1-௦-ம்க வம, ர. ௭2. 4, 1. வர்்ளே, 
கழுத்தணியின்‌ ஒரு வகை; & 120 ௦ர கரவா (1.5. 
பிறைப்பூண்‌ ப1க/-ஐ-றஙர, 7. “14. 4, 
உ பிறைவடம்‌. பிறைப்பூண்‌ அகவத்துப்‌ பெருமகன்‌ (பெருங்‌, 4, 10:25, 
பிறைவடம்‌ றமக/-மூ1வரா, 7. ரம்‌. -, 


பிறை நிலவின்‌ வடிவாய்‌ அமைந்த பதக்கத்தையுடைய கழுத்தணி வகை; 11201-7௨௦௦ ௦மயா௨௨௦௦௮- 
8363 ஐரம்௨(5. பிறைவடஞ்்‌ சூடி (சீவக, 171 :3), 


பின்கொக்கி ந1-101-/4. ர. “மின்‌ 4, 


கழுத்தணியின்‌ பின்புறம்‌ அமைந்துள்ள மூட்டுவாய்‌: 17௦௦1 ௦1 8 ர௪௦1:1௮௨௦௪ (5/5. 
பின்றாலி றாக] ர. 14. 4. 


பெரிய முகப்புடைய முத்தாரமாகச்‌ செய்து நவமணிகள்‌ பதித்ததும்‌ பின்புறம்‌ மூதுகு மஷ்றயத்‌ 
தொங்குவதுமான கழுத்தணி வகை; 4 1804 01207 ௨௦௦ ண 


்‌ ரஜ ௦ (௧ 6௧௦1௨. நவரத்தினங்களைக்‌ 
கோத்து மூதுகு மறையவிடும்‌ பின்றாலி (சிலப்‌. 6: 


102, அருஃம்‌.), 


பின்னல்‌ 127 புட்பராகம்‌ 


டின்னல்‌ நறரவி, 7. - மின்னு. 


* அரைஞாண்‌. பின்னல்‌ துலங்கும்‌ அரசிலையும்‌ (திவ்‌. பெரியாழ்‌. 1, 7,3 :2. 


டரின்னல் மோதிரம்‌ நருரவ!-பா6மகா, 77. - பின்னல்‌ -, 
மோதிர வகை; & 10ம்‌ மரா (9/5. 


பின்னுக்கோவை றறும-12-1%0ஷ்‌, ரா. 
ஒரு வகைச்‌ சங்கிலி; க்‌ / ரம்‌ ௦ல்‌, தானைத்‌ தாக்கம்‌ பின்னுக்கோவைத்‌ தலையில்‌ கொட்டு 
ஒன்றில்‌ தடவிக்‌ கட்டின பளிங்கு (கல்‌, சொல்‌, ௮௧, 


டபணாாகம்‌ நறுவகாம, ரா. 5 த்ரகக்க. 
* மணிமாலை (யாழ்‌, அகர, 
பீ 
டரீதகப்‌ நரர்வஊற, 7. 4 இரர்சக்க. 
உ பொன்‌. பின்னல்‌ துலங்கும்‌ அரசிலையும்‌ ப£தகச்‌ சிற்றாடையொடும்‌ (திவ்‌. பெரியாது்‌. 1, 
93-29. 


டாதம்‌ நரிர்கரு, சா. - 2/௪. 
உ பொன்‌. பூ£தம்மாடை ... உடலே பண்டம்‌ சூடா. 6: 2). 


டரவி றம்‌, 7. [76. த] 
1. மகளிர்‌ கால்‌ பெருவிரலுக்கு அடுத்த விரலில்‌ அணியும்‌ மெட்டி வகை; 1௦-10 தஐ ௦5௧ கா 
(சிலப்‌. 6: 83, அடியார்‌... 
2. காலின்‌ ஐந்து விரல்களிலும்‌ வளையங்களை அணியும்‌ மேற்பகுதியில்‌ இணைக்கும்‌ பட்டை 
யான சங்கிலியை உடைய வெள்ளியணி; கா ொருவாசார்‌ 504 ௦ரி நீஙக 106 ரர்ரஐ5 காம்‌ காடவ! ௧11 
௦0120 சர்ப 5்‌ரநுனா பவி (77: 2.5. 
3. மூன்றாவது கால்விரலுக்குப்‌ போடும்‌ அணி; 151த ரீ0 (6 (ம்ம்‌ 106 (18. 22.). 
4. உ பொன்‌. ப£“வியென்பது ... பொன்னுமாலவட்டமும்‌ ,.. ஏழ்பெயர்‌ (அகத, 2528), 


டு 
புஅவிடி நியம, ச. [1]. கிச்‌, 16. ௪2 யய] 
பெண்கள்‌ காதின்‌ மேல்பகுதியில்‌ அணியும்‌ காதணி வகை; .& ஐ01080 கவோ-றகக்கார்‌ ௦ 03 
காக ௦ நிகரற்ற ரரி 116 1௮11 (77/3. 
புசங்கக்கடகம்‌ நமககர்பக- 1ல்‌, ரர. ௭ புசங்கம்‌ 4, 
சுருண்டு கிடக்கும்‌ பாம்பு வடிவமாகப்‌ பொன்னால்‌ செய்யப்பெற்ற காலணிகலன்‌ வகை; 
தண்டை; 5ழகவாம்‌ 5110௦௦ கார்ப்‌. 
பூட்டில்‌ நயம்‌], ரா. 
குதிரையின்‌ காலில்‌ பூட்டப்படும்‌ ஒலியெழுப்பவல்ல கெச்சை என்னும்‌ அணிவகை; 11/12 
வாய்ல ௦ரஉ௦ா56. அறி பெய்‌ புட்டில்‌ ஆர்ப்பப்‌ பரி சிறந்து (அகதா. 122 : 19. 
புட்பராகம்‌ நயழ்றகாககா, 7. - றயதறக ர்‌. 


நவமணியுள்‌ ஒன்றானதும்‌, வெள்ளை அல்லது வெளிர்‌ மஞ்சள்‌ நிறத்தில்‌ இருப்பதுமான 
விலையுயர்ந்த கல்‌: 7௦றகச௪, ௦௫6 ௦7 ரசா பதார்த்தண., 11850. 


ட வி 
புணர்ச்சி 128 புஷவிநகத்தா 


புணர்ச்சி ஐராலா௦0, 7. ௮ புணர்‌, 
அணிகலப்பொது: ஜொரவாகார6. புணர்ச்சிகள்‌ பலவு மெல்லையில்‌ பொருள்‌... இட 
(பெரியபு. 7,38 :2. 

புத்திர தீபமணி ர்வ உ-ம்‌, ர. - புத்திரதி பம்‌ 
காளாமுகர்‌ மாலையாகக்‌ கழுத்தில்‌ அணியம்‌ ஒருவகை மணி; 4 1200 ௦ரி02கய்5 உரர்றஐ6ம்‌ 104௦ ௨ 
1௨014 ஊம்‌ வடட &ி்கள/2 காளாமுகர்க்குப்‌ ... புத்திரதிபமணிகள்‌ ... மூர்த்தியாய்‌ 


(சி.சி, பாயி. |, ஞானபம்‌.). 
புரி றார்‌, 7. - பூரி). 

முத்துகளாலான மாலை; கொக, 8 ௦ றக!$. புரிமணி சுமந்த பொற்பூண்‌ (ச£வக, 619 : 2). 
புரிவனைசா நமரர- 2], 72, - பூதி 4, 


இரு கம்பிகளை முறுக்கியவாறு செய்யப்பட்ட வளையல்‌; '9/7181௦0 ௨௦௦1. புகலா தொழுகும்‌ 
புரி வளையார்‌ மென்றோன்‌ (பு. வெ. 10, காஞ்சிப்‌. 1. 


புருடராஈகம்‌ நமாயகாவி கறட 7. “ யக, 
உ புட்பராகம்‌. மரகதம்‌ விட்டு உயர்‌ புருடராகம்‌ (திருவாலவா. 25. 21 : 2. 
புல்லகம்‌ றய1/21க1, 77. 


முன்நெற்றியில்‌ அணியப்படும்‌ தலைக்கோலத்தின்‌ ஓர்‌ உறுப்பாகிய மகளிர்‌ அணி வகை; 


"பிரபோ ரொருவராளோர்‌ 10 06 1006ம்‌, ஐலா ௦7 /2/எ7-4-%௦/7. தொய்யகம்‌ புல்லகந்‌ தொடர்ந்த 
தலைக்கணி (சிலப்‌. 6: 107. 


புல்லாக்கு றய, ரர. “10. தற/ச. 


பெண்கள்‌, மூக்கின்‌ நுனியில்‌ இரு துளைகளுக்கு இடையில்‌ தொங்கவிடும்‌ அணி: 11055 
இள வ்வரர்‌ 5௦ காரி ஜா௦௦1௦15 500005. 


புல்விகை றபப1114க7, 77. - புல்லு, 

காதிலிருந்து தொங்கும்‌ வகையில்‌ அமைக்கப்பெற்ற அணிவகை; 12 றளும்வாம்‌. 
புல்விகைகண்ட.நாண்‌ றபப1116க7-1காபக-டட 71. - புல்விகை 4. 

பதக்கம்‌ அமைந்த கழுத்துச்‌ சங்கிலி; 1120% வ்‌ சர்கிட றவாக்ொர்‌. 
புல்விகைச்சாமரை று!116க1-௦-க் ளலா, ஈ. 41ல்‌. 4, 

உ புல்லிகை. ஞால்‌ இயல்‌ மென்‌ காதிற்‌ புல்விகைச்‌ சாமரை (குஷித்‌, 96: 11). 
புலாக்கு பகம்‌, 77. - 0, சமர, 

* புல்லாக்கு. நத்துப்‌ புலாக்கு மூக்குத்தி விசித்திர (முத்தை. குறவ, 30), 
டவித்தொட ர்‌ றய11-1- 10102, மூ.“ புஷி ௮, 

சங்கிலி வகை; க்‌ 18ஈர்‌ ஜீவா. புவித்தொடர்‌ விட்ட புனைமா ணல்வில்‌ (முல்லைப்‌, 62. 
புவிநகத்தஈவி ய1-பவக-1- 114, 9. எர. 4. 


புலி நகங்களைப்‌ பொன்தகட்டில்‌ பொதித்து அணியும்‌ கழுத்தணி; .& 1201 சவி சர்ரி1டர்சம 1122 
ஈவ்‌15 80 ணம்ாத க றகர 3கர்‌. 


புவிநகம்‌ 129 பூ 


।(விந்கம்‌ 011-0௨16வ0, 70. - 18. *, 
புலியின்‌ நகத்தைக்‌ கோத்துக்‌ குழந்தைகளுக்குக்‌ காப்பாக அணியும்‌ ஓரணி; க்‌ ற௨010]1௪% ர ௧ 
ய்கார்‌ ௦7 11தா?5 ௦1௧7௧), ௦742 ப560்‌ 85 க ரகா 10 ௧ ௦101710. 

புவிய்பல்தாவி றய!ம்‌-ற-0௨1-1811, 77. “ரம்‌. *. 
* புலிப்பற்றாவி. 


புவிப்பற்ற௱வி நய4-ற-றகாாக!ர்‌, 77. - 14. *. 
உ புலிநகத்தாலி. புவிப்‌ பற்றாவிப்‌ புன்றலைச்சிறார்‌ (புறதா. 374 : 9. 


புவிமுகக்கடுக்கண்‌ றய!1-ப0ப16க-%- 10], 7. - புலி - முகம்‌ -, 
புலியின்‌ முகத்தைப்‌ போன்று அமைந்த மகளிர்‌ காதணி வகை; க 140 ௦7 5வா-௦ வாமம்‌ ௭௦77 டம 


ஊரோ, ஈசனார்‌! க11தனா”5 78௦6 (747.). 


புவிமுகப்பணி றய11-100468-ற-றகரம்‌, 7. “10. *. 
* புலிமுகக்கடுக்கண்‌ (யாழ்‌. ௮க.). 

புளகச்சூஸ்ரி றய/21:8-0-00011, 77. 
மூன்னுச்சியிலிருந்து தொங்குமாறு அணியும்‌ அணி; கரு ொரவராகார்‌ நார ௦ நி௩௨ ரீா2்௦௧௦ 
௦ ஸ௦ொகு வும்‌ செர்‌ிசொரட முற்றிய புளகச்‌ சூழி முகம்‌ புதைத்து இலங்க வீழ்த்தும்‌ 
(சூளா. 8, 105: 2). 


புறத்துடர்‌ நயரக- (பகா, 7. று. புறம்‌ -, 
உட்கழுத்து நகைகளுக்கு வெளியே தொங்கும்‌ சங்கிலி; 1,௦௬2 ரகம்ா. 


புறத்தொடர்‌ றம8-1-1012ா, 7. “18. *, 
அணிவகை; & 100௦ ௦7௭௧௦. புறத்தொடர்‌ படுகண்ணும்‌ கள்ளிப்‌ பூவுங்‌ கொக்குவாயும்‌ உட்பட 
ஒன்று (.1.1.11, 2. 
புனை நம], ச. - புனை, 
அணிகலப்பொது; ராவார்‌, 8௦1. கைபுனை புனைந்தும்‌ (கல்லா. 84, 3), 
புனையல்‌ றர க1, 72. 514. *. 
மாலை; 11201:18௦௦. உருத்திரமாமணிப்‌ புனையல்‌ (உபதேசகா. சிவநாம. 1739. 
புஜகங்கணம்‌ ஐயர்க-12வர்பி கரவா, 7. - சச்முச 
௩ வாகுவலயம்‌. 
புஜகீர்த்தி றபர்க-ா௰்ா1ர, 7. 
வீரர்கள்‌ அணியும்‌ தோளணி வகை; & ாக௦௮124 மாம்‌ ௦௫ 1116 பற்றா வார நந 196 சே்தரர்ரதபர்கர்கம்‌ 
வயாக மேதி. கள, (, 87). 
புஷ்பராகம்‌ ஐயகோ, 7. 5 பதும ா222. 


உ புட்பராகம்‌ (யாழ்‌. ௮க.). 
1 


பூறங்‌, ர. “து. 
யானையின்‌ நெற்றிப்பட்டம்‌; ோவாார்க! ற1க76 ரெ 1196 ரீரொவிெ கேம்‌ ௦ரி வா வ/நரகார்‌. ூ நுதல்‌ 
யானையொடு புனைதேோர்‌ பண்ணவும்‌ (பூறதா. 12 : 3. 


பூக்கடுக்கன்‌ 130 பூரகம்‌ 
பூக்கடுக்கன்‌ றபப, ச. உ ர்‌. 
பாவர்‌ அணியும்‌ மலர்‌ வடிவிலான காதணி வகை; & 1010 ௦ரி கவராத கற இந றகாகஙக ௫, 


எரர்‌ 1௦௦105 1166 உரியவன்‌ சோ... 


பூசணம்‌ நம்௦கரவாட 7. 4 தி/ர்பதசரச. 
* படணம்‌ (யாழ்‌. ௮க,), 
பூசணிக்காய்க்கொத்துமணி றங்௦ஷம்‌-1-123-%-18014ம-றறம்‌, சர. 4 பூசணி காய்‌ -, 
பரவ மகளிர்‌ அணியும்‌ பூசணிக்காய்‌ வடிவிலான மணிகளைக்‌ கொண்ட கழுத்தணி வகை; 
7120121206 கரத மரற வ்ஹம்‌ ௨௧௦. 
பூசாந்திரக்கடுக்கண்‌ றம்‌ 1க-1- வபர, சா. ௭ பூசாந்திரம்‌ -, 
* பஞ்சபூசாவந்தம்‌ (8). 
பூசாந்திரம்‌ நம்போப்ர் கா, ச. நன. பஷ * கிவாரய்ச. 
* பஞ்சபூசாவந்தம்‌. 
பூசாவந்தம்‌ நம்வம, 7. 5 14. 
* பஞ்சபூசாவந்தம்‌ (84). 
பூட்கி நங்‌, 7. - ண்‌-, 
அணிகலப்பொது, 1௩ தகாக! பாருவாகார்‌, ரகா6! (கல்லா. 91, 9, உரை), 
பூட்டு நயர்ம, ர. - பூட்டு-. 


பெண்கள்‌ நெற்றியில்‌ அணிவதும்‌ வட்டவடிவிலானதுமான தலையணி; க 19௨௨0 எரருவாரகார்‌ ௭௦ 
ரூவா. அளகபந்தி பூட்டிய பூட்டும்‌ (கம்பரா. 1,21,5:4, 


பூடணம்‌ நம்வம, 7. - மபீப௪, 
* அணிகலன்‌. பொன்னணி பூடணம்‌ (திருமந்‌, 2289 : |. 
பூடி நயிரர்‌, 77. 


காதின்‌ மேல்‌ பகுதியில்‌ மகளிர்‌ அணியும்‌ பொன்‌ அணிவகை: பெய்‌ வே-௦110 ஊர்‌ ௩௦ கர்‌ 11 
1௦0 ௦7 06 விடட நொ (க. 2. 


பூண்‌ றப, 77. - ண்‌-, [1 ஐ௦7ப) 18. ஐருர.] 


1.* அணிகலன்‌. நுண்பூணாகம்‌ வடுக்கொள முயங்கி (முதுரைக்‌. 569). 
2. * கிம்புரி. தாங்கி! கிம்புரி கோளகை பூணே (பிங்‌, 6: 103). 


பூண்கடைப்புணர்வு நறய்ட-1கர்க1-ற-றயறு வாம, ச. - பூண்‌ ௮, 


அணிகலனில்‌ அமைந்துள்ள கொக்கி; 17௦௦1 ௦7௨/௦௯௫1. கடையும்‌ கயிலும்‌ பூண்கடைப்‌ புணார்வே 
(திவா. 7:63. 


பஆூணாரம்‌ நம்புரோகமா, ர. ௨ பூண்‌: 


மார்பில்‌ அணியப்படும்‌ மணி மாலை; 11201180௦6 07 ஐ. தேவர்கோன்‌ ண்‌ ஆரம்‌ தென்னார்‌ 
கோன்‌ மார்பினவே (சிலப்‌, 17, உள்வரி. 1 ௮9. 


வரகும்‌ நம்வம, 77, - ஐம்ம. 


மகளிர்‌ விரலணி வகை; 4 ஏலார்சமு மரி ப்ரத குலா ந 18வ/ (அணி. ஒப்‌, ப. 715. 


பூரப்பாளை 131 பேசரி 


பூரூப்பாளை ஐமோக-ற-றவ]87, 77. 
தலைக்கோலத்தில்‌ ஓர்‌ உறுப்பு; தலைப்பாளை; & 01206 11 ௨ ௬௦௦௫75 580௦-01 ஊா1கார்‌. வலம்‌ 
புரிச்சங்கும்‌ பூரப்பாளையும்‌ (சிலப்‌, 6: 106, அடியார்‌... 
பூரானட்டிகை நறம்ரகறு-கர112ம்‌, 7. ௨ பூரான்‌ -, 
பூரான்‌ வடிவத்தில்‌ அமைந்த உட்கழுத்து அட்டிகை வகை; 4 18100 ௦7 ௦1௦52-1171118த 06011௨0௨. 
யூரி நஙார்‌, ரர. - கர்மா 
ஈ பொன்‌. பசும்பூரி சேர்த்தி (கம்பரா, 6, 39, 1 : 1). 
பூரிபத்திரம்‌ நப்1-றகா1ர வரா, 7. 
மகுட உறுப்பு; ரொக்க 111160 ௦7௧ ௦௦௧0 (2௦2.3. 
யூரிமம்‌ நய்ப்பப வாரு, 77. 
தோளிற்கு மேலே அணியும்‌ அணிவகை; கர ௦ரரவராரோர்‌ 01. 011 115 51105. 
பூரியம்‌ நங்ரநுவாட 7. - த்ய 
ஈ பொன்‌. பூரி, பூரியமும்‌ பிங்கலமும்‌ பொன்‌ (நாமதப, 377). 
பூனைக்காய்ச் சிமணி ஐய்ரகம்‌-1-18ந௦௦1- 11 வயம்‌, 77. ௭ பூனைக்காய்சிசி -. 
குறவர்‌ கழுத்தில்‌ அணியும்‌ மணிவகை; & 0௦௨௦ ப520 10 வாயார 03: கசா ௦௦.9. 
பூஷணம்‌ நர்ககறவாம, 7. - கிச்பவ௪. 
உ பூடணம்‌. 
பெட்டிமோதிரம்‌ ஐப்‌ ர6ோவா, ச. நனம்‌. பெட்டி *, 
மோதிரவகை; & 16100 ௦ரி்றத (2. 2.). 


பெ 
பெரியகொபய்பு நனநுக-20றறமட 7. “ பெரிய -. 


காதின்‌ மேற்‌ பக்கத்தில்‌ அணியும்‌ அரச இலை வடிவிலான அணிவகை; கு மார்கம்‌ ௫௦ ௦ 
16 மறற சலா ராடர56 நீ௦ாா ௦ர க றர்றவி 184 (4. 2... 


பெருகு நனயில. 7. 
அணிகல வகை; &॥ ாருவாகார்‌. பெருகு பூணே பேரணிகலமாம்‌ (அக, நி, 2634). 


பெருஞ்சூட்டு நலயட்விம, ர. ௩ பெரு-மை -, 
தலையணியின்‌ ஒரு வகை: & 12104 ஒரீ 1௦௧௦ ஊாரவாாசாம்‌ (பிங்‌. 6: 104. 


பெரு விரல்‌ அற்று நாமட்ஙமாவ]-மெநரம, 77. 4 ரப்‌. -, 
உ கால்மோதிரம்‌. 
சே 


பேசரி றவர்‌, 7. 4 0. கிகா 


எட்டுக்கல்லால்‌ அமைந்த பொன்னாலான மூக்கணி வகை; & 10ம்‌ ௦7 ௩௦86-50௦௧ (24. 2.5. 


பேட்‌ டு 132 டொட்டுத்தாவி 


பேட்டு ஐயே, 7. - 71. ஐலிப 
ஒன்றுக்கு மேற்பட்ட இழைகளால்‌ செய்யப்பட்டதும்‌, கழுத்தில்‌ அல்லது இடுப்பில்‌ 
அணியப்படுவதுமான சரடு; 511ஈத, 85 ௦7௧160118௦ 8ம்51-௦௦1ம்‌ 6௦ெர்கர்ரர்ர ஐ ராக வு 6 நாகம்‌ 


(2௦2.4. 

பேதை பாதம்‌ றளக1- கவரா, ர. நள்‌. போதம்‌ 4, 
தெய்வத்தின்‌ காலில்‌ அணியும்‌ அணிவகை; கட ஊரவர்‌ 70 நி 16த ௦ரிஹ 12௦1. திருக்கழற்கி திடும்‌ 
பேதைபாதமும்‌ (5.1.1. பாரம்‌, 39). 


பேரணி நளே-காம்‌, ஈ. - பெருமை 4, 
1.* பேரணிகலம்‌. மதாணர்‌! ஆரம்‌ பெரும்‌ பூண்‌ பேரண (பிங்‌, 6: 106. 
2. யானையின்‌ தந்தத்தில்‌ அணியும்‌ அணிவகை; ரொவ௱ளொர்வி ரர்பஜ றபர்‌ ௦ 11௩6 ர்யக05 ௦7 வர்லாம்‌. 
பேரணி இலங்கொவி மருப்பிற்‌ களிலும்‌ (பரிபஈ., 13 :25. 


பேரணிகலம்‌ நன்‌-வாம்‌-12பிவாா, ரர. 
மார்பில்‌ அணியக்கூடிய பெரும்பதக்கம்‌; க தாகா 1௦௦11௧௦௦ சர்ப நணவொர்‌ ஊர ௦ல்‌. பேரணிகல 
பணிந்த முலையா ளருடம்‌ (வக. 2340 :3. உறை), 


பேரரரம்‌ ரே -காக, 77. - பெரு-மை 
சகசிரதாரை எனும்‌ நீண்ட வடிவிலான முத்துமாலை; 4& 1௦1௩2 ௦24 சரிறகவ!6. திலவுவ£“ச பேரார 


நி/படமாலை (தக்கயாகப்‌, 106. 
பெ 


பெொகடி றம்‌ 7. ரரி. பூடி. ட. ம்பம்‌] 
மகளிர்‌ காதணி வகை; & 10ம்‌ ௦7 சகா-௦ராக௱சார்‌. காதிற்‌ பொகடி யொருசோ டொழிய 
(விறலிவிடு. 830). 


பொட்டு ற௦10, 7. 11. %. தடய நா. 0௦//77.] 
கழுத்தில்‌ அணியும்‌ பொன்னால்‌ செய்யப்பட்ட ஒருவகைத்‌ தாலி உரு: [512105 சொம்ருமரர்‌ 10 ரக 
511௨06 ௦7 ரவ! ௩௦1௨1 பெற பரத 10ஐ6112 வல்‌ கனாரு ரலபரல்‌ நூ 1௩௨ 1௨௦1. அரக்கியர்‌ கட்டிய 
பொட்டுகள்‌ தொட்டறு பட்டிடும்‌ (இராமதா, சுந்‌, 18), 

பெொட்டுக்கருகல்மணி ௰௦110-1-6கயயிக]1- முகம்‌, ர. ௨ பொட்டு 
திருமணத்தின்‌ அடையாளமாகத்‌ தெலுங்கு இனப்‌ பெண்டிர்‌ அணியும்‌ கறுப்பு மணிகள்‌ கோத்த 
ஒருவகைத்‌ தாலி, 51 ஐ ௦7 01201: 6805 கரம்‌ 819608, ௭ ந ஐரா[5 ஸாம்‌ ஸு௦ர6ரு, பல௦0 0 121 புதமக ௧5 
உவா ௨௨6 0௨0௨௨ ௧15௦. 

பொட்டுக்கரறை ௦100-1-1கர்‌, 7. நாட்‌. ௭/1. 4, 
மகளிர்‌ அட்டிகை வகை: க 1204 ஒரிரு2௦% மொரு னார்‌. பொட்டுக்காறை யெந்த ஈளாவன்‌ வீட்டில்‌ 
இருக்குதோ (விறலிவிடு. 70 ப. 

பெட்டுத்தாலி ௦110-1811. ஜூ. 14. 4, 


௦ க ப்‌ டம ப்‌ ல 
க வடிவான திருமாங்கலியம்‌: 1 வார்கஹ௰ கர்தம ஏர்1% 01506 ௨ எவ! யெழ5 காபா ஐ 1௦2௦11) 
.23.). 


பொடிநகை 133 பெற்சரடு 


பொடிநகை ற௦11-08]௦சம்‌, 7. “ பொடி 4, 
அணிகலன்‌; 7212] ௦ா றவர்‌, ஒர்ரி 1றரீனர்௦ர ௨10 ப5204்‌ 1]வாதல] 19 50182ம்த ௦7 10 561111ஐ நா2010ப5 
810165 (2௦௦.7. 


பொத்தானட்டிகை ற௦18-க111ாம்‌, 7. - பொத்தான்‌ *, 


கழுத்தணி வகை; 4 [0ம்‌ ௦7 160112 (2௦௦.). 


பொருள்‌ ற௦யி, 7. றா௦ம. பொரு, [18, ஐ௦ய/மு 14. ஐ௦ஙக்‌ ப. தவராய] 
ஈ பொன்‌. பொருளோடு அரியே ... பொன்‌ எனப்படுமே (திவா. 6:13. 


பொலம்‌ ற௦1௨ம, 7. - பொன்‌-, 


உ பொன்‌. பொலம்பூண்‌ வேந்தர்‌ (பதிற்றுப்‌. 64 : 2). 


பொலம்‌ பூந்தும்பை ற௦/௨ற-றம்‌-ற-டாயறகர்‌, ச. - பொன்‌ -, 
அரசர்கள்‌ தம்‌ படையின்‌ சிறந்த வீரர்களுக்கு அளித்த தலையணியாகிய பொன்னால்‌ செய்த 
தும்பைப்‌ பூ; 1௦ 6௫15 ஐ 1௦ முஹார்0ாக 1 உரம்‌ பரொடத 061016 ௦0 ஜாக்‌ ௩௨. புரையோர்க்குத்‌ 


தொடுத்த பொலம்‌்பூந்‌ தும்பை (மதுரைக்‌, 737). 


பெ௱விவு ௦144, ர. - பொலி, [7 ௪2422:] 
உ பொன்‌. பொவிவே பொன்னும்‌ பொவிவு பிருபோர்‌ (அக, நி. 2686. 


பொற்கக்சு ற01-16௨௦௦0, 77. - பொன்‌ -, 
பொற்கம்பியால்‌ செய்து மார்பில்‌ அணியும்‌ கச்சு வடிவமான ஒரு பொன்னணி; & [மரம்‌ ௦2௦10 
௨௨/௮௨, பசம்பொற் கச்சை பத்தியிற்‌ குயின்ற (பெருங்‌. 2, 6 : 142). 


பொற்ககசை 00௦0-1807, 77. 410. *. 


உ பொற்கம்பி (யாழ்‌. அக). 


பொற்கமள்டரி ௦-8, ச. க 18. ௭. 
தங்கத்தாலான கம்பி; 0௦10 ஈ16. பொற்கம்பியினை யொத்த ... தரம்பினது (சிறுபாண்‌, 34, 


உரை, 


பொற்காசு ற௦ா-100, 78. “70. 


பொன்னாலான நாணயம்‌; 0௦10 ௦௦11. காணம்‌ பொற்காசு (திவா, 6:5. 


பொற்காரை ற௦- விரகம்‌, 7. “18. *. 
பொன்னால்‌ செய்யப்பட்ட கழுத்தணி வகை: & 2018 160112. இக்கோயில்‌ ஆடவலாற்கு சாத்த 
இடட பொற்காறை இரண்டினால்‌ (5.1.1. 111, 722. 


பொற்குவளை ற0]-12ப1வ1கம்‌, 7. - 18. *. 
குவளைப்பூ வடிவில்‌ பொன்னால்‌ செய்யப்பட்ட காதணி வகை; ற ஊா மஊாரவாளர்‌ 11 1176 ரி ௦7 


யாம்‌. 


பொற்கரடு ற௦-வோகர்ம, 78. 1ம்‌. -. 
பொற்கம்பியால்‌ பின்னிய கழுத்தணி; 1062011806 ராகம6 நர ற1க7ர1௩த ஐ௦10ம்‌ 1ரகலதே. விளங்கு 
பொற்சரட்டில்‌ கோத்த பெருகு ஒளி முத்தின்‌ தாமம்‌ டுபரியபு. 28, 1210 :3. 


பொறி 
பொற்சூட்டு 134 ச 


பொற்ளூட்டு 0௦1-௦10, 78. “18. *. 
தங்கத்தாலான நெற்றிப்பட்டம்‌; ,& ஐ01320 ற1216 ஐ௦ரொட 01 106 800்ககம்‌. செம்பொற்‌ சூட்டொடு 
கண்ணி காதல்‌ தோழா்கட்கு அருளி (௪ வக, 2569 : 2). 


பொற்பட்டி றர-றக்‌1(!, 77. 519. *. 


ஆடை நெகிழவிடாதபடி இடையில்‌ அணிந்திருக்கும்‌ ஒட்டியாணம்‌; "9/5 081. 


பொற்பின்னல்‌ 01018], 77, - 10. -, 
இடுப்பில்‌ அணியும்‌ பொற்கம்பியினால்‌ பின்னிய அணிகலன்‌; அரைஞாண்‌; "1/875914-0க௱௦ ௭௦2 
௦7 2௦010 ௦௨05. திருவரையில்‌ சாத்தின பொற்பின்னலும்‌ (திவ்‌. பெரியாமழ்‌. 1, 7, 3 வயா. 
ப. 142. 


பொற்பூரி ந01-றமாம, 77. “10. 4, 
பொன்னாலான வடம்‌; 71*க/15120ம்‌ ஐ௦1ம்‌ ௦காகக ௩௦ 86 க வு. முத்துத்‌ தாமமொடு பொற்புரி 
யணிந்து (பெருங்‌. 2, 5: 11). 


பொற்பூ ற0ர-றய்‌. 7. - 19. *, 


பாணர்‌ சூடிக்கொள்வதற்கு அரசர்‌ அளித்த தாமரையுருவான பொன்னணி வகை: பொருளா; 
1௦005 1௦9௦. ஈகம்‌ 01 ஐ018 ௨௩ம்‌ றாஜ$ரோ160 (௦ க்காக 63 விரத. பாணன்‌ பொற்பூச்சூடல்‌ (பொருந, 
159. அடிக்‌.) 


பொற்பூணூல்‌ ற௦ா-றமுமும்‌1, 77. “10. 4, 


பொன்னால்‌ நூல்‌ வடிவில்‌ செய்யப்பட்ட அணிவகை: உபவீதம்‌; 5௧௦160 1137280 ௦71 ஐ௦10, ப560 25 
வாடராரவாரார்‌ (2௦2.7. 


பொற்றாமரை நறரொகராகாஸம்‌, ச, -1 4, 


* பொற்பூ. பைம்‌ பொற்றாமரை பாணர்ச்சுட்டி (பதிற்றுப்‌, 48 : 1. 


பொற்றாரை நரகாகர்‌, 77. “14. 4, 


* பெற்றோரை (௪”வக. 2132 : | பி-ம்‌), 
படெற்றேரை நரகர்‌, 77. “ரம்‌ 4. 
* பெற்றோரை (௪£வக. 2132 : 1 ப1-ம்‌.), 


பெற்றோரை நாகம்‌, 2, “14, 


மெல்லிய பொன்னிழைகளால்‌ ஆன இடையணி: 117280111௦ 948151 ரொரகாறசார்‌ ஈாக௦6 ௦1 ௦14, 
அல்குற்‌ பொற்றோரை மின்ன (௪”வக, 2132 : 1). 


பெ௱றி றம்‌. 7. - பொறி... 


1.* சீதேவி. ஐம்பால்‌ வகுத்த கூந்தல்‌ செம்பொறி திருநுதல்‌ பொலிந்த தேம்‌ பாய்‌ ஓதி! (நற்‌, 
169 :5,. 

2. நெற்றிப்பட்டம்‌. வேந்தன்‌ பெயராற்‌ பொறியும்‌ பெற்றான்‌ (ச வக, 1792 . 1). 

3. மோதிர வகை: க 1ம்‌ ஒரி ப்ப. பொறியெனும்‌ பெயரே 


உ ம்புலனும்‌ மோதிரமும்‌ - 
எழுத்துமாம்‌ வடமலை. 1 1429. 


டொன்‌ 135 பொன்னரியமாலை 


பொன்‌ ற௦ற, 7. 
. 1. அணிகலன்‌; ரொகாறர்‌. கடலுடுத்த காரிகை பொன்னணி திருந்தென (௪ு£வக. 1250 : 4). 


2. உ திருமங்கலியம்‌. பொன்னைக்‌ கொணர்ந்து ... நீ பொன்புனைந்‌ ததுவே (தஞ்சைவா, 

359). 

3. சாதரூபம்‌, கிளிச்சிறை, ஆடகம்‌, சாம்பூனதம்‌ என்னும்‌ நால்வகைப்பட்ட தங்கம்‌; 0௦14 ௦7 
 சவர்ப்ரெங்காக வாகர்யொ வரச ங12., 222௮87, 4///22ப்௪7 அச: மைய வா. பொன்‌ செய்‌ புனை 


இழை கட்டிய மகளிர்‌ (குறுத்‌., 2] :2), 


பொன்ளுாாண்்‌ ற௦-ப்௨ம, 7. ௨ பொன்‌ -, 
1. பொன்‌ கம்பிகளை முறுக்கிச்‌ செய்யப்பட்ட சங்கிலி; 1௪2௧ம்‌ 11162 பகரா. 
2. பொன்னால்‌ செய்யப்பட்ட அரைஞாண்‌; 106 98151 (1728ம்‌ 1௨௦௨ பழ ௦ரஐ010. ஏர்‌ படக்‌ கிடந்த 


பொன்‌ ஞாண்‌ இருள்‌ கெட வி.ிப்ப (௪£வக, 2280 : 3). 


பொன்மணி ற௦ு-ற கரம்‌ 77. “1ல்‌. -*. 
பொன்மணிகள்‌ பல கோத்துச்‌ செய்யப்பட்ட கழுத்தணி வகை; 112011806௦ ௦72010 6௦83௦6. பொன்மணி 
யொவிப்ப (திவ்‌. பெரியதி. 1, 7.1:1. 


பொன்மணிமாலை றற-ற௨111-078]8ம்‌, 2. “1ம்‌. *, 


உ. பொன்மணி. 


பொன்மாலை ற0ு-018]4ம, 77. -14. -, 
கழுத்தணி வகை; & 1/0 ௦ரீ ஐ0104112011௨௦6. 


பென்முடி ந0ற-டயர்‌, 77. “18. *, 
உ கிரீடம்‌ (கயா.), 


பொன்வாகை ற௦10-5/8]189ம்‌, 77. “10. 4, 
பண்டைய வீரர்கள்‌ வெற்றியின்‌ அடையாளமாகத்‌ தலையில்‌ சூடிய பொன்னாலான வாகைமலர்‌; 


ய்ருடம்வி5 125112 சதிகள்‌ ஐஙன 1௦ 501 0125 ௨112 ௨ ஜாசகர்‌ நர்மெ௦ரு 0 112 [வரத 1 காளம்‌ 


ராம ௦5. 


பென்னரி ற௦-1-2மர்‌, 77. “14. *, 
கிண்கிணி முூதலியவற்றினுள்‌ உள்ளிடும்‌ பொற்பரல்‌; 13680 ௦ரீ ஐ௦10 15106 ௧ 11/4ப110த பாவா. 
பொன்னரிய அிண்கிணியும்‌ (௪£வக, 2921 : 3). 


பெொன்னரிமாலை ற௦-ற-கா/- பர 8]கர்‌, 77. * ர. *. 
1. பொன்னால்‌ செய்யப்பட்ட தலையணி வகை; & ஐ0106ு ௦்கர்ர ௦ ௦0 16 சீடாகர்ககம்‌ 
2ம்‌ யவ இகர ந நவா. கின்னிருங்‌ கூநீதன்‌ மேதகப்‌ புனைந்த பொன்னரி 
மாலையை (பெருங்‌, 2, 40 : 349-350). 
2.% பொன்மாலை. தோளிற்‌ றோன்றும்‌ பொன்னரி மாலை (கம்பரா, 6, 16. 5:3. 


பெொன்னரியமாலை ற௦0-ற-வாருக-ம பகர்‌. 77. “10. *, 


* பொன்னரிமாலை (யாழ்‌. ௮க.). 


மகரம்‌ 
பொன்னுருட்டு 320 


பொன்னுருட்டு ற0௦-ற-பரயுய 71. “18. *, 
வேலைப்பாடுகள்‌ ஏதுமின்றி உருட்டாயமைந்த பொன்மோதிரம்‌; 1218ம1 ஐ௦10 ரஜ, 10௦ ௦7 ஐ௦10 
(9. ப 

டொன்னுருவிமாலை ற௦0-0- மரபும்‌ பககம்‌, ச. எ ரம்‌. * உருவு- *, 
கழுத்தணி வகை: & 1/0 ௦7 ௩6௦11௨௦6. பொன்னுருவிமாலைதனைக்‌ கழற்றி யெறிவேன்‌ 
(கோவ.க. 18). 

யபயொன்னூல்‌ நபம்‌, 77. 10. *. 


1. பல அடுக்குகளாய்‌ அமைந்த தங்கள்‌ சங்கிலிகளால்‌ ஆன கழுத்தணி வகை: 0010 1601:1806 
01 ராவி க1லாம்‌5. 


2.ஈ பொற்பூணூல்‌. புடையார்‌ பொன்னூவினை (திவ. திருவாய்‌. 3, 7, 4:2) 
3.௩ பொற்கம்பி (5.1.1. 11. 156, 42. 
பொணன்ணோலை 00-1-0127, 77. “ரிம்‌. *, 


மகளிர்‌ காதணி வகை: (7௦16 கர்ாத (உர. பொன்னோலை வட்டம்‌ பொழிந்து 
மின்னுகுப்ப (௪£வக. 677 :2. 


போ 
பேங்கு ஐய, 7. - 1”. ஐவ்ச்2ப. 
உ கடுக்கன்‌ (விறலிவிடு, 369). 
போஞ்சி 01௦0. 7. | 8. ம்பட.] 
கைவளையல்‌ வகை; க பம்‌ ஒரி சரர்கர்‌10ர. 
ம 


மகரக்சூழை 11781 ௨௨-]18-10871, 77. 3௨ மகரம்‌ 4, 
* மகரகுண்டலம்‌. மகரக்‌ குழை மறித்த நோக்கு (திணை, நூற்‌, 77: 49, 
மகரகண்டிகை ரூகிவா௨-1வர்ா1ேகர்‌, 77. “1ல்‌. -, 


நாயகமணியின்‌ இருபுறங்களிலும்‌ பூட்டுவாயில்‌ மகரமீன்‌ வடிவிலானதும்‌ ஆடவர்களுக்கு 
உரியதுமான கழுத்தணி; 11௦௦1018௦௨ ஒர்ப ரீர்க1 உட்க ௨0்‌ 1௦௦1, ௭௦௩ ரா ர வி25. 


மகரசூண்டலம்‌ 00812818-]12பற181க0, 97. “16. * சமர22/௪. 


விழித்த கண்களையுடைய சுறா மீன்‌ வடிவிலான காதணி வகை: "ரஸ்‌ 81130௨0 ஊடு. செயிர்‌ 
மகரகுண்டலமும்‌ (௪£வக, 168: 3). 


மகரப்‌ பசூவாவ்‌ ரூவிவாக-ற-றவிலரகு ரர. “ர்ல்‌ 4, 


திறந்த வாயுடன்‌ கூடிய சுறா மீனின்‌ வடிவமையச்‌ செய்த தலையணி வகை; க ௨௨3 ஊொவாளார்‌ 
5௨50 1166 06 ர -ரூ௦பரபக4 எலா. மகரப்‌ பகுவாய்‌ தாழ மண்ணுறுத்து (திருமூரு, 25), 


மகரம்‌ மூக, 7. ௭ 222. 


1. மகரகுண்டலம்‌ (5.1.1. 11, 220, 7. 


2. *. குறங்கு செறி. மாழைகொண்‌் மணிமகரவங்‌ கெளவிவ£த்‌ ிருந்தனவே (வக, 174 4. 


மகரவவயவயைம்‌ 137 மங்கலம்‌ 


ம்கரவலபயம்‌ ராபி வாக விநாலரர, ரர. “ரம்‌. 


உ ச£கரப்பகுவாய்‌. மகரவலய மணிதிகழ்‌ நுதஷியர்‌ (பறிபா. 10 : 77). 


மூகரவாய்‌ மாவி வாகு, 72. ௩ 10. *. 


உ மகரப்பகுவாய்‌. பொலம்புனை மகரவாய்‌ நுங்கிய சிகழிகை (கவித்‌. 54 : 6. 


மகரவாவப்மோதிரம்‌ பவிகாக ஙந றுரர்காட சா. “ரம. 4. 
மகரமீனின்‌ வாய்வடிவிலானதும்‌ கால்‌ விரலில்‌ அணியப்படுவதுமான வகை; '1௦-11த 1௩ 16 
8 ஷூக ௦ீர்ர்க ரமயர்ட௦ரிஉஹ்வா.. மகரவாய்‌ மோதிரம்‌, பீவி, கான்மோதிர முூதவியன (சிலப்‌. 
6: 83, அடியர்‌). 


முகரிகை மாக1க1162ர, ச. - 7௪.4௪. 
1. அணி முதலியவற்றில்‌ அமைந்த சுறாமீன்‌ வடிவு; 7119௨ 4/தபாக மரீ கரவா, 85 11 மாறவாளார்‌. 
மகரிகை வயிர குண்டலமலம்‌்புநீ ... தோள்பூடை வயங்க (குழ்பரா, 5, 3, 78:2. 
2. கிம்புரி. வரியும்‌ மதியத்தின்‌ வகிர்‌ நிகர்‌ பணை மருப்பினிடை மகரிகை தறித்த மதமா 
(வில்வி. 5, 8, 22 : 4). 


மகிடம்‌. புவிப்ந்கமு, 7. - 774294. 


உ கிரீடம்‌. விக்கிரமபாகுவின்‌ மகுடமும்‌ ($.1.1. 1 555). 


மசூடம்‌ கா, 77. - பரசக்புச. 
1. அதிகாரத்தின்‌ சின்னமாக அரசன்‌, அரசி ஆகியோர்தம்‌ தலையில்‌ அணிந்துகொள்ளும்‌ 
முடி; கிரீடம்‌; ரோ. அரக்கன்றன்‌ மகுடம்‌ (கம்பரா, 6, 14, 245 : 4). 


2. பெண்கள்‌ அணிந்து கொள்ளும்‌ காதணி வகை; கர கலா மாகா ௫௦ நந காடா (3). 


மங்கல்யபம்‌ நாரகற்பிநகமா, சர, 


உ மங்கலியம்‌, சசிதேவி மங்கல்ய தநீது ரக்ஷாபரண கந்தரலங்‌, 21 :3). 


மங்கல்வியம்‌ கற்ப வி] நுவாம, 7. - 72/1 22.௪. 


உ மங்கலியம்‌. 


மங்கலக்‌ கடிப்பு ஸ்ப வக-12-1கம்றறம, 77. - மங்கலம்‌ -, 
ஒரு வகைக்‌ காதணி; 4 121௦ ௦ கார்டத. மைவிரி குழவினாளை மங்கலக்‌ கடிப்புச்‌ சேர்த்தி 
(சாவக. 488 : 2. 


மங்கலளூத்திரபீ்‌ ஙவங்1விக- வமா கார, ச. ௮ ரஅந்த ்‌. 


திருமாங்கலியம்‌ கோக்கப்பட்ட சரடு; 1%வர்க*சம்‌ (ரா2௨0்‌ 1௩ சர்ர்௦ 1௦ ௪0715 எாபபாஐ. 


பட்ங்கலநாண்‌ மரகர்பி விவர, ரர. 4 முகல்‌ 
_- மங்கலசூத்திரம்‌. திறைநெடு மங்கல நாணோ கும்பறா, 1,3,2: 1). 
மங்கலப்பூண்‌ ற்‌ 2]க-ற0-றங்ப, 7. 
திருமாங்கல்யம்‌; ர ஊார்வஜ௰ டக௮த6. பண்பினாளை நல்‌ மங்கலப்‌ பூண்‌ துகிலொடு நயந்து சாத்தி! 


(வில்வி, 1, 5,94:2. 


டமாங்கலம்‌ ரரகற்பி க] வருட 77. - ரவ 22./2. 


உ தாலி, 1. மற்றை நல்லணிகள்‌ காணுன்‌ மங்கலம்‌ காத்த மன்னோ கும்பரா, 5, 4, 35 :4), 


ப மங்கலவணி 138 கல்ட்‌ 


மங்கலவணி பவர்பீவிக- கரம்‌, 7. ௨ மங்கலம்‌ 4, 
1. திருமணத்தின்‌ அடையாளமாக மணமகன்‌ மணமகளின்‌ கழுத்தில்‌ அணிவிக்கும்‌ தாலி; 
[1கரர்கஜ௦ 6௨0௨௦. அகலுண்‌ மங்கலவணி யெழுந்தது (சிலப்‌, 1 : 47, அரும்‌, 
2. ஆண்கள்‌ மங்கலக்குறியாக அணியும்‌ வெள்ளாணி; "971042 ௦1௦14141௦7 ஊரக சேர்‌, ௭௦௩ வப5010710ய5 
௦௦௦8510௦15 4 ௦. மங்கல வணியினர்‌ (௪£வக. 603 : 1), 
மங்கவியளூத்திரம்‌ ஙலர்நுக- மம்மா கரா, 77. 5 சாத்த 
உ மங்கலசூத்திரம்‌. மங்கல சூத்திரத்தை யணிந்த மகளி ருடனே (புறநா. 127 : 5, உரை, 
ஸபடாங்கவிபபம்‌ புவற்பிவ]ரநு கமம்‌, 77. - ரத்‌ சக்த. 
% தாலி, 1. 
மஞுசரி! புகர்பவர்‌, 77. - ரது சரம்‌ 
* மணிமாலை (அணி. ஒப்‌. ப. 71. 
மஞ்கிகை பாவற்௦116கர்‌, ர. 


பொன்னாலான காதணி வகை; க கோ மொகரம்‌. மஞ்சிகை துளைச்சிறு காதினுட்டுளங்க 
(வக, 2388 : 25. 


மஞ்சிரம்‌ பாவங்க 7. ௦ம்‌. சிப. 

கால்‌ விரலில்‌ அணியும்‌ மோதிரம்‌; 1௦6-110 (மதுரைத்‌. அக... 
மஞ்சீரம்‌ புகரி்ரவாட 77. ௭ (0. 

ஓசை எழுப்பும்‌ காற்‌ சிலம்பு; 71101110ஐ வப்/௦. மஞ்சர மாறாவனகிரி (அழகர்கல. 83. 
ம்ஞ/ு/ச ப்வ்௦ம, 77. - ரரி], 

* அணிகலன்‌. அணியொடு கலமே மஞ்சு பணி ... ஆபரணம்‌ (சூடா. 7:31). 


மஞ்சுவாய்‌ நாகர்ம-டசிநு, 77. ௭ மஞ்சு -, 


ஒரு நகை; கா பாவா. மஞ்சுவாயும்‌ மேற்படிய)லக்‌ கட்டித மாணிக்க மொதந்றும்‌ (கஸ்‌. 
சொல்‌, அக, 


பமட்டப்பூ பாக11க-ற-றம்‌, 7. ௨ மட்டம்‌ ம. 
அணி உறுப்புகளுள்‌ ஒன்றான தொங்கல்‌; க றணஸ்லொர்‌ 1௫ ௨௨1 (5.1.1. 1, 184. 
மடை எாவப்க!, ர. ஈடு. [7 6. சஸ்‌, 14. 777272 ப/ப12.] 


அணிகலனில்‌ அமைந்துள்ள ட்டு, ஆபரணக்கடைப்பூட்டு; பிகற, 85 ௦7 கட மாவா கார்‌. 
மடைசெறி மூன்கைக்‌ கடகமொடு (பூறதா. 150 - 213. 
பண்ட நம்‌ கரவு, 7. 
* அணிகலன்‌ (மதுரைத்‌, அக. 
ம ண்டனம்‌ ஙலகரகடடை ச. 


* மண்டநம்‌. 


ணி நாரம்‌, 77. ௭ ரசம்‌ 
1. 


மணிக்கம்‌ பை 139 படிணிமா லை 


3. * பவளம்‌. மணி! உரு இழந்த அணி! அழூூி தோற்றம்‌ (அகநா. 5 : 25, 

4. % நீலமணி. மூண்டகங்‌ கதிர்மணி கழாஅலவும்‌ (சிறுபாண்‌, 148). 

5. உ முத்து. மணி தெளித்தன்ன வணி நிறத்‌ தெண்ணீர்‌ (பெருங்‌, 3, 4; 39. 

6. % சிந்தாமணி. பிணிறநிலை ... மணிதிலை விசும்பொடு வரங்கள்‌ ஈவன்‌ (சூளா. 4, 62: 1-2. 
7. உ வயிரம்‌. செற்றமும்‌ கூர்மையும்‌ சேரும்‌ மணியும்‌ ... வயிரக்கிளவி (திவா. 11 : 362. 
8. உ நவமணி. வனப்பும்‌, நவமணியும்‌ (பிங்‌. 10 : 887. 


9. கழுத்தில்‌ அணியும்‌ மணிமாலை; ]1601:18062 ௦ரீ 62௨05. 


ப மணிக்கம்பை மவர்‌-1-1வரறகர்‌, 7. ௨ மணி 4, 


மணிகள்‌ பதிக்கப்பட்ட காதணி வகை; கா தர்மம்‌ ர) ஐ, 


படணிக்கஸிறு ாகட1-16-/1ெடும்ரப, சர. ௭ 14. *. 
உ. மூத்துவடம்‌. மணிக்கயிற்‌ நாரசன்‌ மறஷிய விடத்தும்‌ (பெருங்‌, ],34: 11. 


மணிக்கலம்‌ ராகு1-12-1 காப, ர. “ரம்‌. 4, 
ஈ மணிக்கலன்‌. மணிக்கலப்‌ பேழைய மாணிக்கண்‌ ணாடியம்‌ (பெருங்‌, 1, 57: 40). 


பமணிக்கலன்‌ பர-12-1ிகர, ரர. “10. 
இரத்தினங்கள்‌ பதித்த அணிவகை; ரோவா2ார்‌ 507 12/௧௦15. பரிசட்டமு பிலங்கு மணிக்கலனு 
நல்கி! (8.1.1. (4, 217). 


மணிக்காஞ்சி ாவ11-1-100ு0ர்‌, 72. 410. -, 
ஈ மணிமேகலை. அது மணிக்காஞ்சி என்றொட்டி (மிதொால்‌. சொல்‌. 439, தெய்வச, ). 


மணிக்குவளை பஹர்‌-1:- 1187, 77. “10. *, 
இடையிடையே மணிகள்‌ பதிக்கப்பட்ட குவளைப்பூ வடிவிலான பொன்‌ கடுக்கன்‌; & 1ம்‌ 


112 8$ப 0060ம்‌ ர்ர ஐடி ரகர 1 ஐ 4 பாக /சரியாவளா. 


மணிக்கே வை மாவ்‌] 10ஙகம்‌, உ) 12. *, 
இரத்தினங்கள்‌. கோக்கப்பட்ட மாலை; 1120118506 50 நர தக. பொன்னாண்‌ கோத்த 


நன்மணிக்கோவை (மணி. 3 : 133), 
பபணிகசரம்‌ பாவ கரவாட 7. 4 ரரசுற்டிவான. 
* மணிக்கோவை (யாழ்‌. அக, 
மணித்தாவி பவரம-1-1க1ம்‌, 7. ௨ மணி 4, 
மணிகள்‌ பதிக்கப்பட்ட கழுத்தணி வகை; 71150118௦6 ர்‌ு றா2010ப5 51௦125. 


மணித்தே௱டு ஙஷஊம்‌-1-1610, 77. ௭ 14. -, 
மணிகள்‌ பதித்துச்‌ செய்யப்பட்ட காதணி வகை; கூ 10ம்‌ ௦ர்‌ சகா ப்ரத நய060ம்‌ வர்ர நா6௦௩௦ப5 


510125. 


*: 
பமபணிமகசூடம்‌ 110 க111- ரர 2பமர்கரட 77. - 1ம்‌. -, 


ஈ மணி முடி. 


பபணிழிாரலை மவரம்‌-ராச]8ம்‌, 77. “16. 4, 


மூத்துமணிகள்‌ கோக்கப்பட்ட மாலை; 8 ஐ ௦1 ற௦வா]15. 


மணிடிடைபவளம்‌ 140 - .  ஹத்தகம்‌ 


மணிமிடைபவளம்‌ மூகாம்‌-பம்ர்கர்‌- நவவி, ஈ. 10. * இிடை- -, 
மணியும்‌ பவளமுங்‌ கலந்து செய்யப்பட்ட கழுத்தணி வகை; 1420841806 01 தாய வாம்‌ ௦08] ௧௦5 


51 பாரத வர்கா] . 

மணிமுடி மாகரர்‌-டப்ப11, ரர. ஈரம்‌. எ. 
திருமால்‌, தேவி முதலிய தெய்வங்களுக்கு அணிவிக்கப்படுவதும்‌, மன்னர்கள்‌ அணிந்ததுமான 
மணிகள்‌ மிக்க தலையணி வகை: மணிமகுடம்‌; கிரீடம்‌; ரோ௦௩௱ ௦௦060 கர்ர்ு தாடி. வட திசை 
மன்னர்‌ மணிமுடி ஏறினன்‌ (சிலப்‌, 27: 65). 

மணிழமுடிச்சு ஈகற-றாம1௦0ய, 72. அ 16. *. 
* மணிமுடி ((0'௦//௦14.. 

மணிமேகலை ஸவரம்‌- ற] 02]கர்‌, 77. - ரவா ராவ்பர்க ௪. 
மகளிர்‌ இடையில்‌ அணியும்‌ அணிவகை; மேகலை; 19/௦0௨*8 /ஸு/௫11௨ம்‌ ஜா்‌16. வாரார வீக்கி 
மணிமேகலை திருத்தி (திவ்‌. சிறிய,ம. 10: 1), 

மணியாரக்கோவை ரவப்‌-3-கத-14-1662ம்‌, 7. ௭ மணி 4 
மணிகளும்‌ முத்துகளும்‌ கோக்கப்பட்ட வடம்‌; க்‌ ஈரர்ரத ௦5 ஜனரடி ௩ம்‌ றவ கோளோடு தாரகைகள்‌ 
கோத்தமைத்த மணியாரக்கோவை போன்ற கம்பரா, 6, 23, 31: 1). 

மணியாரம்‌ பரர்து-காவாட ர. ௭10. 4, 
பொன்‌ மணிகளைக்‌ கோத்துப்‌ பெரிதாகச்‌ செய்யப்பட்டதும்‌ பொன்மணியிலிருந்து வேறானதுமான 
கழுத்தணி வகை; 11௦௦011806 07 1காஜ06 ஐ௦104 6௦௨05. 

மணியாப்தி பவம்‌ ு-க]4, 77. 410, 4, 
மணிகள்‌ பதித்த அழகிய மோதிரம்‌; 15₹1த 1ஈ12மீம்‌ மர்ார்‌, தாட. வியுமுயிர்‌ மரளும்‌ மருந்து 
மெனலாகியது வாழுிமணியாழி கும்பரா, 5.4, 69: 4. 

மணிவட்டம்‌ ரகரம்‌ ஏக்கரா, ர. எர. 4, 
1. * வீரக்கழல்‌ (மலை. 
2. * சிலம்பு (94. 

மணிவட_ ம்‌ ராவர1- கர்வ, 77. ௭19, -, 


1 
2 


. இரத்தினங்கள்‌ பதிக்கப்பட்ட மாலை: ரா111ஐ ௦ரீ ஐ, 
-* உருத்திராக்க மாலை. 

3. மூத்துக்கள்‌ கோக்கப்பட்ட மாலை; 81£10ஐ ௦1 0௦கா]5. 
4. பாத அணிவகை; பாதசாலம்‌; குறுவள. 
2 


-* வீரக்கழல்‌; "ஊரார்‌ 5 ௨116-71 ஐ, 
மத்தகத்தகடு ௨(12108-1-121021ப, 77. ௭ மத்தகக்‌ 
* மத்தகம்‌. மத்தகத்தகடு ஒன்று பொன்‌ பதின்கழஞ்சு (கல்‌, சொல்‌. அக, 
படத்தகம்‌ 17091112௨0, 77. - ரத. 


மகளிரின்‌ தலைக்கோல அணிவகையுள்‌ ஒன்‌ 


்‌ று; & ரம்‌ ரி 11க0-டார வாரவர்‌ காலார நூ ௭01. 
மத்தல நித்திலம்‌ பரிபா. 16 - 5. 


மத்தாள மணி 141 மமரகதத்தாள்‌ செறி 


மத்தாள மணி 10௨712]க-றாக1ம்‌, 72, 


பரவ இனத்தவர்‌ அணியும்‌ ஒரு கழுத்தணி வகை; & 12011806 ௦722௭௪ 516 (சாஸ்‌. 


மத்திக்காய்‌ ாமகர(1-1- 1837 72. 
* காதணி. 


பதிகை ஈாகர்க11182கர்‌, 77. ௦7. மதலை, 


அணிகலன்களில்‌ அமைந்துள்ள தொங்கல்‌; தூக்கம்‌; 1 ஊம்கார்‌ ௦மீ௨/௯௦ (திவா. 7: 66. 


மதாணி ருகா&ட1, 7, - மத - அணி, 
1. கழுத்தணியின்‌ பெரிய பதக்கம்‌ போன்ற தொங்கல்‌; 1,லாத£ றபர்‌ 5ய5றகம்6ம்‌ சர 1116 
11601:1206. அிண்கதிர்‌ மதாணி (முதுரைக்‌, 4613. 
2. அணிகலன்‌; 7௦௩௨1. அணி! மதாணி! ... ஆபரணம்‌ (திவா. 7 : 79. 


மந்தனம்‌ மாவார்கா வாமு, 77. 5 பவ ச. 


யானை முக படாம்‌; 116 நாராக! 0க௦்‌ஐ௦ ரா 6 ர0௦்ககம்‌ ௦ரவா விரா்வார்‌ சூடா. 7: 19). 


மயிர்க்குச்சு ரடரும் ப மட 7. “மயிர்‌ 4, 
1. கொண்டையூசி; [1கராற1ஈ (78/5. 


2. தொங்கலுடன்‌ கூடிய தலையணிவகை; க 112௨0 மாறவாளார்‌ கர்்டறனாம்கா5 (யாழ்‌. அக. 


மபிர்மாட்ட ல்‌ ரூஷும்‌-டரக111, 72. “1ம்‌. *. 
மகளிர்‌ காதணியிலிருந்து தலைமயிரில்‌ மாட்டும்‌ ஓரணி; மாட்டல்‌; கரு ரவர்‌ ௩௦ மந 


ு௦யாவ பெொ2011 ஐ 156 கொ றவர்‌ கர 10௨ 125565 (220.3. 


மயிர்பாா ட்டி ஜுர ாகர(ர்‌, 77. “14. 


உ மயிர்மாட்டல்‌ (7௦2.9. 


ஸம யிலடி மூஷு1வரர்‌, ர. ௨ மயில்‌ 
1. கால்‌ விரலில்‌ அணியும்‌ மெட்டி வகை, காற்பீலி; 1௦-11 (84.9. 
2. ஐவர்ண அணியுள்‌ பெண்கள்‌ காலின்‌ நடுவிரலில்‌ அணியும்‌ அணி; 131 ஜா ௦: 172 மாம்மம்‌16 


1௦௨, 3 காவா, 06 ௦7 எங்றாவா யாழ்‌, அக.) 


மயிற்கழுத்து பாவு1-ர-12வியார்ம, சர. “10. *, 
மயிலின்‌ கழுத்து உருவும்‌ வண்ணமும்‌ அமைந்த மாலை வகை; 4& தவக்‌ ௦ ஈ௦௦11௨௦6 றனர்‌ ௨05 
11 (6 ௦0 கரம்‌ ௨௦1௦௨ ௦7 ற௦௨௦௦௦1௨”5 ௩௦௦1. மயிற்கமுதீது மனவுமணி வடமும்‌ பூண்டு (பெரியபு , 
10, 8: 2. 


மயிற்கொடி ஙஷஷர்‌-ர-12௦01ம்‌, 77, 14. 4 
கொண்டையங்கோட்டை மறவர்‌ வகையைச்‌ சார்ந்த பெண்டிர்‌ திருமணத்தில்‌ கட்டும்‌ தாலி 


வகை; & ரம்‌ ௦ரி ருாகரார்கஐ6௨ ஒகிஐ6 ௫௦1 ந று 0-401747 /2ஊணாச ஙா (ப்‌. 1. 10. 1-13. 


மரகதத்தாள் செறி ரலாவி£கர்கர்‌ரக1-௦னம்‌, 7. 5 மரகதம்‌ *, 
சிறு வயிரங்கள்‌ சூழ நடுவே ஒரு பெரிய மரகதம்‌ (பச்சைக்கல்‌) பதித்துச்‌ செய்யப்பட்ட 
காலாழி வகை: & 18ம்‌ உரீர௦௨ார்ாத. வாங்குவில்‌ வயிரத்து மரகதத்‌ தாள்செறி (சிலப்‌. 6 : 92, 
அடியார்‌. 


மரகதநாயகம்‌ 142 ப டமனாவு 


மரகதநாயகம்‌ ருவாவிகர்கிநுவிகாு, 7. “14. *, 


நடுவில்‌ பச்சைகல்‌ வைத்து இழைத்த கால்‌ மோதிரவகை; 4 106 ஈழத 564 சர்ர்‌ தராத 1௦பாம்‌ ௨ 
ணவிம்‌ 11 16 மங்கி. இவை மரகத நாயகமாகிய வட்டப்பூ (சிலப்‌. 6 : 97, அரும்‌. 


மரகதம்‌ ஙாவக(கபா, 7. 4 7274720012. 


நவமணியுள்‌ ஒன்றானதும்‌, விலை உயர்ந்ததுமான பச்சை இரத்தினம்‌; 13/21வ10, 016 ௦7 7212- 
ச்‌ மரகத மணியோடு வயிரங்‌ குயிற்றிய (சிலப்‌, 5 : 147). 


மரம ணி ரவாக-மம்‌, 7. - மறம்‌ 4, 
ஆடு மாடுகளை அழைப்பதற்கு இடையர்‌ தம்‌ அரையில்‌ கட்டிக்‌ கொள்ளும்‌ மணி; 13௮1 60 
நூ நக்கவா காரம்‌ 1ம்5 சகர்த! 10 ௦11 11௨ கிக்‌ (ஈடு, 4, 8, 4, ஜ.3. 

மருதங்காய்மாலை பமாஜபர்கர்பேசடு- படக]1கம்‌, 7. 


இசுலாமிய மகளிர்‌ அணியும்‌ மருதங்காய்‌ வடிவிலான கழுத்தணி வகை; & 1௬20161806 11௦051]நு 


ரொ நு நர ்கருராகம்கா ரே ரகம்‌ பற ௦ரீ 02௧05 1௩ 11௦ ௦௩ ௦ரீ ரகாபவம்‌- ககர 
[மரை பாகாகர்‌, 7. [1. வச.] 
திருகுவகை; ]4பர்‌ 01% ௨ 501019. 
மரையாணி ரகாச, ர, உ மரை -, 
திருகாணி; 508 ஈக1(. 
மல்விகை மொட்டு ா2!1116சம்‌-ரா௦1ரப, 7. ௨ மல்லிகை -, 
பொன்னாலான மகளிர்‌ தலையணி வகை; & த018 ஊொவராரோர்‌ ௦௦ ௨ ௩௦௧௦ மந ௩ ளே. 
மலர்ச்சரடு ௮!81-0-0வல1ய, 77. ஈ மலர்‌ 4, 
பொன்னால்‌ தனித்தனிப்‌ பூ வடிவங்களைச்‌ செய்து அவற்றைப்‌ பொன்‌ அல்லது வெள்ளிக்‌ 
கம்பியால்‌ கோத்த கழுத்தணி வகை; & 5ஈரம்புஜ ராகம்‌ மற ௦ரீ ஐ௦18 71௦௩௧5. 


மவுலி ரவு, 7. “ 07ஏபப . 
* மகுடம்‌, 1.குண்டலங்களு மவுலியும்‌ (கும்பரா. 6, 15, 1:3), 
மழுங்கண்‌ ஃபடற்‌-12ற, 72. - மழுங்கு-, 
வேலைப்பாடில்லாத அணி; 118 கரக்‌ ஒர்ர௦பர்‌ காடு 14௦௧76 ச ரகாடார்ற (8/5. 
ப டிறை பரவு, 77. 
உ மரை (ரீல்‌. 
மறையாணி ருவாகர்‌3-கழர்‌, 7. ௨ மறை -, 
* மரையாணி. 
படணவு' ஈரும்‌, 77. ௨ மனா. 
* அரைப்பட்டிகை (தஞ்சைவா. 373. 
படுணவு” ராவரவம, 77. 
* மணி. மனவிரி யல்குலார்தம்‌ (௪£வக. 466 : 3. 
ப டுணாவு மாங்கு, ர. ௨ மனா. 


* மனவு. மனாவே கலை அரைப்பட்டிகை (திவா. 7: 58. 


மாங்கல்ய தந்து 143 மாட்டல்‌ 


உமா 


மாங்கல்ய தந்து ஸுகற்ப கந க-ரவர்ப, 77. ௮ சாதகர்‌ 4 வொ, 
உ மாங்கலியசூத்திரம்‌. சசிதேவி மாங்கல்ய தந்து ரக்ஷ£ூபரண கநீதரலய்‌, 21 : 3), 


மாங்கல்யம்‌ பாகர வநுகரா, 77. - 10. 


5 தாலி, 1. 


மாங்கல்‌ வியப்‌ ாகற்‌்102]] நகரா, 7. “14. 


உ மாங்கலியம்‌. 


மாங்கவியச்சரடு பாகர்‌!211ந8-0-0ககர்ம, 77. “10. *, 


* மாங்கலியசூத்திரம்‌ ((2௦//௦4.). 


மஈங்கஷிபயசூத்திரம்‌ மாகர்ிக]நுக-௦ம்கரா, 77. “14. *, 
5 தாலிச்சரடு. மங்கலவணியெழுந்தது - மாங்கவிய சூத்திரம்‌ (சிலப்‌, 1 : 47, அரும்‌,), 


மாங்கவஷியம்‌ பாகப்‌) ருவாா, ரா. - 14. 
உ தாலி, 1. மங்கலவணி! - மாங்கவியமென்பாருமூளர்‌ (சிலப்‌, 2 : 63. அடியார்‌... 


மாங்காய்‌ மகர்பீரு, ர, ௨ ம 4, 
1. நடுவில்‌ வைரமும்‌ சுற்றிப்‌ பதினொரு சிவப்பும்‌ பதித்து மாங்காய்‌ வடிவில்‌ செய்த கழுத்தணி 
உறுப்பு வகை; & பாவாத௦-5118ற63 ஊாரவாவாக! றர௪06 11) ௨ ௩௨01418௦6, ௦001515110 ஐ ௦7௧ ௦ர்ாக! பராம்‌ 
8பார௦ப 00ம்‌ நூ உராய (2௦௦.3. 


2.* மாங்காய்‌ மாலை. 


மாங்காயப்நாண்‌ கற்ற, 7. - மாங்காய்‌ 4, 


* மாங்காய்மாலை (8.1.1. 1, 93, 28). 


மாங்காப்ப்பட்டடை ஙமகப்/கிறு-ற-றக118181, 77. “12, *, 
காலில்‌ அணியும்‌ ஓர்‌ அணி வகை; க்‌ 1ம்‌ ௦மிகாபக வாளர்‌ 24 2.5. 


மாங்காய்‌ மாலை ஈடிற்/ கரு -ராமிபிகர்‌, 77. “10. *, 
அடிப்புறம்‌ மட்டமாகவும்‌ மேலே துறுத்திக்கொண்டும்‌ மாங்காய்‌ வடிவிலமைந்த பொன்‌ உருக்கள்‌ 


கோத்த கழுத்தணி: 1160௦11206 ௦0117௨4112 ராகாத௦ 511020 012025. 


பமாசரணம்‌ 1௦காகக, 7, 
ஒரு நகை; & ௨21. இரண்டு மாசரணம்‌ ஒன்றில்‌ கோத்த முத்து ஆயிரத்து ஒரு நூற்று 


(கல்‌, சொல்‌. அக. 


மாசை 1080௧ர்‌, 77. 4 திக. 


* பொன்‌. மாசை மாக்கடல்‌ (சீவக, 911 :2). 


றாட்டல்‌ மவ], 72. - மட்டு... 
பெண்கள்‌ அணிந்திருக்கும்‌) காதணியோடு ஒரு புறத்தை இணைத்து, மறுபுறத்தைத்‌ தலையில்‌ 
செருகிக்கொள்ளக்‌ கூடிய சிறு சங்கிலி. ,& ௦ வீரு ௧0௧௦௨௦ 1௦ 1112 ௦கா-9ரபம்‌ 1௦ 6 11௦௦%60 1௦ (௨ ஈஸ்‌ 
8120௩௨ (2௦௦.5. 


மாணிக்கம்‌ 
மாட்டுச்சலங்கை 144 


மாட்டுச்சலங்கை மகழ்ம-௦-௦விகற்16கர்‌, 77. 
உலோகச்‌ சங்கிலியில்‌ கோத்து மாட்டின்‌ கழுத்தில்‌ கட்டப்படும்‌ அணி; & பகர ௦ரீ ரர 275 ௦10 


௦1 1106 1௦0% ௦7௦௦15 ஊம்‌ 02 (8. 2்‌.). 


மாட்டுமணி க்ப்‌, சா. 


உ மாட்டுச்சலங்கை (8: 20.). 


மாடிகை பாகப்‌, ச. 5 பரசி. 


$ஃ கவசம்‌. சாவிகை மாடிகை கந்தளம்‌ .., மெய்புகுகருவி (பிங்‌. 6 : 506. 


பாாடியம்‌ மாசிப்ரகபா, 7, 


* மாடிகை. மாடியந்‌ தானை மன்னர்‌ (௪£வக, 537: 1), 


ஹாஈடு பமல, ச. ௦4. ராசி. 
* பொன்‌. மாடு ஆர்‌ மலர்க்‌ கொன்றை வளச்சடை வைத்து (தேவா. 1, 31,7:]1). 
பமராடை கரகர, 7. “1ம்‌, 


ஈ பொன்‌. ப£தகம்மாடை ... பொன்‌ எனப்படுமே (திவா. 6:]1), 


ப மாணவன்‌ றைவ, 77. - நரச. 
பதினாறு கோவையுள்ள முத்தாரம்‌; & ற௦வ1 ற6011௨0௨ ௦1 வரர 801௩ஐ (மதுரைத்‌, ௮௧. 
படாணிக்கக்‌ கண்டி வயி 1ம்‌ 7. ௭ மாணிக்கம்‌ 4, 
மாணிக்கக்‌ கற்கள்‌ பதித்த கழுத்தணி; 11௦01/8௦ ஒர்ள் ரம. வெள்ளித்‌ தளியையும்‌ மாணிக்கக்‌ 
கண்டியங்‌ கொடுத்தார்‌ (கல்‌. சொல்‌, அக. 
மாணிக்கக்‌ கூதம்பை ஈமம்‌] வகரறகம்‌. ர. ௭௭. 4, 
மாணிக்க மணிகளுக்கு இடையே வயிர மணிகள்‌ பதித்த காதணி வகை; கா கொ ரஜ ஒர்ம்‌ 
516 உரும்‌ பலர 0. 
மாணிக்கத்திரு பாகரர்‌1122-1-17ப, ர. எர, 4, 
பொன்சரட்டில்‌ கோக்கப்பட்ட தாவி; க 11௩0 07 ௨1௨௨௦ 0௨026. உமாபரமேஸ்வரியார்க்கு பொன்‌ 
நாணிற்‌ கோத்த மாணிக்கத்தின்‌ திரு ஒன்றிற்‌ கட்டின வயிரம்‌ (8.11. 14, 46). 
மாணிக்கப்படி 102101 1க-ஐ-றவரர, 7. “10. 4, 
இரத்தினாங்கி; 1௦௦௦11௨8 தவராசா. தனக்காக ஒரு மாணிக்கப்படிசாத்தி (ஈர. 4, 4, 3. 
மாணிக்கப்பீடம்‌ 1கட11162-ஐ-றய, ரர. எரர்‌. 4. 


மாணிக்கம்‌ வைத்திழைத்த மோதிரவகை: ,& 1260 ஊர ரத 524 எர்பிடாபமர்ஷ. மா 


ணிக்கபடமும்‌ 
பக்கத்தே வளைந்து (சிலப்‌, 5 : 9௦6, அடியார்‌... 


மாணிக்கம்‌ பகர, ர. ல சச்சி 

நவமணியுள்‌ ஒன்றானதும்‌, சாதுரங்கம்‌, குருவிந்தம்‌, செளகத்திகம்‌, கோவாங்கம்‌ என்னும்‌ 
நால்வகைப்‌ பகுப்பினை உடையதுமான விலை உயர்ந்த செந்திறக்‌ கல்‌; ப$) கோடுபரு௦16, மர 
ண்ம்ளே நிராக லாக ரீடியா ப்றுவ்த, 412., பக 2/ப1ம்42722 பமாயறம்ரசயாா, 22 ப2//00272) 000 இத்திறத்த 
பொதுவாய மாணிக்கம்‌ (திருவிளை, 17, 38 :1. 


_ மாணிக்கமாலை [45 க்ர்வ்னி 


மாணிக்கமாலை றகற11102-றுக1கர, 7. - மாணிக்கம்‌ 
மாணிக்கக்‌ கற்கள்‌ பதித்த கழுத்தணி வகை; 146௦011806 ௦70126. பவழம்‌ இரண்டு ராஜாவந்தம்‌ 
இரண்டு மாணிக்கமாலை ஒன்று பொன்‌ ஒன்பதின்‌ கழஞ்சு (8.1.1. 13, 144. 


மாணிக்க மூக்குத்தி பாகிறம்‌வக- றப்பர்‌, 72. “18. 4. 
மாணிக்கம்‌ பதித்துச்‌ செய்த மூக்கணி வகை; க்‌ 1096 51ப0 ஈர] ரபம்து. 


மாணிக்க மேகலை ுங11102-10612க]1கர்‌, ரர. “14. -, 


மாணிக்கக்‌ கற்கள்‌ பதித்த மேகலை; "44/14 5௨௦ 5௦7 சர்ர்ர்‌ ஈம125. 


பறமாணிக்கவாளி மாகர1120க-ரக]1., சர. - 10. *, 


காதணி வகை; &ஈ ககா-ாரவாார்‌ (5.1.]. நரம, 39). 


மாத்திரை மக்கர்‌, 77. - சம்கி. 
காதில்‌ அணிந்து கொள்ளும்‌ அணிவகை: கா வோக்‌. செம்பொன்‌ மாத்திரை செர£இய 
காதினர்‌ (பெருற்‌. 3, 17 : 157. 


மாதர்‌ ஈகிர்கா, 77. ஐகார. 874/2. 72077. 72. ௦7 ரசம்‌: ௦7: மாது, 
உ பொன்‌. மாதரே யிடைச்‌ சொல்லு மாதருங்‌ காதலும்‌ அழகும்‌ பொன்னுமைப்போர்‌ 
(அக. நி, 2860). 


மாதுளங்காய்‌ மாலை றகப/காப்‌ஷு-மக]கர்‌, 77. - ரசிரப/மச்தச 
மாதுளங்காய்‌ வடிவில்‌ பொன்னால்‌ செய்யப்பட்ட கழுத்தணி வகை: க்‌ 1௦௦1/௨௦6 180௨ பற ௦7 ஐ௦10 


12501 611த க றரொ௦தாகாக(6. 


மாதுறுப்பு புகர்பாபறறம, 7. ௨ மாது 4. 
* உத்தி (யாழ்‌, ௮௧.) 
ட மாந்தளிர்‌ மாரக[17, 77. ௨ மா 4. 
ஒரு நகை: கா பாவனா. உடையார்‌ சாந்தியருள ... மாந்தளிர்‌ மனாகாசு நிறைக்‌ கல்லால்‌ 


(8.1.1. ஏர, 33. 


மாந்தோட்டுப்‌ பொத்தி ஙு161ப-ற-ற௦11, 77. “14. *. 
நகையின்‌ ஓர்‌ உறுப்பு: & றவ ௦7௧/௯. கட்டின கோமளம்‌ 28, வயிரம்‌ 1106, பருமுத்து 790, 
சிறுமுத்து 360, திரள்பவழம்‌ 291, மாந்தோட்டுப்பொத்தி 30 (கல்‌, சொல்‌, ௮௧. 


மாம்பிஞ்சு பாகு -றர்ிமே, ரர. “14. *, 
கழுத்தணியின்‌ மாவடு வடிவிலான பதக்கம்‌ அல்லது தொங்கல்‌; & ற௦1044 18 12011809, 81௨060 


11166 111௨ 1ாச்சா ராக௩2௦. 


மாம்பிஞ்சுக்‌ கொலுசு ஙகடறய்க்மே-12-1201ப0௦, 7. “14. *. 
மாம்பிஞ்சு வடிவில்‌ வெள்ளியால்‌ செய்யப்பட்ட கால்‌ அணிகலன்‌ வகை; & புகாரு ௦ரீ 5112 
வாம௭்‌. 

மாமணி எாசி-ரகரம்‌, 77. நலா. மா 
1. * மாணிக்கம்‌. ஒருமா மணியாய்‌ உலகிற்கு ஓங்கிய திரு மா மணி எனத்‌ தெய்வம்‌ உற்று 
உரைப்ப (சிலப்‌. 12 : 49. 


2. % நீலமணி. காலன்‌ ஆர்‌ உயிர்‌ வீட்டிய மாமணி கண்டனார்‌ (தேவா, 2, 9,9:2. 


மாஈர்க்கவசம்‌ 146 ஸினுக்குத்‌ எதும்‌ 


மார்க்கவசம்‌ ங-8-கரககாம, ர. எ 10. 
மார்பில்‌ அணியும்‌ கவசம்‌; 511114 (2௦௦.). 
ஸமாழ்ட்பதக்கம்‌ மாகா-ற-றகர்கவ்கவாம, ர, “ரம. எ, 
மார்பில்‌ தொங்கும்‌ பெரிய பதக்கம்‌; & 1காஜ6 நரம்வம்‌ (78. ம.) 
மாலை பாவி, ர. எ ரதி: 
பெண்கள்‌ மார்பில்‌ தொங்கும்படி அணியும்‌ கழுத்தணி வடம்‌; 9/௦ காடீத 12012௦௦ ௦ 5 மரீ 


ர6ச/215. 2௧௦௨, 1௦. பொன்னில்‌ மணியில்‌ ... மாலை என்று ஆகும்‌ (திவா, 11 :353. 


மாழை எமடிபக4, 7. நாமம்‌. 1729௪. 


* பொன்‌. மாழை ஒண்கண்‌ வளைக்‌ கை நுளைச்சியர்‌ (தேவா. 2, 38, 5:3), 


ப்பி 
பபிசைவடம்‌ முர்௦கர்‌-ருஷ்ஷருட ரர. 5௩ பரிசை, 
உ வீரக்கழல்‌ (9/), 
படிஞ்சி எார்பீ௦!, 7. [7$. ராய] 


காலில்‌ இரண்டாவது விரலில்‌ அணியும்‌ மோதிர வகை; 13102 ௭௦0௩ ௦0௩ 112 860012 1௦6. கால்‌ 
ப்ிஞ்சிக்‌ காரன்‌ பின்போனாள்‌ (தனிப்பா, 14, 138, 33 


டடி/ஞு்கசிகை மம்ப்01127. 77. 
ஒரு வகைக்‌ காதணி; குண்டலம்‌; & சோம்‌ ௦ சகடம்2. குழையே மிஞ்சிகை காதணி குண்டலம்‌ 
(திவா. 7: 70. 

பிளகுப்பட்டுமணி ஈ!1வீல-ற-ற உப ராகம்‌. ர... ௭ பினகு -, 


பரவ மகளிர்‌ சிறப்பாக அணியும்‌ மிளகு போன்ற சிறிய மணிகளைக்‌ கோத்த மாலை; க 
06௦1:1806 ரகப்ச பற ௦ரீ 02805 $ர 15 519௨26 ௦1 நஷ்ற 82605 னொ, 


டபிளாகூமாலை ப கவட்ராக]கர்‌. ச. எம்‌. 4. 
உ மிளகுப்பட்டுமணி. 
பபினகுவட்டம்‌ நமி ய-ரக வரா, ச. ௭2. 4. 
* மிளகுப்பட்டுமணி (72௭.3. 
படின்ணு£ஸ்‌ மும்ரும்‌1, 77. ௦௦. ௦1 முதிநூல்‌. 
மூன்று சரமாய்‌ அமைந்த மகளிர்‌ கழுத்தணி வகை; ௦121 5 1601:1806 017 4108௨ எதுல. 
பப்னுக்கன்‌ வளையல்‌ ர்பப/ பற அவிக], 7, ௭ பரினுக்கல்‌ 


வளையல்‌ வகை; 4 110 ௦7 டக௩ஐ16. இத்தேவர்ககுக்‌ கொடு 


தீத பினுக்கன்வளையல்‌ 
இரண்டினால்‌ (5.11. பும்‌, 128), 


ஸமினுக்குத்‌ தொடர்‌ ப்ப] 0-1-10127, 7. - பரினுக்கு 4, 
பளபளக்கும்‌ சங்கிலி; & ரர 1பத பவா தேவார்‌ யூணும்‌ ம்‌.னுக்குத்தொடராலும்‌ 11.23 


பரீன்பீவி 147 தல்ரப்ததத்‌ 


பீண்ட?வி ஈப்ற-றரிர, 7. ௭ ஸீன்‌ 
காலின்‌ சிறுவிரலில்‌ அணியும்‌ மீன்‌ உருவான மெட்டி; 1181 511வ0608 ரர்ரத ட ௦0 146 11016 106 
(3. 


மூக்கட்டு ருய/6கர்ர்ம, 77. 
* மூக்குத்தி. 

மூக்காழ்‌ மாம]10:51, 77. ௮ மூன்று 4, 
1. மூன்று கோவையாக அமைவதும்‌ (இடையில்‌ அணிவதுமான) முத்துவடம்‌; "11722 உஎ்ர்௩த௦0 
வவப்5ர வார்‌ ஈராக௦௦ பற ௦ரி ற௦வ15. கயந்தலை ஸின்னுங்‌ கதிர்விடு முக்காழ்ப்‌ பயந்த எங்கண்‌ 
(கலித்‌. 80 : 2-3). 
2. மூன்று கோவையாக அமைவதும்‌ (கழுத்தில்‌ அணிவதுமான) முத்துச்‌ சரம்‌; 71112௦ 51711 ஐ௦ம்‌ 
றவ! 1௪௦10/௧௦௨. மயிர்ப்புறஞ்‌ சுற்றிய கயிற்கடை முக்காழ்‌ (மாணி 3 : 135). 


முக்குக்கடுக்கண்‌ மாயவ 1- கமய, 7. 
கடுக்கனின்‌ ஒரு வகை; & [ரம்‌ ௦ரிகொர்ாத (22௦.3. 


மூக்தாவளி ரபி கரவரர்‌, 77. 
ஆண்கள்‌ கழுத்தில்‌ அணியும்‌ பெரிய முத்துகள்‌ கோத்த மாலை: 511 ஐ ௨௦௨ மற ௦7 61ததனா ற௨வா15 
௦ ஙா 0நூ ஜனா (அணி. ஒப்‌, ப. 70). 


முக்தாஜலம்‌ முயபி187க1வம, 77. 
மகளிர்‌ தலையில்‌ அணியும்‌ முத்துவலை; “1192 14வ/்ுல்‌ ௦ரி 1௧௦425 சர்ரரு ர்ரர்வாராச0/ 1 றக] (அணி, 


ஒப்‌. ப. 70). 


லூகக்காறை 1-1 ]ிரகர்‌, 2. ௭ முகம்‌ 4, 
விலங்குகளின்‌ முகம்போல நடுப்பகுதி அமைந்த உட்கழுத்தணி; கர பாகர்‌ ரீ0ா பாசா 0௨016 
51௨0௨0 ௧5 ௨7௨௦6 ௦உரிஊு வாம்ரவ! (2. 5, 1௩. 720 ௦ம21915-. 


மூகசரனஹ்‌ ரு] உ-௦ஊகாா, ரர. ௮10. “5, 
உச்சியிலிருந்து நெற்றிவரை இருக்கும்‌ ஒரு சரத்தையும்‌, நடு நெற்றியிலிருந்து காதுவரை 
நீண்டு கட்டப்பெற்றிருக்கும்‌ இரு சரங்களையும்‌ கொண்டு முப்பிரிவாக அமைந்த தலையணி 
வகை: நெற்றிச்சுட்டி: & ஜா௦பற ௦ரி 111௦௦ ப1க1ர5 ௧௦ ரமா? ஐ ௧௦௦௩௦ 1112 நீச 2௧ம்‌ உரம்‌ ௦6 1௦1116 


ொம்‌்ா௨ ௦7 1102 12௨0 1௦ 11015 2117. 


மூகப்பு மலப்‌ வறறம, 72. - 14. [78. 7௦2௪றற0..] 
அணிகலன்களின்‌ முன்புறத்திலும்‌ சங்கிலியின்‌ இரண்டு, மூன்று சரங்களை இணைக்கும்‌ 
வகையிலும்‌ எடுப்பாகச்‌ செய்யப்பட்ட பகுதி; ௦11 ற12௦2 ௦1 ௧72௧௦1. 

மூகப்புக்கல்‌ பபிகறறப-1-1281, 77. ௭ மூகப்பு 4, 
இரண்டு அல்லது மூன்று சங்கிலி இழைகளை ஒன்றாக இணைக்கும்‌ இணைப்பு; 7701016௦௦7 
ப பம்பா 8 2... 


மூகரி 148 முூடிமணி 


மூகரி றாு]ரர்‌, சா. 
உ பொன்‌. மூகரி ஆசை பொலம்‌ மாசை (நாமதிப, 37. 


மூகவட்டு பாப. ர வம. 77. 5 நூமாப்க ௭. 
நெற்றி உச்சியில்‌ அணியும்‌ விலங்கின்‌ அணிவகை; க கறார்‌ ௫ ரொடர6 ரீராசர்ககம்‌ ௦1 ௨௫ 
வார்ராவ. நெற்றி முன்னாப்‌ பூட்டுத்தரள முகவட்டும்‌ பொவிய (திருவிளை, 29, 15 :3). 
முகவளை மும]6க-மக[கரம்‌. ச. 5 மூகம்‌ 4, 


வளைகள்‌ கழலாதிருக்க அணியுந்‌ தடைவளையம்‌; 1[3க௱த/6 ௦ரீ 51077 5126, ௭0 ௨5 க 66ஞூள. 
வளைக்கு மூகவளை (குலோத்‌., கோ. 505). 


முூசூடம்‌ மாயி. . 4 ரம்பம்‌. 

1.* மகுடம்‌, !.ஸமூகுடமூம்‌ பெருஞ்சேனையும்‌ (வில்லி. 1,1, 14:4), 

2. முடி உறுப்பு ஐந்தனுள்‌ ஒன்று; & றவ ௦11116 0௦, 006 மரிரி116 0/3 ழூபயறறபம. தாமம்‌ முகுடமம்‌ 

..ம்டியுறுப்பு ஐந்தெனக்‌ கிளப்பர்‌ (திவா. 7 : 82), 
மூூகின௱ப்டபு பாப்ரி றம, 77, 

ஒரு நகை: &॥ பொர. முத்துச்‌ சுட்டி மூகினாப்பு தொங்களொல்ல தவரெற்றினக்‌ குடையும்‌ 

(கல்‌. சொல்‌, அக), 
முஞளு்சம்‌ பர்மா, 7. றவ. முச்சி , 

குழந்தைகளுக்குத்‌ தலை உச்சியில்‌ வைத்து முடிக்கப்படும்‌ தலையணி; க ௩௦ 1௩ 10௪ 

௦ ௦1 1880 ந ௦10. புதல்வர்‌ கயந்தலை முச்சிய முஞ்சமொடு தழீஇ யரிபா. 16: 8) 
மூடக்கு படப்பு, ர. ௩ முடக்கு... 

௩ நெளி. சிவந்த நிறத்தையுடைய மூடக்கென்னும்‌ மோதிரத்தையும்‌ (நெடுநல்‌. 143-144 
உரை), 
முூடக்குமோதிரம்‌ ஙழுவி- ரமாக, சூ, ன மூக்கு 4. 

௩ நெளி. வாளைப்பகுவாய்மோதிரம்‌ - முடக்கு மோதிரம்‌ சிலப்‌, 6:95 அரும்‌) 
மூடி பாய்‌, ரர. ௮ முறடி-, 

1. மகுடம்‌, 1. மூடித்தலை அடுப்பாகப்‌ புறை குருதி உலைக்‌ கொள£இ (புறநா. 26: 8) 

2. * கிம்புரி, [. கிம்புரி! முடி தந்தப்பூண்‌ (சூடா, (1 : 46), 
மூடிக்கலம்‌ [1-1], 7. எ மூழழுூ ம 

* மகுடம்‌. ஆண்டு அரசருடைய மூடிக்கலம்‌ ஹூதவியவற்றை வாங்கிக்கொண்டு (பெரும்பாண்‌ 

451, உறை, ்‌ 
முடிச்சுக்காறை ஙய11000-1-1தரஷம்‌, ர, ௪ மூழூச்சு 

பெண்களின்‌ கழுத்தணி வகை: க்‌ 1804 67 5௦10 160118, வமா பூ ரவு (2.௦௦) 
மூடிச்சுச்சங்கிஷி ஐப11200-௦-ிவி!, ஏ. எர ட. 

கழுத்தணியஈகிய சங்கிலி வகை: க வாடு 01 160% ம1டிர்ட (ரர ஃஃ 


மூடிமணி முமப்ருவறும்‌. ரர. 4 மூடி 4, 
* சூடாமணி. 


முடியுறுப்பு 149 மூத்திரிகை 


முடியுறுப்பு பரம -பரப்றறம, 7. “10. *, 
தாமம்‌, முகுடம்‌, பதுமம்‌, கோடகம்‌, கிம்புரி என ஐவகைப்பட்ட மகுட உறுப்புக்கள்‌; ரொவாற(௨] 
றவ118 ௦ரீ௨ 0௦:௧1, 11௫௨ 1 ரமான, நா2., வரகா, பரபக்யவா்‌, றக்க, 0, பர்பறமா்‌. தாமம்‌ 


மூகுடம்‌ ... முடியுறுப்பு ஐந்தெனக்‌ கிளப்பர்‌ (திவா, 7 ; 82). 


முத்தணி யாகம்‌, 7. - மூத்து -, 
முத்துகளால்‌ செய்யப்பட்ட அணிகலன்‌: &॥ ௦ வாச்‌ ௩202 பற ௦7 ற௦வ!5. முதீது அணி அணிவாள்‌ 


வெள்ளை (திருவாலவா. ௧. வா, 209. 


முத்தம்‌ பாரமாக, 7. 4 77717412. 
* முத்துமாலை. சொரிகதிர்‌ முத்த மின்னுந்‌ துணைமுலைத்‌ தணிந்த (சீவக. 1352 : 3). 
முூத்தமாலை றயர்‌(த- 4127, 77. - மூறதீதம்‌ 
உ முத்துமாலை. மணிபுனை செம்பொற்‌ கொட்டை வம்பணி முத்த மாலைக்‌ (௪£வக. 113 : 
1-2. 
முூத்தரை பாயர்ர்காகர்‌, 7. 4 மூத்து -, 
இடுப்பில்‌ அணியும்‌ மூத்துவடம்‌; 1/8491-0க௱ ௨௦௦ ௦1 ற௦வ!5. பிறங்கிய முத்தரை முப்பத்திருகாழ்‌ 
(சிலப்‌. 6:87. 
மூத்தவள்ளி ராபக- லர], 77. - முத்தப்‌ -, 
முத்துக்கோத்த கொடிபோன்ற அணிவகை; & ஐவ!கம்‌ ௦ரீ றசகா]5, 8௧ 51௨ற௨ம்‌ 1166 ௨ ௦56. 
முூத்துவள்ளியொடு மும்மணி சுடர (பெரும்‌, 1, 34 : 203). 
முத்தாகலபம்‌ மாயரக-1வ/கறவா, 77. - சாமக்‌ வ/ற௪. 
உ முத்தாரம்‌ (98.) 
மூத்தாரம்‌ மாமா காக, 77. - 10. “6 சதா. 
முத்துக்கள்‌ கோக்கப்பட்ட மாலை; முத்துமாலை; வே!௨ஊ ௦7 ற௦வ15. கோடணித்த முத்தாரம்‌ 
ஒல்க ஒசிபவளசோர்‌ (பரிபா. 2] : 61). 
மூத்தாலதை ாம*(8-1கரகர்‌, 77. “5 /ரரசக்‌/2-/842. 
* முத்தாரம்‌ (யாழ்‌. ௮௧.). 
மூூத்தாவலவி நாமரரகவிர்‌, 70. 
* முத்தாவளி (இலக்‌. ௮௧.). 
மூத்தாவளரி மமர்கநவிர்‌, 77, 4 சரமுக்சசிகப2 
ஈ முத்துமாலை (5. 


மூத்திராவதாரம்‌ ரயர்பாதமுக(சரவரா, ர. நாமம்‌. அசமவ்ச 
காதணி வகை; &௱ ஊவா பாரவாகாம்‌ (௪. 2. ௩. 222 ௦7 1921). 


முத்திறி யாம்‌, ரர. - ஏரபள்கி, 


உள்‌ துளையமைந்த காதணி வகை; 4, 12/06 ௦ரீ சகா மாகா மாரு 11 நன ரிரொட௦ரி க 44௦110௧௧74 விம்ம. 


மூத்திரியகை முயர்‌11711287, 77. ௮ சார்க்‌ 
எழுத்துகள்‌ பொறிக்கப்பட்ட மோதிரம்‌; ரதா; 51தருன்‌ ௦ 5281 (943. 


முத்திரை 150 முத்துச்சங்கிவி 

மூத்திரை மமர்1கர்‌, 77. - பள்ள. 
காதில்‌ அணியும்‌ குண்டல வகை; பகா ரொரகராளோர்‌. காதின்‌ மேற்செய்ய முத்திரையும்‌ 
(திருவாலவா. 13, 4:39. 


முத்திரை மோதிரம்‌ ஸயாம்கர-ரமாகமா, சா. - முத்திரை -, 
முத்திரையிட்ட மோதிரம்‌; 5௪வ! த (62௦//௦9.). 
முத்தின்ளூடகம்‌ ருமபம்ட-௦ங்ர வகர, 7. - மூத்து 
மூத்துகளாலான கைவளை: இரக௦௨12 ௨௦௦ மற ௦ீறககா15. முத்தின்‌ சூடகம்‌ ஒன்றில்‌ துண்டம்‌ 
இரண்டில்‌ (51.1.1121. 
முத்தின்‌ பட்டிகை மும்ம -றவ111271. (7. “14. 4, 
முத்துகள்‌ கோக்கப்பட்ட அல்லது பதிக்கப்பட்ட இடையணி; 9/2]510 ௮௩0 ௨௦6 பற மரீ றகவா15. 
மேற்படியார்‌ சாத்தும்‌ முத்தின்பட்டிகை ஒன்றினால்‌ (கல்‌, சொல்‌, அக). 
முத்தின்‌வனையல்‌ ஸமா அர்ஷ்‌, 77. “10. 4, 
* முத்து வளையல்‌. மேற்படியார்‌ சாத்தும்‌ முத்தின்‌ வளையல்‌ ஒன்று (கல்‌. சொல்‌, அக... 
மூதத்து ராம(மம, 7. - ரரமு்ம்‌. 
நவமணியுள்‌ ஒன்றானதும்‌, சிப்பியிலிருந்து எடுக்கப்படுவதுமான விலை மதிப்புமிக்க உருண்டை 
வடிவ வெண்ணிறப்‌ பொருள்‌; 1281, ௦06 ௦ரி.ரசச- ரகர முல்லை முகைமுறுவன்‌ முத்தென்று 
தோாலழி, 45: 1). 
முத்துக்கடுக்கண்‌ 310 -%- 1801, ரா.௭ முத்து 4, 
மூத்துக்கட்டிய கடுக்கனென்னுங்‌ காதணி; 1 ௦வ1 கொர்கஜ (975. 
முத்துக்கண்டி மயாப-12- வரம ச. ௭19. 4. 
முத்தாலாகிய கழுத்தணி வகை: 7 ர601:12௦௨. 
மூத்துக்குள்சம்‌ ருமப-1- 1 பர்கரு, ர. ௭14. 4. 


முத்துகள்‌ கோத்த குஞ்சம்‌; 16௨15 வத ஐ:. நவரெற்றினக்‌ குடையும்‌ முத்துக்‌ குஞ்சம்‌ 

பவளக்குஞ்சவும்‌ (18 பரமம்‌, ம. 20-22). 

மூத்துக்கொண்டை மம(-1-1200 (2ம்‌. ச. ௭14. 4. 
தெய்வச்சிலைகளின்‌ தலையில்‌ அணியும்‌ முத்தாலான 


தலையணி வகை: 17580- 0289 ஒரீ 123115, 
88 10118௦15. 


முத்துக்கொண்டை கிரீடம்‌ 11ப110- 16-00 181-1பர்கா, . எர4. 4. 

* முத்துக்கொண்டை. 
மூத்துக்கொலுசு மூப1:12-120] 000. 1. எர 

முத்துகள்‌ பதிக்கப்பட்ட கொலுசு வகை: 4 1ம்‌ ௦1 காப்பின்‌ ஒார்ரு, 2௨15. 
மூத்துக்கோவை ரயாரம-1-]25ஏகம்‌. ஏ, ௭10. 1. 

* முத்தாரம்‌ (44.5. 


மூத்துச்சங்கிவி 100410 -0-௦877:111, ரர. ௭10, 4. 


மூத்துச்சல்வி 151 மூதாரி 


முத்துச்சல்வி ந்ரபர்ம-2-02111, ரச. அரம்‌. *, 
உ முத்துப்புரி மதுரைத்‌, ௮௧... 


முத்துச்சுட்டி 10ப10ப-௦-ஸங்பி, 7. “14. *. 
முத்தால்‌ செய்யப்பட்ட சுட்டி; & ஈவார்ஷு ௦சீ 06ம்‌ ாரிவரவோர்‌ இர்‌ ஐககா!5. விருநீதுகளிலும்‌ 
நமக்காயிட்டு தந்ததாக முத்துச்சுட்டி முசினாப்பு (78, பரா, ற. 20-22). 


முத்துத்தாமம்‌ மாமுரம்ப-1- வருவ, 7. “ரம்‌. *. 
1. முத்துமாலை. கோலமாமணி யாரமு முத்துத்தா மும்‌ (திவ்‌. அமலனாதி. 9 : 3). 
2. உ முத்துச்சல்லி. மூத்துத்தாம முறையொடு தாற்றுமின்‌ (மணி, 1 : 49). 


முத்துத்தாழ்வடம்‌ பயர்-(- 12] வவட ரர. “1ம்‌, 4. 
உ முத்துமாலை (9). 


முத்து நிரப்பம்‌ புமப-பம்கறறகபா, 7. - 18. 
நவமணிகள்‌ இழைத்துப்‌ பொன்னால்‌ செய்யப்பட்ட நீண்ட ஒற்றைச்‌ சர மாலை; 1.௦1 ஐ0104௦ 


0681 1௦௦1:1௧௦6 ௦1௧ 51021௦ எர்ஈத. முத்து நிரப்பம்‌ ... ஏகாவவி வடம்‌ (தக்கயாகப்‌, 340, உரை), 


முத்துப்புரி மமும-ற-றமாம்‌, 77. “1ம்‌. *. 
முத்துக்கோக்கப்பட்ட தொங்கல்‌; 0ொறொவாளார்வ! நவஜ்றஜ$ ௦0 ஊாபரத ற௦வ!5. முத்துப்புரி நாற்றி 
(பெருங்‌. 4,5:48) . ்‌ 


முத்துமாத்திரை ரயர்வடாசிரர்கர்‌, 77. 514. *. 
உ மாத்திரை. முத்துமாத்திரை ஒன்றிற்‌ கோத்த முத்து சப்பத்தி ஒன்று பொன்னும்‌ உட்பட 
(கல்‌. சொல்‌, அக), 


மூத்துமாலை மரவ -ஙக!கர்‌, 77. -10. *, 
வெண்ணிற முத்துகளால்‌ ஆன கழுத்தணி வகை; பேக ௦7 றககரி5 (திவ்‌. அமலனாதி. 9. 


வ்யா.. 


முத்துருவி ரமரரமாமார்‌, 72. நா௦0. பன்ச்‌. 


மகளிர்‌ காதணி வகை: கர கோ-மாஙவா௩ளர்‌ 10 ௭௦110 யாழ்‌, அக, 


மூத்துவடம்‌ ரப(மக[காா, 7. - முத்து -*. 
உ முத்துமாலை. முத்துவடமும்‌ முழுமணிக்‌ காசும்‌ (பெருங்‌, 3, 17: 164). 


முத்துவளைையல்‌ ஸமாம1ம- வி வநுக!, 8. “௨. ௭, 
முத்துகள்‌ பதித்த பொன்னாலான கைவளை; 8வாத185 ர்ரரகர்ம்‌ சர்ரிட ற௦வ!6. பண்டாரத்தும்‌ 


பொன்கொடு செய்த முத்துவளையல்‌ (கல்‌, சொல்‌, அக... 


முத்துவாளரி புயம்ப- வர்‌, 72. - 14. *, 
முத்தாலான காதணித்‌ தொங்கல்‌ வகை; & ஏதார்கநூ 07 சகா ராகமே மற ௦7 றககா!6. திருமுத்துவாளி! 
இரண்டினால்‌ பொன்னும்‌ (கல்‌, சொல்‌, ௮௧.5. 


மூதாரி ராயரகாரர்‌, 7. ௭ முதுமை - நாமம்‌. அரி. 
உ வளையல்‌. மூன்கை முதாரியும்‌ ஒனிகால (குமர. பிர. முத்துக்‌, பிள்‌, 17). 


முந்தாங்கி 152 முன்றாங்கி 

முந்தாங்கி ாம்பாடர்கிற்ப்ச்‌, சர. மூன்‌ - தாங்கி, 
விரலாழி கழலாமை பொருட்டு அதன்‌ முன்னிடும்‌ வளையம்‌; 16620, ரர்ரஐ 10௮7 16௦205 க௱௩௦11 2 
ரெ ரக ர்க ா 1௦6 (4௦2.3. 

மும்மணிக்காசு மம-ரு-ருகரம்‌ 116௦0, ச. முறம்மணி! -, 
மூன்று வகை மணிகள்‌ (புருடராகம்‌, வைடூரியம்‌, கோமேதகம்‌) பதித்த பொற்காசாலாகிய 
அணிகலன்‌ வகை: காரகர்‌ ॥(/வ்ம்‌ கர்ப பக6 18ம்‌ ௦ரீ றாச௦1்௦ப5 8௦25. முூரம்மணிக்காசும்‌ 
பன்மணித்‌ தாவியும்‌ (பெருங்‌, 5,9 : 49) 

மும்மணிக்கோவை 1மம-புடாருவரம்‌-10-160ஙகம்‌, 7. “12. எ, 


மூன்று கொத்துள்ள கழுத்தணி வகை: 1146011806 ௦1 (01௨௦ 8ரப்ுஐ5 ௦ரீ 02௧35 (18). 


மூருகசூ பாபி. 7. றகர. முறுக்கு-. [1]: 18. ஈரமாய்‌] 
1. காதின்‌ மேல்பகுதியில்‌ அணியக்‌ கூடிய அணிவகை: கற ஊொவராளாம்‌ கடமா 17௩௦ 11211 மரி ரம கொ. 
வச்ர முருகை யெந்தக்‌ கோனான்றன்‌ கையிற்‌ கொடுத்தானோ (விறவிவிடு. 703). 
2. இரு குழந்தை இறந்து மூன்றாவதாகப்‌ பிறக்கும்‌ பெண்‌ அல்லது ஆண்‌ குழந்தையை 
முறத்திலிட்டு உரக்குழியைச்‌ சுற்றி இழுத்துவந்து கம்பிபோல்‌ தங்கத்தில்‌ செய்து குத்தும்‌ 
அணிகலன்‌: & 5பாவ!| 91ம்‌ ௫௦: ௦1 (06 ௨78 ௦ரி 10௨ 14ம்‌ ரர மார - ௦1% நவி ஹும்‌ ணவ 11 112 
ரர 1௦ ௭௦௦ ஙு வா௦ரு 1௩ம்‌ (சறட 

மூளைத்தாவி பு!க/-1-18ப1, ச. ௭ முளை 4, 
கழுத்தணியில்‌ கோக்கும்‌ முளை போன்ற பொன்‌ அணி; 4 1/௦ ௦7 ஐ௦14 6௨௯௨௦ 42 511 ஐ த 11 ௨ 
16011806. 81௨060 11166 1602 50௦௦15 (திவ்‌. திருப்பா. 7, வ்யா, ப, 99). 

முற்பூண்‌ பயா-றப்ர. 1. ௨ முன்‌ 4, 
மங்கல நாண்‌: 1881௨௦ 0௨02௦. தெம்மாதர்‌ முற்பூண்கவர்‌ மன்னன்‌ (வில்லி, 1,5,87:3), 

முறுக்கு பாப்ப], 7. 5 முறுக்கு-. [7]. பாங்கி, 16. 7/2 மாயம்ப.] 
பொற்கம்பிகளை முறுக்கி ஒன்றின்‌ மீது ஒன்று பொருந்த இணைத்துச்‌ செய்யப்பெற்ற வளை: 
கிடடுகாதி6 ஈர௩க௦்6 பழ ௦ரீ (வர்தர்மம்‌ ஐ௦14 வர்6, 

முறுக்குக்‌ கொலுசு மாயா 0-12-1601ய 0, ரர. ௨ மூறுக்கு -, 
காப்புக்குக்‌ கீழே போடும்‌ கால்‌ ௮ணி வகை: க்‌ வார்ு ரீ ரீ0௦ பவ்ரு ௬.௮... 

மூறுக்குச்‌ சங்கிலி ஈபாய/வெ-௦-கெர்பிவ11, ச. ௭10. ௭. 
தாம்புக்கயிறு வடிவத்தில்‌ பொன்னிழைகள்‌ முறுக்கிச்‌ செய்யப்பட்ட கழுத்தணி: 79601: ரவ்ட 
15011௨ 06 சர்கார்‌ 11172 ௨05 (8௩2... 

முறுக்குத்‌ தண்டை ஈயா! 4ஸ-(-(கரரகம்‌, ச. ௭14. 4. 
மறுக்கப்பட்ட நிலையில்‌ அமைந்த தண்டை வகை: க்‌ 100 கர 11௦211௦78 வாய ௭. 

மூன்‌ பூண்‌ றபரு-றப்று, 77. ௭ மூண்‌ 4. 
* முற்பூண்‌. 

மூன்றாங்கி பமாக, ர. ௭ மூன்‌ 4 தாங்கு. 


விரல்களில்‌ அணியும்‌ மகளிர்‌ அணி வகை; & 0ம்‌ ௦ரீரர்பத ௫௦ நூ நரல்‌ 0௩ (06 $௦85 (க. 72.) 


மூன்னீடு 153 மூன்றுகொம்பு மாங்கல்யம்‌ 


மூன்ணீடு பயா-ட-1ப, 7. - மூன்னிடு-, 

பெண்கள்‌ காதணி வகை; கரா 8கா-௦ாஈவரார்‌, ௫௦௩ நு ரே (8). 
முன்னுச்சிப்பூ மாயாாப௦௦1-ற-றம்‌, 77. - மூன்னுச்சி -, 

உ உச்சிப்பூ (/௦௦.). 


ழூ 
மூக்குத்தழுக்கி ப்‌ வயப்‌, ர. 4 மூக்கு -, 
* மூக்குத்தளுக்கு (யாழ்‌. ௮.), 
மூக்குத்தளுக்கு பப்டி, ச. “74. *, 
உ தளுக்கு. மூக்குத்தளுக்கிட்டு முத்தமிட்டு (விறவிவிடு, 187). 
மூக்குத்தி வங்பலாம்‌, ச. ௦4. மூக்கொற்றி, [6 ப. அப்க்மம்‌ 14. எாம்க்க்பாப ப] 
1. பெண்கள்‌ மூக்கு நுனியில்‌ பக்கவாட்டுப்‌ பகுதியில்‌ துளையிட்டு அணிந்துகொள்ளும்‌ சிறிய 
அணி: ஜோவர்‌ ௫௦ 01 012 ௩௦56, 1086 952 (௦ரீ ௦௩௨௩). முத்தமிட வொட்டாத 
மூக்குத்தியைக்‌ கழற்றி (விறவிவிடு. 569). 
2. மூக்குவாளி. 
மூக்குப்பொட்டு ஙி ப-ற-ற௦11ம, 77. : மூக்கு -, 
* மூக்குத்தி, [. 
மூக்குவாளி எபரம-அக11, ர. “14. *, 
மூக்கில்‌ அணிந்துகொள்ளப்‌ படும்‌ ஒருவகை வளையம்‌, மூக்கணி வகை: க்‌ ரர்௩த 0 18 102 
11056 (94... 
மூக்கொற்றி ஈயார்‌, 77. “14. * ஒற்று, 
* மூக்குத்தி, | (8). 
மூணுகொம்பு மாங்கல்யம்‌ ஙம்ரப-10001றம-ராகற்ப கநக, 7. 
ஈ மூன்று கொம்பு மாங்கலியம்‌ (2. 25.9. 
மூணுமுக வங்கி ரப்றும-ரா!6உ- மலர்ப்‌, ரர. 
* மூன்றுமுகவங்கி (74. 2). 
மூணுவட ச்சங்கிவி மங்றப-ஏக/8-௦-கேர்பிவி1ம்‌, 77. 
* மூன்றுவடச்சங்கிலி (9. 2... 
மூர்த்த வேட்டணம்‌ ரப்ரரர்க- ஏரேர்கறு வர, 77. 5 ரமிாபி்ச- 52௮௪. 
௪ மகுடம்‌, 1 யாழ்‌, அக. 
மூளியமோதிரம்‌ பயி! வா, 7. ௭ மணி 4, 
வேலைப்பாடற்ற வளையம்‌; 11/௩ ஈரத்‌ (8 2.5. 


மூன்றுகெ௱ம்பு பமமாங்கல்யம்‌ பப -0ரா1றப ரா வற்பி விந காரு, 72. 


தாலி வகை; க 10/௩0 மரி ராவார்கஐ௦ ட ௨32௨. 


மூன்றுமுக வங்கி 154 மேலீடு 


மூன்றுமுக வங்கி ரம்ப ராமர மகரம்‌, ர. 
வங்கி வகை: & 100௦ ௦700௧௦௪121 170 மறறளா வாரு (4. 2.). 
மூன்றுவடச்சங்கிவி பப்ப எ278-0-௦௧ய06111, 7. 
சிறு முகப்பால்‌ இணைக்கப்பட்டிருக்கும்‌ மூன்று சரமுடைய சங்கிலி; 113726 5110 த60 014217 ௩0௩ 


ருக்‌ (185 2.5. 


மெ 
மெட்டி மம்‌, 7. [7'. 712772] 


கால்‌ பெருவிரலுக்கு அடுத்த விரலில்‌, திருமணமானதற்கு அடையாளமாகவோ அல்லது 
அழகிற்காகவோ அணிந்துகொள்ளும்‌ வெள்ளி வளையம்‌; 511௩2 ஈர்ரத ௫௦11 ௦1 116 520010 1௦6 


03 ௫௦௦௦ 6112 ௧5 ௧ 5ரஜு ரியா! கர்கர்பத ௦ 85 ௦௦8௩௪11௦ 1௫211275 . 
மெய்க்கவசம்‌ ஸஞு-1-1நூக௦வாம, 77. ௨ மெய்‌ -, 

அம்பு, துப்பாக்கிக்‌ குண்டு முதலியவைகளால்‌ தாக்கப்படாதபடி உடலில்‌ இடும்‌ காப்புச்சட்டை: 

௦87 ௦1 ராவர்‌], வாராமயா (945. 
மெய்புசூகருவி ருவ-றப/ல-1கரமார்‌, 7. ௭10. -, 

உ கவசம்‌. புலியினது தோலாற்‌ செய்யப்பட்ட மெய்புகுகருவி (பூறதா. 13 : 2, உரை), 
மெய்புதையரணம்‌ ரரு-றயரகம-3ு7-ஹதருவார, 7. ௭ 14. 4, 

* மெய்புகுகருவி. பஃறோன்‌ மெய்‌ புதை அரணம்‌ எண்ணாது (பதிற்றுப்‌, 52 : 6, 
மெய்ம்மறை ரஜு-டுட்டரககர்‌, 77. ௭14. *, மறை., 

உ கவசம்‌. நோன்‌ புரித்‌ தடக்கைச்‌ சான்றோர்‌ மெய்ம்மறை (பதிற்றுப்‌, 14: 129. 
மெய்யுறை ரஞூு-மாகர்‌, ரர, “ரம்‌. 4, 

* கவசம்‌. கவசம்‌ கண்டம்‌ மெய்யுறை ... சுரிகை மெய்புகு கருவி (திவா. 7:3ஒ. 

மே 

மேகலை பு6181கம, 77. - சரக்க 


1. பெண்கள்‌ இடையில்‌ அணியும்‌ ஏழு அல்லது எட்டுக்‌ கோவையுள்ள அணிவகை; */ஐர்௭ர்‌ 


௦௨ம்‌ 01௩ 0நு ரடப்சேசோ5 வர்தா ௦ எர்திம்‌ 511025. மேகலை காஞ்சி வாகுவலயம்‌ பரிபா 
7:47), 


2.% அரைஞாண்‌, 1, அரைசெய்‌ மேகலையான்‌ (தேவா, 2,6,9: 4. 
மேதை பாரக்‌, 7. 
* கோமேதகம்‌. மேதை கோமேதகமாமம்‌ நோமதிப. 384. 


மேருமணி முசாபர்‌, ச. ௨ ாக்ப ., 


செபமாலை, கழுத்தணி முதலியவற்றின்‌ முதன்மை அல்லது மைய மணி; 1106 நார்ரமர்றத] லா 
ராக! 06௧0 1 ௦59 6 ௫601412௦6 யாழ்‌. அக. 


மேலீடு 6-1, ச. ௭ மேல்‌ 4 இு-. 


பெண்கள்‌ ம்‌ ்‌ ர்‌ [ 
கள்‌ காதில்‌ அணிந்துகொள்ளும்‌ அணி வகை; கர்வ ராடர்ற 7ட கதா ௦3 ௩௦௭ (8/5. 


மேலொட்டி 155 ஸமோதரம்‌ 


மேலொட்டி ம], 7. - மேல்‌ -, 
காதணி வகை; க யாம்‌ கோராத (ர. ற.). 


மேற்பணி ர2ோ-றகரம்‌, 72. “14. எ. 
பரவ மகளிர்‌ காதணி வகை; காாகோ-௦ாரகறாளர்‌ ௫1 ரெ றகாகங்க ௬௭௦ (சாண. 


மொ 


மொக்குத்தளுக்கு மா௦ிலம-1- விய], 7. - மொக்கு 4, 
மலர்‌ அரும்பு வடிவிலான மூக்கணி வகை; க ுவார்ரு ௦11082 ரவர்‌ “கேம்‌! பத கயம்‌ (8. 2... 


மொட்டு 3௦170, 7. 
நகையின்‌ முகப்புப்பகுதி; 11௦0 ற16௦6 ௦71 உர்ஊாம!. பள்ளித்‌ தொங்கல்‌ ஒன்று இதில்‌ 


தச்சமொட்டொன்று பறளை ஒன்று (கல்‌, சொல்‌, அக. 


ஸமொடுசூ ஸ௦ரப1ம, 7. [1]. சரமா. ] 


கையணி வகை: க பரம்‌ ௦1010௧௦௨1௭. 


மொழுக்கன்‌ ௦11481, 70. ௦1. மழுங்கள்‌ 
வேலைப்பாடில்லாத அணிகலன்‌; 11வரர்கல! ஒரி டயர்‌ 21௧௦௦௧72 ௦ 1106 ஊது த 0 111126 0116 
(4௦.). 


மொழுக்கன்‌ மோதிரம்‌ ற௦ய1//02-ற0௦0வற, 7. * மொமழுக்கன்‌ *, 


பூவேலை முதலியன செய்யப்படாத மோதிரம்‌; 11௧1௦ 110த (8). 


மொழுக்கனணோலை ௭௦1012420-0121, 77. “10. *, 
கல்‌ வைத்து இழைக்காது தங்கத்தால்‌ செய்த காதணி; "4/௦ 5 ற1க11 கோ-ரர்றத ராகம2 ௦7 2018 8௩ 
பவட புண படக்க இர 


ஸோ 


ஸமோகனமாலை ௩0128௫0௨-011கர்‌, 7. ₹ மோகனம்‌ -, 
பொன்னும்‌ பவளமுங்‌ கோத்த மாலை வகை: & 12011806 07ஐ0104 62805 ௨ரம்‌ ௦௦7௧15. மோகனமாலைக்‌ 


கிசைவாய்‌ மல்விகைப்‌ ஆூமாலையிட்டே (கொண்டலவ்விடு, 501). 


ஸஸோசகம்‌ ரூ௦௦௨ிகா, 7ர. 


ஆண்கள்‌ அணியும்‌ காதணி வகை: க 1/0 ௦நீகொர்த ரா தனர்‌ (அணி, ஒப்‌, ப. 70). 


பேராசை ௦௦௧, 77. - ராமச, 
(பெரும்பாலும்‌) வாழைப்பூ வடிவில்‌ செய்யப்பட்ட விரலணிகளுள்‌ ஒன்று; 1112 வாமா, 
மா௦௦ ௨07 ௦7 1௪ 80௧6 ௦ ற!காம்வா ரி. மெல்‌ விரல்‌ மோசை போலக்‌ காந்தள்‌ வள்‌ இதழ்‌ 
(நற்‌. 188 : 4. 


மோடி மோதிரம்‌ மகம்‌்ரா6(1கர, 77. ௨ மோடி 4, 
சொகுசாமோதிரம்‌; 11 ௩தல-ம1த ராகமே 01 ஐர்ர௦்ட6௦% (222.3. 
மேமாதம்‌ பாகாக, 72. 


* மோதிரம்‌. தாமோ தவழ்வர்‌ என்று ஆய்ச்சியர்‌ தாம்பினால்‌ தாம்‌ மோதரக்‌ கையால்‌ 


ஆர்க்க (திவ்‌, பெரிய. தி. 10,5,3:3), 


மோதிரத்தோடா 156 யோகம்‌ 


மோதிரத்தோடா 6ம்க-௨1012, 7. : மோதிரம்‌ -, 
உ பஞ்ச உங்குரம்‌. 

மோதிரம்‌ கமாக, 7. நாம்‌. ரரபள்கி. [16. /8ம22, ]4. 880 யா.] 
பெரும்பாலும்‌ தங்கத்தால்‌ செய்து விரலில்‌ அணிந்துகொள்ளும்‌ சிறு வளையம்‌; கணையாழி; 
ஜாத. சுறாவே றெழுதிய மோதிரந்‌ தொட்டாள்‌ (வித்‌. 84 : 23). 

வேலி று௦]1, 77. ₹ 77721//7 


உ மெளலி. செம்பொன்‌ மோவி (கம்பரா. 6, 4, 144: 


பெட்ளா 


மெளத்திகம்‌ மகமாயி வர, 77. எ ுரசபக்/. 
1. % முத்து. தரளம்‌ நித்திலமே முத்து மெளத்திகம்‌ தானும்‌ அப்போர்‌ (சூடா. 6: 6). 
2. * மணி. வனப்பும்‌ நவமணியும்‌ மெளத்திகமும்‌ ... கண்டையும்‌ மணியே (சூடா. 
10 : 887). 
மெளத்திக மாலை 2ய((11வ-ருவிகம்‌ ச. எர. 4. 
* முத்துவடம்‌. 
மெளலி ராகப்‌, ர. - ரசம்‌ 
% மகுடம்‌, |. தாரணி மெளலி பத்தும்‌ (கம்பரா, 6, 15, 1:3). 
மெளவலாரம்‌ பமாகமாவிதாவம, 7. [ 1. 7ய௩௧.] 


முல்லையரும்புகளின்‌ வடிவில்‌ அமைந்ததும்‌ ஒலியெழுப்பும்‌ சலங்கை கொண்டதுமான சிலம்பு; 
சீயா 1௦1 வர்ம உ௱க!] ௦௨115 (2௦.3. 


யாளித்தாலவி 5811-1181, ஈர. - யாளி -, 


யாளி என்னும்‌ விலங்கின்‌ வடிவில்‌ அமைந்த பதக்கம்‌; & நருொ* 1858110110த 11௨ 16ஜ௦ர மரு 
வார்ராஈப்‌ நத 


யாளிழமுகம்‌ நக] ரபி, 7. “14. 4, 
யாளியின்‌ முகம்போல அணிகளில்‌ அமைக்கப்படும்‌ தொங்கல்‌ முகப்பு அல்லது பொருத்துவாய்‌; 
சொவாோ (வ! இனக்‌ ௦ ௦/85ற ௦7 :௨௨15, 51௧௨ 1146 (16 18௦6 ௦1 உறத்‌ 
பானைக்சூண்டலம்‌ ந10௧1-12-1பர(2]1வ௨, 7. - யானை 


யானை முகம்‌ போன்று அமைந்த வட்டவடிவிலான காதணி வகை; க்‌ 18ம்‌ ௦7 ரர. 


யானைப்பட்டம்‌ நகறகர-ற-றவ(கர, 77, ரம்‌. 4, 
* ஓடை, |, 


யோ 
வயோகம்‌ நட ர, ல 3ாம்‌22. 


* அரைப்பட்டிகை, 1. அரியா யோகமும்‌ (சிலப்‌, 14: 170. 


ராசுமிமஈலை 157 ரஜ்ஜு 


ர 


ரசுமிமாாலை 780-817, 77. - சர 4 ராவ. 


உ இரசுமிமாலை (2௦௦.9. 


ரத்தினப்பணி ரகர110க-ற-றஷுர்‌, 7. - சரச *. 
உ இரத்தினப்பணி. ரவி மறைக்கும்‌ புதிய மாணிக்க ரத்தினப்‌ பணியை தது அணிந்து 
(அரிச்‌. வெண்‌. ௪.. பா. 24). 


ரத்தினம்‌ ஈகாங்பலா1, 77. “10. 
உ ரத்னம்‌. 
ரத்தின மோதிரம்‌ ஈாவப்ர்ரு௨- 0௩௦111, 7. 418, *, 
உ இரத்தின மோதிரம்‌. ரத்தின மோதிரம்‌ குருவிஞம்‌ ஒன்றும்‌ உட்பட (8.1.1. 11, 93). 


ரத்ந கடகம்‌ ரக(ாக-1௧க181க00, 72. 10. -, 


உ. இரத்தின கடகம்‌. ரத்ந கடகம்‌ ஒன்றிற்‌ கட்டின வயிரம்‌ முப்பத்தாறும்‌ (கல்‌. சொல்‌, ௮௧.9. 


ரத்ந பட்டிகை ரக118-0௨111]6கர, சா. “12. 4, 
*  இரத்ந பட்டிகை. கண்ட நாண்‌ நடுவுரத்ந பட்டிகை (கல்‌, சொல்‌, அக). 


ரத்னகண்டி 18௨-16க711, 8. - 10. *. 
உ இரத்னகண்டி. ரங்கையனித்‌ தானங்கோர்‌ ரத்னகண்டி (விறவிவிடு. 1130). 


ரத்னம்‌ கர்வ, 77. - 14. 
* இரத்தினம்‌. 
2. ௩ வைரம்‌ (2௦௦.7. 
ரத்ன மாலிகா ரகர8-௱௮1112. ர. ௭1ம்‌. -, 


* இரத்ன மாலிகா (அணி, ஒப்‌, ப. 71). 


ரத்ன மோதிரம்‌ ஈகணக- ரகமா வற, சர. “14. 4 


* இரத்ன மோதிரம்‌. ரத்தின மோதிரம்‌ ஒன்றிற்‌ கட்டின வயிரம்‌ ஒன்றும்‌ (கல்‌. சொல்‌, அக. 
ரத்ன வளையல்‌ 8102-௩8]18713௨1. 77. “14. *. 
* இரத்ன வளையல்‌. ரத்ன வளையில்‌ ஒன்றில்‌ கட்டின மாணிக்கம்‌ இருபதும்‌ மரகதம்‌ 
இருபதும்‌ உட்பட (5.1.1. [/, 93), 
ரவையட்டிகை பகா தமக, சர. ௨ ரவை 4, 
உ இரவையட்டிகை. 
ரஸ்னா 189602, 7, 
உ இரஸனா (அணி. ஒப்‌, ப. 713. 
ரஜ்ஜு ரவ])ப, ச. 4 தறம. 
* இரஜ்ஜு. 


158 லலாட பட்டம்‌ 
ராக்கட்‌ 


ராக்கடி விம்ம, 1. 5 0, சக்க 
உ இராக்கடி. 
ராக்கடை ஈவி3818ம்‌, 1. “10. 
ந: இராக்கடி தூாசீல்தார்‌ தாப. 40), 
ராக்கிடி கிய, ர. “ம. 
உ இராக்கடி (2௦௦.). 
ரஈக்சூடி ஈகம்‌, ர. 10. 
உ இராக்கடி (2௦௦.). 
ரளக்கெொடி 121016011, 77. “10. 
உ இராக்கடி (2௦௦.7. 
ஏா௱க்கோடி வி, ச. “14. 
உ இராக்கடி (2௦௦.). 
ராணிச்சங்கிலி ரட்ட ரூ. ௨ ராணி 4, 
உ இராணிமுடிச்சுச்‌ சங்கிலி (87 2.). 
ராணிமுடிச்சுச்‌ சங்கிஷி ஊம்‌ ருப11000-0-கழ்‌1ய1ர்‌, 77. “74. -, 
உ இராணிமுடிச்சுச்சங்கிலி (19 2... 


ராஜவந்தம்‌ 18௨-க(வர, 7. நார்‌. ஈரா 4 ச்காய்்ச, 
* இராஜவந்தம்‌ (5.!.॥. உ 268). 


பம. 
ருக்குக்சரம்‌ மூரபிய-0-வியரு, 77, 
கழுத்தணி வகை; 4, வாகு ௦ரி 1௨010 பவற (7 ற... 


ரூசக ரபகேக. 77, 


ஆண்கள்‌ மணிக்கட்டில்‌ அணியும்‌ அணிவகை; 4 ஏவு ௦ரி $ா2௦௦12 *ம ளர்டி (அணி, ஒப்‌ 
ப. 70). 
ரெ 
ரெட்டைவடச்‌ சங்கிலி ₹21181-ப௩18-0-0கர0ய111, 72. 


* இரட்டைவடச்‌ சங்கிலி (19: ஐ. 


லட்சுபிதாவி 18(0ய0ம்‌- 1811, ர. ௩ லட்சுமி 4 
தாலியுடன்‌ சேர்த்துக்‌ கீரைக்காரர்‌ கட்டும்‌ பொன்னாலான சிறு தாலி: க ளவ] 742/7 070 ௨௦ 
ரிம்‌ 006 ருமோர்கஐ௦ 00௨௨ ந தச்சன்‌ ளு (௩.2.. 

லலாடம்‌ 1வ81க0, 7. ௭ 74/24. 


மட உறுப்பு வகை; & லார்‌ 601௨ மட, 


ஓஸாட பட்டம்‌ 1 வடக்க, 9. ௭ லலாட ட. 
நெற்றிப்பட்டம்‌: 1016112௨௦௨. 


லூட்சா 159 வசு 


ஓஒ 
லூட்கசா ]மர்‌06, 77. 
தூதேருலர்‌ என்னும்‌ இனத்தவர்‌ அணியும்‌ தாலியின்‌ பெயர்‌; ॥4யார்கஐ௨ 0க0ஐ6 ௦7 (1௨ 1ார்06, 
பவ்யா (ம. 1). 
மலேோ௱ 


லோட்டா 1618, 7. - 0. /6/2. - கரக. /புரக. 


பொன்மணியால்‌ ஆன கழுத்தணி வகை; & 16011806 ௦7 த௦10்‌ 68௨௦5 (2௦2.). 


லோலாக்கு 161810. 7. 5 (0. /0/94. 


காதில்‌ தொங்கவிடப்படும்‌ அணிவகை, தொங்கட்டான்‌: ,& ற௦ரகோர 785606ம்‌ (0 146 ௦௨ 1௦06. 


வ 

வகிட்டுப்‌ பதக்கம்‌ நவிய்ம்ப-ற-றகாவியகரு, 72. - வகிடு -, 
* நெற்றிச்சுட்டி (184. 22.). 

வங்காண்‌ நப்‌, 7. 
சில்லறை ஆபரணம்‌; $பாெு 0211௦௫. வங்கானுநீ தொங்கானு மாட்டிக்‌ கிளுகிளுத்து 
(ஆதியூரவதானி, ௭4). 


வங்கி ருகங்பல்‌, 72. ஐகார. ச்கர்ச.. [1 18. ஈவர்‌ [ப 2227] 
முழங்கைக்கு மேலே அணியப்படும்‌ முடக்கு மோதிரம்‌ போன்ற பெரிய வளையல்‌: க பரம்‌ ௦ரீ 
ஊக (7). 
வங்கிக்காரை அகய்‌/61-12-10கரகர்‌, 7. - வங்கி -. 
வளைந்த அட்டிகை வகை; க்‌ ௦௦12. 
வங்கிச்சுற்று ஈகற்‌104-0-0ெர்ம, 77. “10. *. 
உ வங்கி (7 22.. 
வங்கிறெளிவு கர்பம்‌ றுவிர்ும, 72. “ரல்‌. 4, 
நெளி மோதிரம்‌; & 18ம்‌ மிரு (7௦௦.. 
வங்கிவளையல்‌ கங்‌ 4-டிவிவரநுவ. 7. “ரம்‌. *. 
வளைந்த வளையல்‌ வகை; க 1ம்‌ ௦ரிடவாதிக (9... 
வச்சிரம்‌ ரக௦௦ாவார, 77, 5 ஏதன்ச, 
* வயிரம்‌. வச்சிரம்‌ வயிரம்‌ (திவா. 6: 13), 
வசனம்‌ நுகர, 77. ௭ 582522. 
* அரைப்பட்டிகை, 1 யாழ்‌, அக, 
வசு மகம, 77. ௨ ரு, 
1. % பொன்‌. தேவர்‌ கோதனம்‌ தூ” பொன்னும்‌ வசு (பிங்‌, 10 : 983). 
2. % இரத்தினம்‌. புநீதி வசுமணி கோ தனம்‌ சீ ரி. நி.214. 


அணைக்க 160 வந்திகை 


வட்டக்குவளை நுக1க-]-வரவிகர்‌, 72. ர 
வட்டமாகச்‌ செய்யப்பட்டதும்‌ குவளை மலர்‌ வடிவிலானதும்‌ கல்பதிக்கப்பட்டதுமான கடுக்கன்‌; 
கரவா ப்ரத கர்ப்டர்றப்கர்ம்‌ தவர. 

வட்டபய்ப] ூல112-0-றம்‌, 7. 5 வட்டம்‌ 4 ழு. 
கால்விரலணி வகை; மரகதக்‌ கடை செறி; க்‌ 1௦ -ர்நத. இவை மரகத நாயகமாகிய வட்டப்பூ 
(சிலப்‌, 6:97, அரும்‌). 

வடப்வி ுக1கஈறவ1 7. 
தலைக்கோலத்தில்‌ வலதுபுறம்‌ வைத்து அணியப்படும்‌ புல்லகம்‌ என்னும்‌ அணிகலன்‌; "47001௨ 5 
வளர்‌ ரீமா 176 ரீராவாககம்‌, ஐலா ௦ரி கவர. தென்பல்வி வடபல்லி யென்னும்‌ இவையும்‌ 
(சிலப்‌. 6: (07, அடியார்‌... 

வடம்‌ எக்காரு, 92. 5 32212, 

1. மணிமாலை (திருவாலவா. ௧, வா. 20). 
2. கழுத்துச்‌ சங்கிலியின்‌ தடித்த ஒரு சரடு; சரம்‌; 5187௩05 ௦1௨ ஜவிஊ0்‌ ரெப்ற5 ௦ந ௨௦1௨௦6. நடம்‌ 
செயத்‌ தரளவடம்‌ தெறு நகரோய்‌ (கல்லா. 53. 18). 

வடுகவாஈளரி பகுப்‌க- க]. ரா. ஜால. வடுகர்‌ 4, 
வடுக நாட்டு மகளிர்‌ அணிந்து கொள்ளும்‌ முத்தாலான ஒருவகைக்‌ காதணி; & 1200 மரீ கர்ப 
(5.1.1.்‌, 206, 

வண்டயம்‌ எலரம்நு வா, 7. [7. ஹவாஸீர்காாம, 14. ௮7 ஆ௪.] 

* கழல்‌,!, வீரவண்டயம்‌ அணிந்த திருவடிகள்‌ (திவ்‌. திருப்பா., 17 அரும்‌, ப, 162. 
ழி 

வண்டிக்கடுக்கண்‌ அஹம்‌ வியிகம, 7. ௨ வண்டி 4, 
பொன்னாலான. பெரிய வட்டவடிவான கடுக்கன்‌ வகை: & [(ஊஜ6, ௦1 வெபிலா, ஐ௦10 கோ-ப்நத (222.5. 


வண்டு புருட ர. 


பொன்னால்‌ செய்யப்பட்ட கையணி வகை; கைவளை; 1$180௮1. சிரஞ்‌ செய்குர பரமும்‌ வண்டுஞ்‌ 
ச/லம்பொடு (கம்பரா. 1,21,22: 23. 


வத்திரபட்டம்‌ எவரோ க-றவர்கறா, ர, ௨ நக்கத்‌ 4 


முன்நெற்றியில்‌ அணியும்‌ பொன்தகடு; நெற்றிப்பட்டம்‌: ரஷ 018712 ௩௦௭ ௦௩ (4௨ 1௦ம்‌; 
10 (யாழ்‌. அகட, 


வரந்திகை கறி, 7. ௩ ததால்‌ 
1.% கைவந்தி. 


2. கையில்‌ தோளின்கீழ்‌ அணியப்படும்‌ அணிவகை;: காபின்‌. பண்ணத்தோளன்‌... வயக்குறு 
வத்திகை (மதுரைக்‌, 415). 


3. முன்றெற்றியில்‌ அணியம்‌ அணிவகை: கடு மாரணம்‌ 011 00 156 ரீவி. வத்திகையே 
நுதலவணியுஞ்‌ சுணங்கும்‌ (அக. நி, 3098). 


4.9”. அணிகலன்‌. வந்திகை வத்திப்‌ பட்ட மலடிப்பூண்‌ பொதுச்சுணங்காம்‌ (அரு. நி, 292. 


- வயந்தகம்‌ 161 வயிரவாளி 
வயந்தகம்‌ ஏஷுஷர்வகரா, 77. றனர்‌. 2547/2௪. 
தலையிலிருந்து நெற்றியில்‌ தொங்கும்படி அமைந்த, மகளிர்‌ தலைக்கோலத்தின்‌ தொங்கலுறுப்பு; 
நெற்றிச்சுட்டி; 200௨ம்‌ 10 17௦ரர்‌ ௦7 க 1௦௧௦-௦ உரவார்‌, ௭௦17 மு மாவா. அணிநுதல்‌ வகைபெறச்‌ 


செர£இய வயந்தகம்‌ போற்‌ தோன்றும்‌ (குஷித்‌, 79 : 5). 


வயிடபயபம்‌ எஷுர்ர்பநுகா, 7. 
உ வயிடூரியம்‌. வயிடூ£யம்‌ வெயிற்‌ கோமேதகம்‌ (திருவிளை. 17, 46: 3. 


வயிட௫ரியம்‌ எரா கரா, ரர. “ ுக/ளிப்ற. 
நவமணிகளுள்‌ ஒன்றானதும்‌ விலை மதிப்புடையதுமான வெளிர்‌ நீலக்கல்‌; 4745-0௨, ௨ 


௦வ/65௦80% ஜோ, ௦0௦ ௦7 ரசாச-ாகரம்‌ வாலவாயம்‌ வயிடுரியம்‌ (பிங்‌, 6: 110). 


வயிர உ ழுத்து ஏஷு்க-பிமர்மம, 7. - வயிரம்‌ -, 
வைரக்கல்‌ பதிக்கப்பட்ட உழுத்து; கர வா௦ர்லார்‌ ரொரகாளோர்‌ 561 வர்ண உ ரெம்‌. வயிர உழுத்து 


ஒன்றிற்‌ கட்டின வயிரம்‌ ஜஞ்சும்‌ (5.1.1. 11, 93). 


வபபிரச்சங்கிஷி எரூராக-௦-௦ப்ிவர்‌, 77. “14. *, 
கழுத்தில்‌ அணியும்‌ சரப்பணியென்னும்‌ அணி; 4 [பரம்‌ ௦7 ௩6௦11௧0௨. சங்கிலி வயிரச்‌ சங்கிவி 


சாரும்‌ (திவா. 7: 89). 


வயிரகசாயலம்‌ ஏஷுர் ௨-௦ நவ வாற, 72. 51ம்‌. *, 
தோள்‌ அணிவகை; க்‌ 12/0ம்‌ ௦1கஙர. வயிரசாயலம்‌ ஒன்று பொன்‌ நூற்று இருபத்து இருகழஞ்‌ 


சேய்‌ (கல்‌, சொல்‌, அக... 


வயிரம்‌ ஷுகர்‌, 7. “4 மதராச. 
1. நவமணியுள்‌ ஒன்றானதும்‌, ஒளியைப்‌ பல திசைகளில்‌ பிரதிபலிப்பதுமான விலை உயர்ந்த 
வெண்ணிறக்கல்‌; 194வாமயம்‌, ௦02 ௦1 ரசுச- ராக. வயிரக்‌ குறட்டின்‌ வயங்கு மணி ஆரத்து 
(புறநா. 365 :4), 
2. கிம்புரி, 1. கோட்டை வயிரஞ்‌ செறிப்பினும்‌ ... பன்றி செயிர்வேழ மாகுத ஸின்று 
(நாலடி. 358 : 3). 
3. வாளியென்னும்‌ அணியின்‌ தகடு; 116 ரி2ர்‌ ஈஎரவி ற1606 ௦7 ௨1/௩0 ௦7௦௨-2 (யாழ்‌, ௮௧). 


வயிரமுடி, நாஷும்க-ராய[ம்‌, 7. - வயிரம்‌ 4, 
1. வயிரம்‌ இழைத்த மகுடம்‌; ௦௩ 5௦7 சர்ம பரகார௦1 05. 
2. வயிரம்‌ முதலிய மணிகள்‌ வைத்து இழைத்துச்‌ செய்யப்பட்டுக்‌ கடவுள்‌ சிலைக்குச்‌ சாத்தப்படும்‌ 
தலையணி வகை; தொப்பாரம்‌; 112௨௦ வாம்‌ ரீக 10௦1, 52% சர்ப பரவாருளெப்5 காம்‌ 01112 றா2010ப5 


5101765. 

வபடிரவல்ஷி ஷு. வி]1, 7. “ரம்‌. -. 
அணிகலன்‌ வகை: 4 1000 ௦70௦1. தேவாங்கும்‌ மகர வாளியும்‌ வயிர வல்லியும்‌ திருக்கும்‌ 
ஆக்கி! (அரிச்‌, வெண்‌. ௨. 22), 

வயிரவ௱ளி ஏஷர்க- விம்‌, 77. “1௨. 4, 


மகளிர்‌ காதணி வகை; & ௦11 8ா?5 கவ-௦ற வார்‌ (7.5. 


வரிமணி 162 வள்ளி 


- வரிமணி காரகம்‌, ச. வரி -, 
பரவமகளிர்‌ அணிந்து கொள்ளும்‌ கழுத்தணி: & 1௫௦1 ௦ாரவாாம்‌ ௭ 0 றலாகக ன 2௪௭... 
வருண்சரம்‌ பலாமரம்‌, 7. - நுதரச-௮௮7௭. 
செம்மணிகளால்‌ செய்த கழுத்தணி; 1160118068 ௦7 ஈப0128 ௦ 1620ம்‌ தாக. வருணற நீத வருண 
சரத்தையே (கம்பரா, 6, 7, 35 :4). 
வல்விக்கயிறு ஏ வ111-1-1வடம்ய, 71. ௭ வல்லி 4, 
உடைமேல்‌ அணியும்‌ அரைஞாண்‌: '9/8451-௦01௦ வா ளா 116 01014. பட்டின்கண்ணே அழகுபடகீ 
கிடந்த வல்லிக்கயிறு விளங்க (௪£வக. 2280 : 3, உரை), 
வல்விகை வி], ர. - வல்வி. 


1. குதிரைக்‌ கழுத்தில்‌ கட்டும்‌ வடம்‌; 11வ1161 ௦7௨௦56. த லமணிக்‌ கடிகை ... வல்விகை (கவித்‌, 
96: 10). 


2. பொன்‌ இழையால்‌ பின்னப்பட்ட காதணி வகை; க கோடர்னுல1 ௭௦ நர்ற்டஐ௦1ம்‌ 117௪௧08. 
கடிப்பிணை வல்விகை .., தோடும்‌ (திவா. 7: 715. 

வலம்புரி எவ வம-றமாம்‌. 7. - வலம்‌ 
தெய்வ உத்திக்கு அடுத்து அணியப்படும்‌ பொன்னாலான வலம்புரிச்‌ சங்கு வடிவத்‌ தலையணி; 
ச. 16௧0-0 ஊ௱௦ாம்‌, கவகம்‌ 11146 7௪/277ற ப 0-௦௮1322. 

வலம்புரிவளை எவவ ழம்‌ நவக்‌, ர. “ரம்‌. 4, 


வலம்புரிச்‌ சங்கினால்‌ செய்யப்பட்ட கைவளையல்‌; & 1 ஜ௦விஎ ரலம்ச ம ௦7௦௦0௦. வலம்புரி) 
வளையொடு கடிகைநால்‌ யாத்து (நெடுநல்‌, 142). 


வலயம்‌ விவாக 7. - மதக. 


1.* வாகுவலயம்‌. தொடியும்‌ உந்தியும்‌ தோள்‌ அணி வலயமும்‌ (பரிபா, 13 : 52. 


2. ஒரு வகைத்‌ தலைக்கோலம்‌; 4. 10ம்‌ ௦71280-௦வ௱ஊு எறி மகரவலயம்‌ அணிதிகழ்‌ நுதவியர்‌ 
(பரிபா. 10 : 77). 


3. உருண்டையாகவோ தட்டையாகவோ இருக்கும்‌ முன்கை வளை; 13ா௨௦௨1௦. திரைநில 
மூழவலயங்‌ களினலைய (பெரியபு.21,9 19. 


வலை வம்‌, 77.௩ வல. [7]. 8. 9/2. 175. 2௮/2] 


யாகபத்தினி நெற்றியில்‌ அணிந்து கொள்ளும்‌ சாலகம்‌ என்னும்‌ அணிவகை; ஜொள்‌ ௭௦ 


௦ 116 101612க0்‌ நந (1௨ வர்ரீ6 ௦7 60௨ சர்ச ஒதரார் 0௨ அறம்புகழ்நீத வலைளசூடி ... நிலை கோத்த 
நின்றுணைத்‌ துணைவியர்‌ (புறநா. 166: [4 


வபலையம்‌ நகிஈர்வர, 7. 


* வாகுவலயம்‌. வலையத்‌ திணி தோள்மிசை மழவு ஏற்றி பதினொ. ஆளுடை. திருவந்‌ 
81:19. 


வள்ளி வ] 77. - மதமி/. 
1. கைவளை. ஆம்பல்‌ வள்ளித்தொடிக்கை (பூறதா. 63 : 123. 
2. அணிகலன்‌. அணிகலம்‌ இடணம்‌ வள்ளி... ஆபரணம்மே (பிங்‌. 6:65) 


வானை 163 வாகுவலயம்‌ 


வாளை விவ்‌, ர. ௨ வளை... [6. 82/௨] 
1. மகளிர்‌ கையில்‌ அணியும்‌ அணி; கைவளை; வாதி6; ௧௦௨16. கோடு ஈர்‌ இலங்கு வளை 
ஜெகிழ (குறுந்‌. 11 :1). 
2.% தோள்வளை. திருந்து கோல்‌ எல்‌ வளை வேண்டி யான்‌ அழவும்‌ (தற்‌. 136: 1). 


3. உ கங்கணம்‌, 2. வளையும்‌ தொடியும்‌ கடகமும்‌ கங்கணம்‌ (பிங்‌, 6 : 76. 


வளை க்காச்சுமணி /8121-1:-18௦00-1மகரம்‌, 77. “வளை *, 


உ சங்குமணி (சிவரக, அபுத்தி!. 5). 


வளைமணிவடம்‌ அவகர ராவர்‌- எவ்வரா, 7. “1ம்‌. *, 
உ அக்குவடம்‌. திருவரையிற்‌ சாத்தின வளைமணிவடமானது (திவ்‌, பெரியாம்‌, 1, 7. 8, 


வ்யா..ப. 150). 


வளையம்‌ விக வா, 7. - ஈறான. 
1. காது, மூக்கு முதலியவற்றில்‌ அணியும்‌ வட்ட வடிவ அணிகலன்‌; 1௩1௩ தஐ-511 வறம்‌ 11606 ௦7 
ர்வ ல11 கரு. 
5. உ கைவளை. எல்‌ வளையம்‌ மென்‌ தோனளேம்‌ எங்கையா்‌ (திணை. ஓம்‌. 37: 3). 
3. மெட்டி வகை; க 1/0 ௦71௦6 பீ௩ஜ. தலை விரல்‌ சுற்றும்‌ தாது அணி வளையமும்‌ (பெருங்‌, 
2, 19: 180). 


வளனையல்‌ எவவ], 7. - வனை-, 
முன்கையில்‌ பெண்கள்‌ அணியும்‌ வகையில்‌ உலோகம்‌, கண்ணாடி முதலியவற்றால்‌ செய்யப்பட்ட 
வளையம்‌ போன்ற அணிகலன்‌; 13வாத!6; 00௨௦௪187. காறையும்‌ நாணும்‌ வளையலும்‌ கண்டவா்‌ 
(திருமந்‌. 2894 : 23. 


வளையற்காய்பு எவிவநுகர- மறறம, ர. ௨ வளையல்‌ -, 


வளையல்‌. 


வளையம்ஸல்‌ வகர, 7. 


ஈ* வளையல்‌ (4.7. 


வண்ணசரம்‌ ுுஹறக-வாவா, ர. ௨ வன்னம்‌ -, 
உ இரத்தினமாலை. மண்மகடன்‌ மார்பினணி! வன்னசரமெொன்ன கம்பரா, 1, 15, 13 : 3 


வை.மு.கோ 5. 


வாகுசுட்டி எலிய யார்‌, ர. ௮ மத்திம ௭. 


$- தலைப்பாளை. 


வாகுபுரி நவில -றமார்‌, ரர. “ரம. “5, 


ஈ தோள்வளை. வாகுபுரி வயங்க காளத்‌, உலா, 151). 


வாசூவலபயம்‌ நவ விடுவாரு, சா. கர்ம. 


உ தோள்‌ வலையம்‌. மேசகலைகாஞ்சி, வாகுவலயம்‌ பரிபா, 7 ; 47). 


வாசிக்கோவை [64 வறர 


வாசிக்கோவை அகம்‌] 10மகம்‌, ச. ௨ வாசி -, 
குதிரையின்‌ கழுத்தில்‌ அணிவிக்கப்படும்‌ கிண்கிணிமாலை; .& ஐவ]வாம்‌ ௦ரிீ கருவி! 0௪115 ஈ௦யராம்‌ க 


09௦8 ௦௦௨. படலையே படர்தல்‌ மாலை பதலையே வாசிக்கோவை (சூடா. 11 : 70). 


வாடாத்தாமரை ௫518-1 கருவாகர்‌, 2. - வாடு * ஆ 82. 
பண்டைக்கால அரசர்களால்‌ பாணர்கள்‌ தலையில்‌ சூடிக்கொள்ளுவதற்காக அளிக்கப்பட்ட 
பொற்றாமரைப்பூ; 1௦105 818060 ரெரவாடா்‌ 04 ஐ௦18, நா888ோரகம்‌ 0 டகாரக்த நு கரமர்கர்‌ 11025. 
வாடாத்தாமரை சூட்டுவ னினக்கே (புறநா, 319 ;: 15. 

வா டாமாலை ஙக்மி- றுக்‌, 77. “10. * “1ம்‌. - மாலை, 
பொன்னாலான மலர்களைக்‌ கொண்டு செய்யப்பட்ட கழுத்தணி வகை; பொன்னரி மாலை; 
0௦14 ௫௬2014180௪, 86 ௬௦4 ரீக ஐ 1௨௦1: வர்கம்‌ ௦715. வாடாமாலை பாடினி யணிய (புறநா. 
364 : 1). 

வ௱ணவண்வடனம்‌ எதநு-ஙகர்போர, 77. 
நகை வகை: &௩ வாரார்‌. கோத்தவடம்‌ இரண்டும்‌ இதன்‌ மேல்‌ வாய்‌ வடம்‌ ஓன்றுத்‌ 
தனிவடம்‌ சவிநாலும்‌ (கல்‌, சொல்‌, ௮௧.5. 

வார்ப்பூ ஈவறறம. 77. 5: வார்‌. 
* கைவளை. வார்ப்பென்பதுவே வளையெனலாகும்‌ (அக, தி, 31419. 

வாலவாயசகம்‌ ஏவிக்‌, ர. “ ஏதி ணு. 
* வைடூரியம்‌. 

வாலவாயம்‌ நவி, ரர, 
* வாலவாயசம்‌. வாலவாயம்‌ வைடுூரியமே (திவா. 6: 14. 

வாளி 8]1, 77. “எ மதி, 


கம்பி வடிவமாகச்‌ செய்யப்பட்ட காதணி வகை; 4 1/0 மர கலரும்‌ ரா ராஐ. மங்கல ஐம்‌ 


படையும்‌ தோள்வளையும்‌ குழையும்‌ மகரமும்‌ வாளிகளும்‌ சுட்டியும்‌ ஒத்து இகை 
(திவ்‌. பெரியாழ்‌. 1, 5, 10:3 


வாளிகை 8]16கர்‌. 77. - மதிப்ப, 
உ வாளி. சுட்டிகையும்‌ வாளிகையும்‌ (ஆதியுலா. 68. 
வாளைப்பகசூவாய்‌ மோதிரம்‌ 9 21௧1-0-றவீஸஙஷு- ரவா. . ௭ வாளை 3. 
* முடக்கு மோதிரம்‌. வாளைப்‌ பகுவாய்‌ மோதிரம்‌ - மூடக்குமோதிரம்‌ (சிலப்‌, 6:95 அரும்‌ 3. 
வி 
விசயச்சந்தம்‌ 1088-0 சேர்க, 7. - ஏழ்2:2-௭-௦௧70. 
எழுநூறு முத்துகள்‌ கோக்கப்பட்ட தாழ்வடம்‌; 4, 160118௦6 மரி ரு 100 4720 ற௦வா]5 (யாழ்‌. அக. 
விகிறிமுருசூ எம்மா, *. ௭ விசிறி 


காதின்‌ மேற்பகுதியில்‌ அணியும்‌ பொன்னாலான விசிறிவடிவக்‌ காதணி வகை: [கா-தர்கறகம்‌ க௧7- 
10௫ ௦7 ஐ௦14, 90 ௦௬ 16 பறற லர்‌ ௦71௪ கொ (115. 


விடங்கு 165 விரிச்சிகை 


விடங்கு ஈமப்‌, 7. ௭ விடங்கம்‌. [71 6, ப. ௮௪௪/72ய.] 
அரைப்பட்டிகை முதலிய 'அணிகலன்களின்‌ உறுப்பு; & றகர்‌ ௦ரீ தரம்‌5 வாம்‌ ௦4 மாலா க. 
திருப்பட்டிகை யொன்றில்‌... மொட்டு ஒன்றும்‌ விடங்கு நாலும்‌ (8.1.1. 11, 184). 


விடுகம்பி மர்மக்‌, ர. 4 விடு -, 
தேவையான அளவில்‌ துண்டிக்கப்பட்டுக்‌ காதுத்‌ துளையில்‌ அணிந்து கொள்ளப்படும்‌ சன்னமான 
கம்பியாகிய அணிகலன்‌; க ராச்வ! கரடு மர்‌ 1ற7௦ எவ! 012005 உரம்‌ ௫௦01௩ ௦௩ கோ 1௦௦. வேண்டும்‌ - 


அளவும்‌ வாய்‌ நெகிழ்த்து விடு கம்பிகளாய்ப்‌ புனைய”£ரே குவியங்‌., 512 : 2. 


விடுகாசு நும்ப-10க௦, ர. ௩14. * 1 தச்ச. 


உ விடுகாசு வளையல்‌ (*4/.). 


விடுகாசு வளையல்‌ 4/11ம-16க0-மக]கரநுக], 72. - விடுகாசு -, 
1. கண்ணாடி வளையல்‌ வகை; 4 த1855 காாா/சர்‌ (97). 
2. இருதண்டைகளுக்கு இடையே ஐந்து வளையல்கள்‌ அமையக்‌ கைகளில்‌ அணியப்படும்‌ 
அணிகலன்‌; க ஙவப்நு ௦1 3 வாத! (4. 2.) 


விடுநாண்‌ ஏு்பறவ, 7. ௨ விடு - நாண்‌, 
1. அரைஞாண்‌; பொப்‌!௦, ௦௦ம்‌ 107 106 ஒவர்‌. நாண்‌ - விடுநாண்‌ (ஈடு, 2, 5. 5). 
2. கழுத்திலிருந்து இடைவரை தொங்கும்‌ நீளச்சங்கிலி; 1,௦௩த 011811. திருக்கழுத்திற்‌ சாத்தின 
விடுநாணானது திருவுந்தியளவும்‌ தாழ (திவ்‌, பெரியாழ்‌, 2, 10, 2, வ்யா. ப. 488). 
வித்தம்‌ நு்்வாம, ரர. - 5712. 
உ பொன்‌. செந்தாது வித்தம்‌ ... பொன்‌ எனப்படுமே (திவா. 6: 19. 
வித்துருமம்‌ நுர்பாயாாரகாம, ச, - நான்க. 
உ பவளம்‌. மரகத மாலை ஐம்பொன்‌ மாலை வித்துருவ மாலை (திருவிளை, 5, 160: 1). 
விபூஷண ம்‌ எர்றங்ககருவா, 72. 5 ரத்தி. 
* அணிகலன்‌, 
வியாழகசூண்டலம்‌ ஏநுவக-லரர்விகறா, 7. - வியாழம்‌ -, 
சுருண்ட பாம்பு அமைப்பிலான காதணி; க சகா ஈர்ரத ர25ரம்‌!1த க உக. 
விரலணி ஈும்க!-ஊம்‌, 72. - விரல்‌ *- அணி, 
* மோதிரம்‌. விரலணி ஆழி வீகம்‌ ... மோதிரம்‌ (திவா. 7: 88). 
விரல௱ஸ்தி ஈங்வி-21ர, ச. - விரல்‌ 4 ஆஹி, 
உ மோதிரம்‌. விரலாழிக்கண்‌ பல்விதக்‌ கண்கள்‌ சேர்த்து (திருவாலவா. 22, 13:1). 
விரற்செறி பும்ரா, 77. ௨ விரல்‌ * செறி, 
உ நெளி. விரற்செறியினைத்‌ திருத்தலும்‌ (தொல்‌. பொ. 22, நச்சர்‌), 
விரற்பூண்‌ எர்கா-றம்டு, 77. - விரல்‌ -, 
* மோதிரம்‌. வ£கம்‌ விரற்பூணாழி மோதிரம்‌ (நாமத”ப, 435). 
விரிச்சிகை ஏம்ர்ம011கர்‌, 77. 


௩ விரிசிகை. விரிச்சிகைதானே அரைப்படியாகும்‌ (அக. நி. 32029. 


 வ்ண்தின்ல 166 வீரக்கேயூரம்‌ 


விரிகிுகை எர்டிகா, ரா. 
முப்பத்திரண்டு மணிக்கோவைகளை உடைய மகளிர்‌ இடையணி; க ரவா ார்க] கர்51-0 வாம்‌ ௦7 
32. கமர்ரஹ, ௩௦௩ நந ௭௦ுகாட சகண்கொள்‌ பருமம்‌ பதினான்கு முப்பத்திரண்டு விரிசிகை 
(திருமுரு. 16, உரை). 

வில்லை 3111௨1, 7. க 17, மூும//௪. 
1. வில்லைமுருகு (8) 
2. ஒருவகைத்‌ தலையணி; 4 1ம்‌ ரீ 12௧௦-௦ாகாார்‌. 


வில்லைமுருகு ஈபி/கம-றுயறபில. 77. 5: வில்லை - முருகு, 


காதணி வகை; 4& (0ம்‌ உரி சவால்‌ (9/3. 


வில்வமாலை எர வ]க7, 7. ஈ வில்வம்‌ 4 மாலை. 
பொன்‌ அல்லது வெள்ளியினால்‌ வில்வ இலையின்‌ உருக்களாகச்‌ செய்து சிவபெருமானுக்கு 
அணிவிக்கப்படும்‌ மாலை: & 201 மாருகாாளோர்‌ ரீமா இரு 51911 ௦7 5112 ௦7 ஐ௦14 5௪௧1] 1௪27:25 
(யாழ்‌, அக. 
விளக்கம்‌ எவ, 77. ௭ வினங்கு-, (10. ப்௦/2ப்ப..] 
* மோதிரம்‌. செவ்விரற்‌ கொளீஇய செங்கேம்‌ விளக்கத்து (நெடுநல்‌. 144). 
வீ 
வீகம்‌ பரிவார, 7. 
* மோதிரம்‌. விரலணி ஆதி வ£கம்‌ .... மோதிரம்‌ (திவா, 7: 58). 
வீரக்கங்கணம்‌ ர்க. 1கப்று வறு, ச. ௭ ஏஷ 
* வீரகடகம்‌ (8/). 
வீரக்கடகம்‌ ஈர்க்க ஜி. எம்‌. 4. 
வீரர்கள்‌ அணிந்து கொள்ளும்‌ வீரவளை: '94/வார்மா”5 ௨௦௨1௪. 
வீரக்கண்டாமணி மரவ]. 12 2ர்த- ரவர்‌, 7. எடும்‌. 4. 


வீரக்குறியாக அணியும்‌ மணிகட்டிய கழல்‌; 312 எர்பு 11115 06118, மாப ௦ 


111 12ஐ, 85 உரவ1 ௦7 
௦௦151. 


வீரக்கண்டை ஈஸ்௨11ப1கர்‌, ஐ. ௭12 4, (5. 7-722271௨.] 
* வீரக்கழல்‌. 
விரக்கவசம்‌ ஏர்ரக-1-- தஙக 79. “10. 4, 
வீரர்கள்‌ அணியும்‌ கவசம்‌: 4/9 வாயா 
வீரக்கழல்‌ ஏம 10௨1. ஏ. ௭ 104. 


வெற்றிக்கும்‌ ஆண்மைக்கும்‌ அடையாளமாக வீரர்‌ 


அணியும்‌ ஒலிக்கும்‌ காலணிகலன்‌; 81௩2 
௦7 110415 0௪115 நூலு ஒர ர்‌ [2ஐ., 


8 ௨ 51ஐஈ ௦ரீ 12௦11. 
வீரக்கேயூரம்‌ ர்வ] ஜ்கர, ர. ௭ ரள. 4. 


வீரர்‌ அணிவதற்கு உரியதும்‌ இரும்பினால்‌ ஆனதுமான தோள்வளை: "%/ஊா1மர 5 வாரப்‌ 0710௩ 


வீரகங்கணம்‌ 167 வீரப்பட்டிகை 


வீரகங்கணம்‌ 17௨-110, ச. ௭7ம்‌. *, 


உ வீரகடகம்‌. 


வீரகடகம்‌ நங்க வகா, ர. “10. *, 


உ வீரக்கடகம்‌ (74... 


வீரகண்டாமணி ஏர்க-1218-ருகறம்‌, ர. 14. *, 
உ வீரக்கண்டாமணி. வீ ரகண்டாமணி விருது காவிட்டு (கொண்டலவ்விடு. 494). 


வீரகண்டை ரு்௨0கரர்கம்‌, ச. ௭ 12. *, [16. ஈுர்சதகா/௨] 


* வீரக்கழல்‌ (7... 


வீரகேயூரம்‌ மும்க-16நோபரவாம, 7ர. “14. *. 
உ வீரக்கேயூரம்‌ (யாழ்‌, அக), 


வீரச்சங்கிலி 413க-௦-கற்‌]வி்‌, 2. ௭14. 4. 
1. வீரத்திற்கு அடையாளமாகக்‌ கையில்‌ அணியும்‌ பொன்‌அணி; 0௦10 ௦114௩ ற ௧௧ கட வாபர்‌, 
85 ௨ 51ஜ ௦71 %2௦18௩. வீரசங்கிவி கேயூரம்‌ (பிரபுவிங்‌. பிர. 9). 
2. மகளிர்‌ கழுத்தணி வகை: க ௫௦௨5 1௦0118௦௦ (சிலப்‌, 6 : 99, அடியார்‌... 


வீரச்சலங்கை ஈராக-0௦-௦விஎர்பி2கர்‌, 7. “1ம்‌. *, 
வீரர்‌ அணியும்‌ சிறு மணிகள்‌ கொண்ட காற்சதங்கை: 51111 ௦7 [106 65115, ௩௦ ௦ (96 1685 03 


[121065 (2௦0.). 


வீரச்ளூடிகை 9119-0-0ெ010கர்‌, 77. - 10. * எபறிசி 
மூன்‌ நெற்றியில்‌ வீரர்‌ அணியும்‌ அணிவகை: க காகா 10 116 ரீ02112௧0 ௫௦1 நூ கவார01. 


வீரளசூடி கை நுமக-௦ப்‌(116கர்‌, 77. “ரல்‌. எ, 
உ வீரச்சூடிகை. வீர சூடிகை தெற்றிய! னயலவிட்டு விசித்தார்‌ கும்பறரா, 5, 9, 18:4). 


வீரத்தண்டை ௨-1 கர்‌, 7, “14. * தண்டை, 


* வீரக்கழல்‌. 


வீரதண்டை நுர்க-ர்கார்கம்‌, 7. “10. -. 


* வீரக்கழல்‌ (யாழ்‌. ௮௧), 


வீரப்பட்டம்‌ ங்கற -றவ்கறு, 77. ௭ 14. * பட்டம்‌, 
1. வீரப்பட்டிகை. 
2. தெய்வ மூர்த்தங்கட்கு அணிவிக்கப்படும்‌ நெற்றியணி வகை; பொற்றகடு; & ௪௫௨) 0106 
7௦1612௨0 ௦ரி 6௦17105. 
வீரப்பட்டயம்‌ ஏர்உற-றக்வுூகு, 72. 2 வீரம்‌ 4, 
* வீரப்பட்டிகை (யாழ்‌, ௮௧). 
வீரப்பட்டிகை பும்2-ற-றவ1(116கம்‌, 7. ௭14. *, 
வீரர்‌ வெற்றிக்குறியாக நெற்றியில்‌ அணியும்‌ பொற்றகடு; 170111௦4 ௦ரீ ஐ௦108 ௩௦1௩ ௦௩ 196 1701௨7௦௨0 


மிகக்‌ ௨௧ ௨ 51இரு ௦7 ரும்01்௦ர- 


ன்‌ ட 


வீஏயட்டம்‌ (68 ர வவெண்டெயான்‌ 


வீரபட்டம்‌. எ்கறகிலாம, சூட ல எழ்ச4 பட்டம்‌, 
* வீரப்பட்டிகை. வீர பட்டத்தொடு திலக மின்னவே கும்பரா. 1, 22, 53 : 3-4). 


உ வீரப்பட்டம்‌, 2. 


வீரபட்டிகை பும்௨றகர்பகர்‌, ந, எம்‌. எ, 
* வீரப்பட்டிகை. நுதவணி யோடையிற்‌ பிறமும்‌ வீரபட்டிகை (கம்பரா, 3, 6, 155:3. 


வீரு மாரக, 2. “74, 3, 


வீரர்கள்‌ அணியும்‌ மகுடம்‌; "9/க௭2௦75 ரெ. 


வீரமுத்திரிகை ஸும்க-றபாம்கம்‌. ஐ. ௭102. 4, 
காலின்‌ நடுவிரலில்‌ அணியும்‌ மோதிர வகை; 4 110ஐ 0௩ 0௬ 19௪ ஈாம்செப1௪ 1௦6 (%5. 


வீரவளை ஸ்கல்‌, ஈன வரம்‌ 4 வளை, 
வீரர்கள்‌ கையில்‌ அணிந்து கொள்ளும்‌ கடகம்‌; 9/1 ஊரி, வீரவளையை உடைய 
தோளாகிய துடுப்பால்‌ (புறநா. 25 : 10, உறை), 

வீழ்‌ எபி, ஈ. - வீழ்‌. (4. சரக 
திருமணத்தின்‌ அடையாளமாக அணிவிக்கப்படும்‌ மங்கலநாண்‌; மொய்‌ ௦ ஒர்க்‌ 6 111877182௦ 
08026 15 உப”. அலர்‌ முலையாகத்து ... தெரு வீழ்‌ தாழ (நெடுநல்‌. 137). 


வெ 


வெண்குழை ஏரும்‌. ர. 


சங்கினாலான காதணி; த ரத ௨0 பற ௭௦௦0௦1. கையது வெண்‌ கை 


காத்து சூலம்‌ (தேவார, 
டி டக்ள்‌ வ ல்‌ 


வெண்கோவை 00-04 9. 


* முத்தாரம்‌. கொடி இடைத்‌ தரள வெண்கோவை சூழ்வன (கம்பரா. 1, ௮ நஜ 


வெண்டு எனப, ச. நள. வெண்டு... 


மூறுக்கிய அமைப்பிலான காது வலயம்‌: 39451 078 வா சகர (யாழ்‌, அக, 


வெண்டையம்‌ ர்க கார, 77. [7 ிிஹ்வபாய.] 
1. வீரர்களது க௱லணிகலன்‌; 94/12” உங. தண்டையணி வெண்டை 
சதங்கையும்‌ (திருப்பு, 748 - 1. 


2. குதிரை அல்லது யானையின்‌ காற்‌ சதங்கை; 11௦11 


டயட்‌ கிண்ிஷரி 


தர்ம இல்ம்‌ 1712, 1165 10 16 சர 


07 101525 ௦ சி2ற்லார. வெண்டையலவ்‌ கவடி (ரிச்‌, பு. வேடட்டஞ்‌. 13. 


3. கட்டைவிரல்‌ மோதிரம்‌: யரும்‌ -ர்ருத (75. 
வெண்பஈகி றக, 2. “ வெண்மை 4 பாசி. 

பாசிமணி வகை: 4 184 ௦1 கர்ப்‌ 68௧03. வெண்பாசி பூண்டு (திருவாலவா. 52,3:2 
வெண்மொன்‌ 50-00, 7. “வெண்மை 4 


* வெள்ளி, வெண்பொத்்‌ கட்டின்மேல்‌ (வக. 2421 : 3). 


வெள்ளி 169 வேஷம்‌ 


வெள்ளி எல்‌, 7. - வெண்‌-மை, [1. ஈண்‌ 6. கவத 14. எம] 
அணிகலன்கள்‌ முதலியன செய்யப்‌ பயன்படும்‌ விலை உயர்ந்த பளபளப்பான வெண்ணிற 


உலோகம்‌; 8112, 47ஏ௫://7.. வெள்ளி உருக்குறு கொள்கலன்‌ கடுப்ப (நற்‌. 124 : 6-7). 


வெள்ளி அரணா௱ எலவிம-காகக, 7. ௨ வெள்ளி -, 


வெள்ளியாலான அரைஞாண்‌; & 51/௩ கவ்த1-௦௦ம்‌ (8. 2... 


வெள்ளித்‌ தளை 56]]ம-1-1வ]1கம்‌, ச. “18. *. 
வெள்ளிக்‌ காப்பு; & 1௦௦1 ஈர்பத ராகம்‌ பற ௦ரீ 51ல்‌. இப்பின்ளை இணைக்‌ காவில்‌ வெள்ளித்‌ 


தனை நின்று இலங்கும்‌ (திவ்‌. பெரியாழ்‌. 1, 2,3 :3). 


வெள்ளி வள்ளரி 511-811, 72. 
மகளிர்‌ அணியும்‌ வெள்ளியாலான தோள்வளை; 4 1ம்‌ ௦7 51142 219111 பய 1211112120 
வெள்ளி வள்ளியின்‌ விளங்கு தோணலார்‌ (௪£வக, 420 : 3). 


வெற்றித்தண்டை பாம கரகர்‌, 7. - வெற்றி - தண்டை. 
வெற்றியின்‌ அடையாளமாக வீரர்கள்‌ காலில்‌ அணியும்‌ கழல்‌; கரி வர்ானார ௦72 122, ௧௧ 8 கஜா 
௦ ஙர்ம்ரு (யாழ்‌, அக), 


வெற்றிலைப்‌ பூமணி ுாயிகம்‌-ற-றம்பகரம்‌, 77. 4 வெற்றிலை 4 பூ -, 
மகளிர்‌ அணியும்‌ அணிவகை; 4 1000 ௦7௭௧௦1 கொட்டு கா (யாழ்‌. ௮க.). 


வெறுக்கை ஏய1கர்‌, 7. - வெறு-. 
உ பொன்‌. வெறுக்கைச்‌ செல்வம்‌ வூ£சுதல்‌ ஆற்றாது (பெருங்‌, 3, 7: 15). 


சேவே 


வேங்கை ந6்பேகர்‌, 77. மீ. எங்கை, [1 எதும்‌ 1. நமங்ர்ச.] 


* பொன்‌. வேங்கை சம்பூதைம்‌ ... பொன்‌ எனப்படுமே (திவா. 6: 1). 


வேட கம்‌ விகட, 77. நாம. ஈ2பி௪௧௪. 


காதணி வகை: கட கோவர்‌. வல்விகை வேடகம்‌ ,.. தோடும்‌ ஆகும்‌ என்ப (திவா, 7:71). 


வேடம்‌ ரகா, 7. 


* வல்லிகை (அபிதா. மாலை... 
வேர்வாளரி ஏனைக்‌, 7ர. 
காதணி வகை; கூர கோர-மாரவாளார்‌. (5.1.1. நரம்‌, 58). 
வேலங்காய்க்கொலுசு ஏல ஹ்‌-1கநு-12-12௦1ம, 72. - வேல்‌ - காய்‌ -, 
வேலங்காய்‌ போலும்‌ வெள்ளியாலான குண்டுகளை உடைய கால்‌ அணிகலன்வகை; & 51427 


ஊ/61எர்‌ சர்ர்‌ 0௦௧௦5 “சனா 11 ரத 6வ்யி *ர்பபீர்‌. 


வேஷகம்‌ எக்கவிவார, 77. ௭ நு்சம்ச. 
* வேடகம்‌ யாழ்‌, அக. 
வேஷம்‌ ஏவா, 7. 


காதணி வகை: கற கோமாரவாமாம்‌ (யாழ்‌. அக. 


தத்வ 170 ப்ரீயாதஹுவலயம்‌ 


வை 


வைடுர்யம்‌ எவம்ருவா, ர. - 9/2 ப0ற. 


உ வைடூரியம்‌. 


வைடூரியம்‌ ஏவ(ம்டு வார, 7. “14. 
உ வயிடரியம்‌. வைடுரியம்‌ நிணம்‌ கோமேதகம்‌ வாள்‌ நகை முத்தம்‌ (திருவாலவா, 25, 
[9:24 


வைரக்கடுக்கண்‌ வாக்க, ச. ௨ வைரம்‌ 4, 

வைரமணிகள்‌ பதித்த காதணி வகை: 14௧௦0௦ கோராத. 
வைரம்‌ வாவா, ர. - மதா, 

* வயிரம்‌. அட்டுநீ ரருவிக்‌ குன்றத்‌ தல்லது வைரந்‌ தோன்றா (சீவக. 2925 : 15. 
வைரமூக்குத்தி ஏவாக-ருயி லாம்‌, ர. - வைரம்‌ -, 


வைரம்‌ பதித்த மூக்கணி வகை: & நலார்ரே 07 0௦56 51பம 1184ம்‌ சர்(1ட பீர்வாரா௦ாம்‌. 


62 
ஜடைக்குச்சு 1க1க1-1-1வ௦0 7. ௨ ஜடை - குச்சு, 


* சடைக்குச்சு. 


ஜடைசிங்காரம்‌ 818/-பொப் வார. ரர. ஈர. ௪, 


மகளிர்‌ தலைப்‌ பின்னல்‌ மீது அணியும்‌ அணிவகை: க்‌. [ஈம்‌ 97 ஐ019 ாரகாரகாாகம்‌ நசரம்கர(8, 05௦4 
1 181464 1705508 நா நர. 
ஜடை. நாகம்‌ 78181-றவவாா, 72. “ம. -, 


* சடைநாகம்‌. 


ஜடைபில்லை 7881-0112. 7. -4. -, 


* சடைவில்லை. 
ஜம்பு ரவரருறம, 77. நப. 407. 
அரடாவை இணைக்கும்‌ மகுட உறுப்பு; 1172 நரம்‌ ௦8 (06 மாரு ல்‌ ௦10 116 வசம்‌, 


ஜம்புல்‌ பாற], 77. 


அணிவகை: க 1௧6] தோசீல்தார்நா. ப, 40). 


ஜி 
ஹிப்பிக்கி ராபி. ர. - 1111. சமர. 
௩ சிஸ்ரிக்கி, 


ஸ்ரீசந்தம்‌ 80-கரவர, ர, ௭ ஆட. 


நகைவகை; & 1000 ௦7/௯௨] (6.1.1. ம்‌, 32. 


ஸ்ரீயபாதஹுவலயம்‌ 81-றக( விம ஏ விஷிவ 77. “1ம்‌. 4, 


தெய்வத்‌ திருமேனிகளின்‌ காலணிகலன்‌ வகை: 10௦74 ஊவா 


௦7 18௦515. பாதஹ”வலயம்‌ 
ஒன்றித்‌ தடவிக்‌ க. ி 


டின பளிங்கு மூன்றும்‌ (கல்‌. சொல்‌. அக... 


ஸ்ரீபாஹுவலயம்‌ 171 ஸ்ற்ட்‌ 


ஸ்ரீயாஹுவலயம்‌ $77- ஐய - ஏவ நுகறட 71. - 10. *, 

உ வாகுவலயம்‌. ஸ்ரீபாஹ” வலயம்‌ ஒன்றித்‌ தடவிக்‌ கட்டின பளிங்கு மூன்றும்‌ (5.1.1. 11. 39). 
ஸ்ரீ முடி 5171-1], 77. “14. *. 

உ மகுடம்‌, 1. ஸ்ரீமுடி ஒன்றிற்‌ கோத்த முத்து வட்டமும்‌ ($.1.1. 11, 39). 
ஸ்ரீவாகசுவலையம்‌ 517- விண விகர்நு வரா, 77. “10. *, 

* வாகுவலயம்‌. 


ஹ்‌ 


ஹர்‌ ஷகம்‌ பவாகவிவமா, 7. 
ஆண்களின்‌ கழுத்தணி வகை; 4 110 ௦7 ஈ௨011௨௦௨ 10 தாரே (அணி. ஓப்‌. ப. 715. 


ஹஸ்தகடகம்‌ 1க51க-1வரவவப, ச. எ சதக 4, 
உ கைவளை. 
ஹஸ்த பட்டைக்காறை 18518-ற0க0(184-12- சரகம்‌, ச. எ 14. *. 
கை அணி வகை: & 10ம்‌ 01 மொருகாளர்‌ 80 வாரு, ஹஸ்த பட்டைக்காறை இரண்டு நாலும்‌ 
தாவி இரண்டும்‌ நாலும்‌ (5.1.1. ௩ு, 33). 
ஹஸ்த பத்ரம்‌ 18518-றகர்காப்‌, 77. 5 10. *. 
மகளிர்‌ விரலணி வகை: 4& 1400 ௦7 ர்ரஜு ௫௦ டர ரீறோவிக (அணி, ஒப்‌. ப. 71). 
ஹா 
ஹாரம்‌ நாகா, ர. - மிகாச. 
ஈ ஆரம்‌. 
ஹுாாராவளரி நகாகஙகிர்‌, 7. “1ம்‌. * குத 
பல இழைகளை உடைய சரம்‌; 4 01வ4ர சர்ர்‌ ரஙவாது எரா த. 
ஸ்‌ 
ஸய்தஸரம்‌ 5௨ற18-58ரகாம, 77, - றவ *. 
உ சப்தசரி. த்ரிஸரம்‌ பஞ்சஸரம்‌ ஸப்தஸரம்‌ என்றாப்‌ போலே (திவ்‌. அமலனாதி. 10, வயா. 
ப, 104). 
ஸம்படிகா 8வராறக11168, 77, 
மகளிர்‌ கூந்தலில்‌ மாட்டிக்‌ கன்னப்புறங்களில்‌ தொங்கவிடும்‌ பதக்கம்‌ போன்ற அணிகலன்‌; & 
ளோம்‌ மருத ரொ 16 1295௦5 மி ௫௦ ஈகா பர217 சகோத (2௦௦.4. 
ஸரப்புணி 8காக-ற-றஷர்‌, 77. [1.16. சாக அாம்‌] 
* சரப்பணி. 
ஸரப்ப எரி 5வால-ற-ஐவ1ர்‌, 71. 
* சரப்பளி. 


எடும்‌ கரகர, 77. எ ஒர, 


சரம்‌. 


172 


குறிப்புகள்‌ 








 ள௭”“ங”“்/“ஙண் ளை இந்நாலின்‌ பதிப்பாசிரியர்‌ பேராசிரியர்‌ வ. ஜெயதேவன்‌ 

| இல்வினாய்சு பல்கலைக்கழகப்‌ பேராசிரியர்‌ லாடி_ஸ்லாவ்‌ சுகுஸ்தா 

அவர்களிடம்‌ நேரிடையாக அகராதியியலில்‌ பயிற்சி பெற்றவர்‌; 

|... அகராதியியல்‌ வளர்ச்சி வரலாறு குறித்து ஆராய்ந்து 

ு்‌ முனைவர்‌ பட்டம்‌ பெற்றவர்‌; சென்னைப்‌ பல்கலைக்கழகப்‌ 

 பதிப்புத்துறையின்‌ முதல்‌ இயக்குநர்‌; தமிழ்‌ மொழித்துறையின்‌ 

முன்னைத்‌ தலைவர்‌; தமிழ்‌ இலக்கியத்துறையின்‌ தகைசால்‌ 

பேராசிரியர்‌; தமிழ்ப்‌ பேரகராதித்‌ திருத்தப்பணித்‌ திட்டத்தின்‌ 

தலைமைப்‌ பதிப்பாசிரியர்‌; இந்திய அகராதியியல்‌ கழகத்தின்‌ 

ட ப்‌ _.. பொதுச்‌ செயலாளர்‌; ஆசிய அகராதியியல்‌ கழகத்தின்‌ தலைவர்‌; 

அகராதிகள்‌, மொழிபெயர்ப்பு நூல்கள்‌, ஆய்வுநூல்கள்‌, பதிப்புக்கள்‌ பலவற்றின்‌ 

ஆசிரியர்‌; இவர்‌ மேற்பார்வையில்‌ 28 பேர்‌ முனைவர்‌ பட்டமும்‌ 100 பேர்‌ ஆய்வியல்‌ 
நிறைஞர்‌ பட்டமும்‌ பெற்றுள்ளனர்‌. 


இலக்கியங்களிலும்‌, கல்வெட்டுகளிலும்‌, 
| பேச்சு வழக்கிலும்‌ வழங்கிவரும்‌ 
அணிவகைகளைத்‌ தொகுத்து அவற்றைத்‌ 
்‌ தமிழிலும்‌ ஆங்கிலத்திலும்‌ விளக்கும்‌ 
॥ அகராதியாக இந்நூல்‌ உருவாக்கப்பட்டுள்ளது 


20100)2 





